


ஆவணம்‌ 


இதழ்‌ 24 


AVANAM 
VOL - 24 


சு. இராசவேலு 
பதிப்பாசிரியர்‌ . 





தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


ஆவணம்‌ : 24 (2013) 


Avanam, Journal of the Tamil Nadu Archaeological Society, 
Thanjavur 


© தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 





தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


செயற்குழு 
தலைவர்‌ முனைவர்‌ அர. பூங்குன்றன்‌ 
துணைத்‌ தலைவர்‌ திருமதி நா. வள்ளி சொக்கலிங்கம்‌ 


முனைவர்‌ கூ. சேதுராமன்‌ 
முனைவர்‌ இல. தியாகராஜன்‌ 
முனைவர்‌ வெ. வேதாசலம்‌ 
பொருளாளர்‌ முனைவர்‌ ம. பவானி 
பதிப்பாசிரியர்‌ முனைவர்‌ ௬. இராசவேலு 
செயற்குழு உறுப்பினர்‌ முனைவர்‌ ஜெ. ராஜா முகம்மது 

முனைவர்‌ கா. ராஜன்‌ 

முனைவர்‌ தி. சுப்பிரமணியன்‌ 

முனைவர்‌ ப. வெங்கடேசன்‌ 


செயலர்‌ 


இணைச்‌ செயலர்‌ 


முனைவர்‌ க. கருப்பையா 

முனைவர்‌ பரமு. புட்பரத்ணம்‌ 
முனைவர்‌ கோ. முத்துசாமி 
முனைவர்‌ அ.கா... பெருமான்‌ 
முனைவர்‌ ஆர்‌. மணி 
திரு. மு. ராஜேஷ்‌ 
முனைவர்‌ வி.ப... யதீஸ்சூமார்‌ 

பதிப்புக்‌ குழு 

முனைவர்‌ ௬. இராசகோபால்‌ 

முனைவர்‌ பா. ஜெயக்குமார்‌ 

முனைவர்‌ ந. அதியமான்‌ 


ஆவணத்திற்கு கட்டுரைகளை ஒருங்குகுறியில்‌ (பா!௦௦௦௨) மின்னஞ்சலில்‌ 
அனுப்ப வேண்டிய முகவரி : editoraavanaN@gmail.com 






The publication of this Journal has been financially supported by 
the Indian Council of Historical Research. The responsibility for 
the facts stated or opinions expressed is entirely of the author 
and not of the ICHR - Editor 
பல்லக்‌ ர்கள்‌ * ரமணா கிராபிக்ஸ்‌, அண்ணாநகர்‌, 97890 65515 

அச்சிட்டோர்‌ : ஜப்பானிகா, இராயப்பேட்டை, 94442 99224 

அட்டைப்‌ படம்‌ : பல்லவர்‌ கால மூத்த தேவி, பள்ளிகொண்டா 


பொருளடக்கம்‌ 


Abstracts of the Articles 
S. Rajavelu 


கல்வெட்டு 


1. 


5. 


10. 


11. 


திருப்பரங்குன்றம்‌ - தமிழ்‌ பிராமிக்‌ கல்‌எவட்டூ 
மோ. பிரசன்னா, இரா. ரமேஷ்‌ 
பொற்பனைக்கோட்டை தமிழி (தமிழ்‌-பிராமி) 
சு.இராசவேலு, த.தங்கதுரை, சா. பாண்டியன்‌, ஆ. மோசஸ்‌ 
திருப்பத்தூர்‌ பகுதியில்‌ சில கல்வெட்டுகள்‌ 
இரா. ரமேஷ, வி. துக்கன்‌ 
சொரக்குளத்தார்‌ நடுகல்‌ 
ப. பூபாலன்‌ 
சங்கநாதர்‌ கராலகேசரிக்‌ கல்வெட்டு 
வீ. செல்வகுமார்‌ 
வயலூர்‌, கராலந்தாங்கல்‌ கல்வெட்டுகள்‌ 
இல. தியாகராஜன்‌ 
சங்காநாதர்‌ குழக்காடு யரகேசரிவர்மன்‌ கல்‌ெட்டு 
வீ.செல்வகுமார்‌, செ. கெளரிசங்கர்‌, 
மா. பவானி, த.தங்கதுரை 
பொறசப்பட்டு-மூதலாம்‌ பராந்தகச்‌ சோழன்‌ கல்‌௮வட்டு 
க.வெங்கடேசன்‌ 
தண்டுறை முதலாம்‌ இராவான்‌ கல்வெட்டு 
சி. வீராரகவன்‌. வீ.ஆர்‌. மங்கையர்க்கரசி, 
கூ. பிச்சைப்பிள்ளை 
திருவப்பூர்‌ கவிநாட்டுக்‌ கண்மாய்‌ 
கலிங்குக்‌ கல்வெட்டு 
வீ. முத்துக்குமார்‌ 
நத்தப்பட்டி - வட்டெழுத்துக்‌ கல்ணைட்டு 
பொ. இராஜேந்தீரன்‌, சொ. சாந்தலிங்கம்‌ 


பக்கம்‌ 


17 


18 


20 


24 


25 


28 


35 


39 


40 


42 


43 


12. கம்பூர்‌ செக்குக்‌ கல்‌வவட்டு 
கோ. உத்திராடம்‌, ப. பூபாலன்‌ 

13. எணாதி கல்வெட்டுகள்‌ 
தா. மணி 

14. புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ சில புதிய கல்‌வட்டூுகள்‌ 
௧௫. இராசேந்திரன்‌ 

15. திருமலைச்சேரி தாங்குதலை நடுகல்‌ கல்‌எவட்டு 
ம. காந்தி, ப. வெங்கடேசன்‌ 

16. வேலூர்‌ மாவட்டத்தில்‌ சில புதிய கல்வவட்டுகள்‌ 
கி. குமார்‌ 

17. அதிராசேந்திர சோழரின்‌ சித்தமல்லிக்‌ கல்னட்ட௫ூ 
க. பன்னீர்செல்வம்‌ 

38. விக்கிரமசோழனின்‌ கோயிரசார பூமிக்கல்வைட்டு 
கோ. தீருமூர்த்தி 

19. திருக்குறுக்கை வீரட்டானக்‌ கல்‌வட்டுக்கள்‌ 
கோ. விசயவேணுகோபால்‌, 
நா. பாபு (ஸ்‌ இராமசாமி, கோ. இரவீந்திரன்‌ 

2௦0. ஊட்டத்தூர்‌ கல்வவட்டுகள்‌ - 1 
இல.தியாகராஜன்‌ 

ஆரி வெள்ளிமலை நடுகற்கள்‌ 
கோ. சசிகலா, பரந்தாமன்‌ 

௨௨. திருமலைச்சேரி மூன்றாம்‌ ஒராராலன்‌ கல்‌வட்டு 
ப்‌, வெங்கடேசன்‌ 

2௨3. ரூச்சாள்யுரம்‌ கல்வவட்டுகள்‌ 
கோ.விசயவேணுகோபால்‌. 
நா. பாபு ஐ) இராமசாமி, கோ. இரவீந்திரன்‌ 

24. பரசஹூர்க்‌ கல்வெட்டு 
கோ.விசயவேணுகோபால்‌, 
நா. பாபு ஐ) இராமசாமி, கோ. இரவீந்திரன்‌ 

25. திருமயம்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
ஆர்‌. மணி 

க்‌ 


44 


45 


49 


53 


54 


59 


61 


63 


84 


92 


94 


95 


102 


114 


ஆவணம்‌ 24, 2013 


26. 


27. 


25. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


எறையூர்‌ வீரயாண்மயன்‌ கல்வெட்டு 

சி. வீராரகவன்‌, வீ.ஆர்‌. மங்கையர்க்கரசி, 

கூ. பிச்சைபபிள்ளை 

கீழவனம்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 

ஜெ. சவுந்தரராஜன்‌ 

பேருஹள்ளஎரி கல்‌வவட்டு 

செ. கோவிந்தராஜ்‌ 

1மணப்பாறைப்‌ பகுதியில்‌ சில புதிய கல்‌வட்டுகள்‌ 
வீ. பரந்தாமன்‌ 

கொங்குப்‌ பகுதியில்‌ சில கல்வெட்டூகள்‌ 

து. சுந்தரம்‌ 

வண்ணாரிருப்பு கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 

வீ. முத்துக்குமார்‌ 

விசையன்குழு கல்வெட்டுகள்‌ 

பா. பாலமுருகன்‌ 

கருப்புக்கால்‌ கல்‌வவட்டுகள்‌ 

பா. பாலமுருகன்‌ 

ஊட்டத்தூர்‌ கல்வெட்டுகள்‌ - 11 

இல. தியாகராஜன்‌, கு. கண்ணகி, இரா. அகிலா 
திருவரங்கம்‌ ஆயிரங்கால்‌ மண்டபக்‌ கல்‌எவட்டு 
கி. ஸ்ரீதரன்‌ 

நவநாரிக்‌ கல்‌வனட்டு 

௪. இரவி 

ஜெடுமாம்‌ சிவன்‌ கோயில்‌ கல்‌எவட்டுகன்‌ 
கரு. இராசேநதீரன்‌ 

பொரிய ஒலைய்பாடி கல்வெட்டுகள்‌ 

இல. தியாகராஜன்‌ 

மணாமேல்குழ வட்டத்தில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 
அ. சந்திரபோஸ்‌, கரு. &ீராசேந்தீரன்‌ 

ேள்வி மங்கலம்‌ கல்வெட்டுகள்‌ 
இல.தியாகராஜன்‌, ௮. அன்பு 


ஆவணம்‌ 24, 2013 


115 


118 


120 


123 


126 


128 


133 


134 


136 


137 


138 


141 


143 


4. 


4838. 


ஆஃ. 


45. 


46. 


47. 


48. 


49. 


51. 


டை 


53. 


ஊட்டத்தூர்‌ கல்வெட்டுகள்‌ - 111 
இல. தியாகராஜன்‌, ௮. அனுராதா, 
அ. வசுமதி, ௮. அன்பு 


புண்ணியகோஉசுணார்‌ கோயில்‌ கல்வைம்௫கள்‌ 
கி. ஸ்ரீதரன்‌ 


திருக்குறுங்கும கல்வெட்டுகள்‌ 
பொ. இராசேந்திரன்‌, சொ. சாந்தலிங்கம்‌, 
சொ. சந்தீரவாணன்‌ 


காயல்பட்டினம்‌ அழகிய மணவாளவபருமான்‌ 
கோயில்‌ கல்வெட்ட௫ூ 

த.த. தவசிமுத்து 

கொழுமங்கலம்‌ மடைக்கல்வவட்டு 


பா. பாலமுருகன்‌, கு. பால்துரை 


மூத்து விஷய ரொகுநாத சேதுபதி பட்டயம்‌ 
௧௬. இராசேந்திரன்‌ 


அயோத்தி நகரத்தார்‌ சத்திரக்‌ கல்‌எனட்டு 
கி. ஸ்ரீதரன்‌ 


மூம்மூடி பட்டந்தரித்த குமார 

காங்கேய மன்றாழுயார்‌ எசப்பேடு 

வ. இராமமூர்த்தி 

சிங்கப்பூர்த்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ 

கோ. விசயவேணுகோபால 

எழுத்துப்‌ பொறிக்கப்பட்ட பம்யை ஒசைக்‌ கருவி 
ச. இரவி 

கோட்டையூர்‌ கைலாச அம்பலகாரர்‌ 

சமாதிக்‌ கல்‌வைடடு 

அ. சந்திரபோஸ்‌ 

அவிணாசி வட்டத்தில்‌ பிற்காலக்‌ கஸ்வவட்டுகள்‌ சில 
சி.எம்‌. ரமேஷ்‌ குமார்‌ 

கோட்டாத்தூர்‌ பலகைக்‌ கல்வெட்டு 

ப. சுதாகர்‌ 


ஆவணம்‌ 24, 


153 


155 


157 


183 


184 


185 


188 


189 


197 


200 


201 


202 


204 


2013 


3. 


55. 


எழுத்துப்‌ பொறிப்புடன்‌ பாவை விளக்கு 
கி. ஸ்ரீதரன்‌ 

பினாங்கு பேரோட்௫ப்‌ புத்தகம்‌ 

௬. இராசகோபால்‌ 


கதொல்னியல்‌ 


38. 


57. 


58. 


59. 


60. 


61. 


௯ஜன்ணாது மலைப்பகுதியில்‌ சில 

தொல்லியல்‌ இடங்கள்‌ கண்டுமிழிப்பு 

இரா. ரமேஷ்‌, வே. துக்கன்‌ 

பெரும்பாக்கம்‌ - இடைப்‌ பழங்கற்கால பண்பாடு 
க. சுரேஷ்‌ 

செய்யாறு வட்டத்தில்‌ புதிய 

தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 


சு. குமரன்‌ 


சேர்வராயன்‌ மலைய்யகுதியில்‌ 
தொல்லியல்‌ கண்டுபிழப்புகன்‌ 

தி. சாமுண்டீஸ்வரி 

சலம்‌ மற்றும்‌ நாமக்கல்‌ வட்டாரத்‌ 
தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 

செ. நந்தகுமார்‌ 

கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ 
தொல்லியல்‌ கண்டுபிழப்புகள்‌ 

ஆ. பெருமான்‌ 

வந்தணாசிப்‌ பகுதீயில்‌ தொல்லியல்‌ குடங்கள்‌ 
கோ. சசிகலா 

நத்தம்‌ வட்டாரத்‌ தொல்லியல்‌ 


கோ. சசிகலா 


அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ 


64. 


முற்கால பாண்மய அரசு, ஆட்சி, பிரம்மதேயங்கன்‌ 
கு. சுவாமிநாதன்‌ 


. ஆவணம்‌ 24, 2013 


206 


207 


211 


213 


214 


215 


217 


219 


223 


225 


227 


65. பிற்காலப்‌ பாண்டியர்‌ கோயில்கள்‌ 245 


வெ. வேதாசலம்‌ 


66. செய்தி திரட்டு - புதிய கண்டுபிடிப்புகள்‌ 264 
கருத்துப்‌ பரிமாற்றம்‌ 
67. திருப்பரங்குன்றும்‌ தமிழ்‌ - பிராமி கல்வெட்டு 280 


ஐராவதம்‌ மகாதேவன்‌ 

68. திருக்காட்டுப்பள்ளி விருயாக்ஹராயர்‌ கல்‌வட்டூம்‌ 281 
மக்கென்சி தொகுப்பும்‌ - ஒரு குறிப்பு 
௭. சுபபராயலு. சு. இராசவேனு 


69. அந்திய காலமைறை 284 
மோகன சுந்தர்‌ 

70. புதிய வெணியிநகண்‌ 286 
தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 23ஆம்‌ ஆண்டுக்‌ 291 
சருத்துங்கம்‌ - செயலர்‌ lis 
கட்டுரையாளர்கள்‌ முகவரி 297 
தணிக்கை அறிக்கை 302 


8 ஆவணம்‌ 24, 2013 


ABSTRACTS OF THE ARTICLES 


S. Rajavelu, Thanjavur 


Epigraphy 


1, M. Prasanna & R.Ramesh, Tirupparankunram — New Tamil- Brahmi 
inscription, BCE.1“ C.,Mentions a Jaina ascetic attamed moksha. 


2. S.Rajavely, T. Thangadura1, S.Pandyan & A.Moses, CE, 2nd C. 
Porpanaikkottai Tamili (Tamil -Brahmi) Hero stone inscription, 
Refers to that the memorial stone was caused to be made for Kanang 
Kumaran, a body Guard of Koven Katti for his death after rescuing 
the cattle. 


3, R. Ramesh & V. Tukkan, Some inscriptions in Tiruppattur region, 
(1) CE 8 C., Refers to the memorial stone for Panankotha: pakkadan, 
(2)CE1048, Refers to the death of two warriors after rescuing the 
village from the enemies at Naviramalai.(3)CE15th C, Death of 
certain Vannan after rescuing the cattle.(4)CE12-13” C. Mentions 
of Chiramehk kollan, Donation of a village Pudur,(5)CE17th C., 
Donation of a village Mulalai (6) CE10th C., Referes to the 
mstallation of Hero stone Vicchadra villi at Nelvayil by Ilamperumal 


4, P.Bublan, Sorakkulattur Hero Stone, CE9th C., Death of Seruvaliyar 
after rescuing the cattle at Suraikkulam. 


5.  V.Selvakumar, Sanganathar Rajakesari inscription, CE 872, Gift of 
Tlakkasu for the maintenance of a tank. 


6. L.Thiyagarajan,Inscriptions from Vayalur and Rajantankal, (1) 
Adhithacholan, CE.897, Refers to the gift of and as remuneration 
for the bravery activities of a deceased hero Palll mamalam who 
fought against in the conflict in Nilakandaraiyar nadu. 
2.Sadasivaraya, CE1556, Refers to the gift of tax free land .3.CE1187, 
Kulottunga III, Diversion of taxes to the temple for repairs and 
construction of mandapa by Taniyanmai valtavan. 4. Kulottunga 
III, CE1188. Donation of 1000 kuli land. 5. Kampana, CE1360, 
renovation of lakes at Kandarathithapuram and Endal. 


ஆவணம்‌ 24, 2013 9 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


10 


NSelvakumar, S.Gaurisankar, M.Bhavani & T. Thankgadurai, , Inscription 
of Parakesarivarman at Sankaranathar Kudikkadu , CE911, Gift 
of Ilakkasu by Madurantakap pallavaraiyan. 


K.Venkatesan, Inscription of ParantakaChola from Porasappattu, 
CE.922, Gift of land for the maintenance of a lake in the village. 


C.Viraragavan, V.R.Mangaiyarkkarasi & K.Pichchaipillai, Tandurai 
Inscription of Rajaraja I, CE.922, Gift of tax free land for sribali 
service. Mentions Vijayadhithya probably a Chalukya line. 


V.Muthukkumar,Tiruvappur Kavinadu lake inscription, CE 996, 
Renovation of tank channel by Nirutturuda1yan Velan Eduttapatam. 


P. Rajendran, S.Santhalingam, Nattappatti Vatteluttu Inscription, CE 
941040. Gift of Paddy. 


0 Uttiradam, P.Bhubalan, Oil-press stone inscription from Kampur, 
CE.10* C. Gift of oil press stone by Madevan. 


T. Mani, Enathi inscription,(1) CE.1069, Gift of land for burning a lamp. 
(2-10) Fragmentary inscriptions-Donation of lands; Consecration 
of lord Nataraja in the temple, 


Karu. Rajendran, Some new inscriptions in pudukkottai region, 
(1) CE.10* C.Name of a dancer Munnurruvan kuttadi.(2) CE13th C, 
Gift of tax free land to Ariyan Vanmyan Nambu seivan by the Urar. 
(3) CE 13th C. Gift of land by Nambu seivan. (4)Damage. Land 
boundary. (5) CE13th C , Land donation. (6)CE.13* C. Mentions of 
boundary of land. 


M.Gandhi & P.Venkatesan, Hero stone inscription from 
Tirumalaichcheri, CE.10* C. Refers to the self immolation of certain 
Vira Cholan. 


18 Kumar, Some new inscription from Vellore District, (1) CE1097, Gift 
of tax free land as devadana. (2) CE.1103, Gift of lamp (3) CE 18% 

19* C. Telugu inscription, Plantation of trees around the temple. 

(4) CE12th -13® 0. Self immolation of certain Gangavikkaran 


ஆவணம்‌ 24, 2013 


18. 


19, 


20. 


21. 


23. 


24. 


ஆவணம்‌ 24, 2013 


(5)Name of a person who did Self immolation (6)Name of an 
individual who did Self immolation. 


K. Panneerselvam, Adirajendra inscription of Sittamalli, 
CE1070,Certain regulation for village assembly made by the Sabha 
of Suttamalli Chaturvedi mangalam. 


G. Thirumurthi, Gopisarabhumi inscription of Vikkiramachola, 
CE.1124, Construction of a temple and its components. 


G Vijayavenugopal, Babu (a)Ramasamy, G.Ravindaran, /nscriptions from 
Tirukkurukkai Virattanam, (1-17CE )11® C- 18” C. Gift of lands; 
Gift of oil; Sale of land; Sale of slaves; Resolution made by right 
hand left hand communities etc, 


L.Thiyagarajan, Uztattur inscriptions I,(1).VikkiramaChola, CE1123, 
Mentions the nadu name as Urrattur nadu.(2). Kulottunga III 
CE.1181, Refers to the supply of ghee by the shepherds of many 
villages for maintaining the temple lamps. (3).CE.1537 Records 
the donation of pillars by Palaiyappan. (4). CE1595, Gift of 
Kalasam.(5). CE13th C. Refers to the gift of Paddy for food offerings 
in the temple.(6). CE 16th C. Renovation of a mandapa and name of 
the mandapa as Uttamacholan. (7). CE.1757. Repairs of 
Mahamandapa. (8). CE17th 0. Men:tons the names of devotees. 
(9). Mentions Nallatampi (10).CE 12" C. Signatories names. 


K. Sasikala & Parantaman, Hero Stones at Vellimalai,(1-2) 111-127 6, 
Installation of Hero stone for Ara1yan ceyikkan son of Adiyam 
who died in a battle. Another Hero stone with damage inscription. 


P.Venkatesan, Tirumalaicheri inscription of Rajaraja II, CE.1233, 
Records the gift for daily worship. 


G Vijayavenugopal, Babu (a)Ramasamy, G.Ravindaran, Inscriptions from 
Achchalpuram, (1-4)CE 11 -13* C. Gift of lands to the temple 


G. Vijayavenugopal, Babu (a)Ramasamy, G.Ravindaran, Parasalur 
Inscription, CE.1256, Gift of land. 


11 


25. 


26. 


27. 


28. 


29 


30. 


31. 


32. 


33. 


12 


R.Mani ,Tirumayyam Temple inscriptions,CE1213,Sale of land. 


C Viraragavan, V.R.Mangaiyarkkarasi & K.Pichchaipillai, Eratyur 
inscription of Virapandaya, Diversion of kadamai tax to the 


temple. 


J. Soundararajan, Kilavanam temple inscriptions,CE 114 12% C,(1-4) 
Fragmentary scriptions. Refers to the donation and some names 


J. Govindaraj, Peruhalli inscription,CE1265,Refers to the consecration 
of God for the welfare of King by Kandacchetti, a Nanadesi 
merchant. 


V. Parandaman.Some new inscriptions in Manapparai region, 1-6) 
CE1200-1300, Fragmentary. Donation of lands and mentions of 
Duvapati Velan. 


T. Sundaram, Some inscriptions in Kongu region , Vira Rajendran, Kongu 
Chola, C E. 1218 ,Donation of a Pillar by Sokkan Vempi, a temple 
woman of Katarrur. 


V. Muthukkumar, Vannariruppu temple inscriptions,Sundara Pandya(1) 
CE 1229,Refers to the donation for Pujas in the temple of 
Maraman1kkamudaiya nayanar at Sripundarika nallur by the பாகா 
ofr villages. (2).1300 CE, Records the gift of entrance of the temple 
by Valaivanar.(3). Sundarapandayn, 1400 CE, records the 
construction of temple tank by Tiruvetpurudaiyan Soman Ayyarkku 
nallar. 


P. Balamurugan, Inscriptions at Visaiyan kudi,C.E1300,Built in.. (1(13 
pieces) -2) Donation of land for Pujas in the temple. 


ம்‌. Balamurugan,, Inscriptions at Karuppukkal,CE.1300,Mentions the 
mercnadile settlement at Karuppuk kalan alias Aliyaviradank konda 
nallur 


L.Thiyagarajan, K.Kannaki, R.Akila, Uftattur inscriptions IL, 
M.KulasekaraPandya,(1) 1301, Royal order to the nattar of 
Urrattur. Refers to the right of collecting taxes in the respective 


ஆவணம்‌ 24, 2013 


35. 


36. 


37. 


38. 


40 


41. 


ஆவணம்‌ 24, 2013 


villages in the nadu. (2). Hoysala, Vira Somesvara, 1260, Royal 
order. Refers to the gift of Paddy to the temple for the welfare of 
King’s son 


K. Sridharan, Thousand Pillared mandapa inscription at Srirangam,CE 
14-15% C,Construction of a mandapa by Rajan Karumanikka 
Dandanayaka. 


S. Ravi, Navanari Inscription,CE.13* c Donation of a village. 


Karu. Rajendran, Inscriptions of Nedumaram temple,(1)16" 0. donation 
for morning worship. (2). CE1633 C. Establishment of Chattram in 
the village. (3).CE13th C, Creation of Brahmadeya (4). CE 13" C. 
Land donation, 


L.Thiyagarajan, Inscriptions of Periya Olaippadi,(1).CE 1308, Donation 
of 1000 kuli land to the Brahmana of the temple.(2). CE1452.mention 
of Chaturvedimangalam. 


A. Chandraboss &Karu. Rajendran, New Inscriptions from 
Manalmelkudi region,(1)14*, Srivallabha, Gift of land(2). 1719CE, 
Gift of land during VAnankamudi Tondaiman(3). 1893, Construction 
of temple compound wall. (4,5) Fragmentary (6). Renovation of 
floor stones in the temple by Karuppaiya plllai and Viramuttu 
cerval.(7). 1378, Gift of land to Avudaiyar temple by Andiyappan 
alias Malavarayar.(8) CE 15C Gift of paddy to the god 
Panchayisvaramudaiya mahadevar by Unjenai kandan 
Karunagaran. 


L. Thiyagarajan, A.Anbu, Inscriptions of Velvimangalam (1)CE.1598, 
Visaiya Rangappa Kalakka tolaudaiyar, Referes to the gift of land 
for repairs of the temple (2). 1603, Gift of land and construction of 
temple 


L. Thiyagarajan, A.Anuratha, A,.Vasumathi, A.Anbu, Utfattur 
inscriptions III (1)CE 16" -17* c. Enquiry regarding the right of 
kaniyatchi in the temples ofthe village Urrattur.(2). CE13* c, Refers 
to the gift of land as Iraiyili by Vattarayan to Araiyars of Tirani 
village. 

13 


42. 


43. 


45. 


47. 


49. 


51. 


52. 


53. 


14 


K. Sridharan,Punniyakodisvarar temple inscriptions,16” CE,(1-2).Tamil 
and Sanskrit inscription. Donation of Sculptures. 


P. Rajendran, S.Santhalingam & S.Chandravanan, Inscriptions from 
Tirukkurunkudi, (1-21) 13” -18* C. various gifts to the temples of 
Tirukkurunkudi inculuding land donations. Sale of lands. 
Construction of temple components,etc. 


T.T. Davasimuthu, Kayalpattinam Alagiyamanavalapperumal temple 
inscription, 002. 164 c.Land donation for worship. 


P. Balamurugan, K. Baldurai,Kodimangalam inscriptions, CE 17” c., 
Records the donation of a sluice by a Pontiff of Tirucciramabala 


Desigan matt. 


Karu.Rajendran, Copper Plate of Muttu Vijaya Regunatha Sethupati 
,CE.1714, Donation of paddy field to Mudali udaiyar of Mallanur 


by the king. 


K.Sridharan, Ayothi Nagarattar cattirakkalvettu,1883,Construction of 
Chattiram at Ayothi by Nattukkottai chettiyar 


V. Ramamurthy, Copper plate of Gangeya mandradiyar, CE 18” C, 
Mentions the battle of Tippu and Tirumalai Nayaka. 


G. Vijayavenugopal, Tamil inscriptions from Singapore CE.1828-29, 
Mentions of cremation place for the Hindus from Madras. 


S. Ravi, Inscribed musical Instrument, CE 18th c, Records the donation 
of Muscical instrument by the Urar. 


A. Chandrabose, Kottaiyur kailasa Ambalakkarar inscription, 
Records the death of Ambalakkarar. 


C.M.Rameshkumar, Late inscriptions from Avinashi region,(1-2) 
CE1898,1911 Donation of resting stones(sumaitanki) 


ம. Sudakar,Kottattur stone slab inscription,CE1895,Donation of land 
and some tree to the gods of Punpatiisvarar and Varadarajar at 
Uilaiyur by a woman. 

ஆவணம்‌ 24, 2013 


54. K. Sridharan, Inscribed Lamp ,CE.1800,Donation of a Lamp by 


Sivananda Ammal wife of Ramachandra Chettiyar. 


55. 5. Rajagopal, Ledger Book from Pinanku, late period, Account book 
of Nagarattar, 
Archaeology 


56. 


57. 


58. 


59. 


61. 


62. 


63. 


R. Ramesh, V.Thukkan, Archaeology of Javvad hills, Describes the 
new findings related to Neolithic and Megalithic periods. 


K. Suresh, Perumpakkam — A Mesolithic Site, Reports of the new 
findmgs of stone tools of Mesolithic period. 


S. Kumaran, Archaeological discoveries of Cheyyar region, Describes 
the new findings of megaliths of this region. 


T. Chamundisvari, Archaeological discoveries of Chervarayan hills, 
Reports the neoliths and megaliths of this region. 


P. Nandakumar, Archaeological discoveries from Salem and 
Nammakkal Region, Describes the archaeological findings 
includes hero stones of late period. 


A. Perumal, Archaeological Discoveries of Kanyakumari District, 
Describes the discoveries of neoliths and megaliths of this region. 


K. Sasikala, Archaeology of Vandavasi region, Describes the new 
findings including sculptures. 


K.Sasikala, Archaeology of Nattam region, Records the archaeological 
findings. 


Endowment Lectures 


64. 


ஆவணம்‌ 24, 2013 


S. Swaminathan, Brahmadayams of Early Pandyas - Power and 
Politics, This paper was delivered as a lecture under the auspices 
of T.N.Subramaniyam Endowment lectures for the year 2012 
instituted by Padmashri. Iravatham Mahadevan. The author has 
critically analyzed the role of Brahamadeyams of Early Pandyas 
and the role of the kings. 

15 


65, V. Vedachalam, Temples of later Pandyas, this paper was delivered as a 
lecture under the auspices of Kovilur Andavar Endowment lectures 


instituted by Nachchiyappa Nana Desikasuvamigal. The paper 
elaborately narrates the salient features of late Pandya temples 


with a light of inscriptions. 


66. Miscellaneous 


Short notices of recent discoveries of archaeological sites, sculptures, 


temples, etc., 
News and Views 


67. Iravatham Mahadevan, , Tamil Brahmi inscription from Tirupparankunram, 
Describes the new reading and its interpretation. 


68. Y. Subbarayalu & S.Rajavelu, A Note on Tirukkattuppalli inscription and 
Mackenzie collection. Comparison of Tirukkattuppalli inscription 
with Mackenzie collection. 


69. Mohana Sundar, Indian Calendar system, Narates the Calendar system 
of India. 


70. Book Review: Books related to history , culture and Archaeology. 


ப ஆவணம்‌ 24, 2013 


1. திருப்பரங்குன்றம்‌ - தமிழ்‌ பிராமிக்‌ கல்வெட்மு 


மோ. பிரசன்னா, மதுரை 
இரா. ரமேஷ்‌, மேட்டூர்‌ 


இடம்‌ : திருப்பரங்குன்றம்‌ மலை மீது அமைந்துள்ள காசி விசுவநாதர்‌ 
ஆலயத்தில்‌ காசித்‌ தீர்த்தம்‌ என்று அழைக்கப்படும்‌ சுணையின்‌ 
படிக்கட்டில்‌ இப்பிராமி எழுத்துக்‌ காணப்படுகிறது. 

காலம்‌ : பொ.மு.1. ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி : சமணத்‌ துறவிமோட்‌ சகதி அடைந்ததை (வடக்கு இருந்து உயிர்‌ 
நீத்தல்‌) குறிக்கிறது எனலாம்‌. ** 












mi na kara 


மூ நாக ரா[மூநகர] 
H a+ 


mu ca ka ti 
மூ ௪ கதி [மசக்தி] 








ff இக்கல்வெட்டு குறித்து அறிஞர்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்கள்‌ இவ்விதழில்‌ கருத்துப்‌ 
பரிமாற்றம்‌ பகுதியில்‌ தனது கருத்தைப்‌ பதிப்பித்துள்ளார்‌. (பதிப்பாசிரியர்‌) 


ஆவணம்‌ 24, 2013 17 


2. பொற்பனைக்கோட்டை தமிழி (தமிழ்‌-பிராமி) 


இடம்‌ : 


காலம்‌ : 


நருகல்‌ கல்‌வட்ரு 


சு. இராசவேலு, தஞ்சாவூர்‌ 
த.தங்கதுரை, பாத்தம்பட்டி [தெற்கு] 
சா. பாண்டியன்‌, புதுக்கோட்டை 
ஆ. மோசஸ்‌, தஞ்சாவூர்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, ஆலங்குடி வட்டம்‌, 
புதுக்கோட்டை- திருக்கட்டளை- ஆலங்குடி. சாலையில்‌ 
கலசக்காடு பகுதியில்‌ உள்ள சங்க காலக்‌ கோட்டையின்‌ உள்ளே 
உள்ள நீராவிக்குளக்கரையில்‌ முக்கோண வடிவில்‌ உள்ள 
தனிக்கல்‌. தற்பொழுது தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்‌ தொல்லியல்‌ 
மற்றும்‌ கல்வெட்டியல்‌ துறையில்‌ பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டுள்ளது. 

எழுத்தமைதி அடிப்படையில்‌ அரச்சலூர்‌ கல்வெட்டிற்கு 
முற்பட்டது புகலூர்‌ கல்வெட்டுகளுக்குப்‌ பிற்பட்டது. 
பொ. 2ஆம்‌ நூற்றாண்டு. 





ஆவணம்‌ 24, 2013. 


செய்தி: கோ வென்கட்‌ 
வ்‌ 35% -3 264067 
என்பவர்‌ காலத்தில்‌ 
பெொன்கொங்கர்‌ க்‌ 
2 ko venkat t#rnet ra 
விண்ணக்கோன்‌ என்பார்‌ Fy 4 
பசுக்கூட்டத்தை கவர வயர்‌ 1512* 
. ச ண றுபொனகொஙகரவிணண கோன 
௮/ த ன்‌ = ப்‌ Na ru por konkarwiNNa kon 
என்பவருடைய ழ்‌ 
மெய்க்காவல்படைத்‌ ஈம்‌) ந்தம்‌ % 
ஓ டல வ ஸூ ம்‌ ஆறி இத துவ அதவவனாரு 
மேகரட்்டைடயின்‌ Aen it u(8)va atavvand ரம 
காவலனுமாகிய 
௮ம்‌ 
கணங்குமரன்‌ என்பவர்‌ 7! Zr+Uuxh 1b 2௩ 
இறந்துபட்டமைக்காக ர சேல்‌ எ அலகவக சர 
எடுக்கப்பட்டக்‌ கல்‌ 
ன்‌ ர்‌ 124 
தற்பொழுது உள்ள . இ மரன்‌ க.க 
கோட்டைப்பகுதி ku ma ran ka 1 
மண்ணால்‌ 40 ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ வட்ட வடிவமாக அமைந்துன்ளது இக்‌ 
கோட்டைக்கு பல வாயில்கள்‌ இருந்திருக்கவேண்டும்‌ இதனுள்‌ 
உள்கோட்டைகளும்‌ இருந்துள்ளன என்பதை வான்வெளி 
ஒளிப்படத்தின்‌ வழியாகவும்‌ கோட்டையின்‌ உள்ளே பல 
இடங்களில்‌ மண்‌ மற்றும்‌ செங்கற்களாலும்‌ அமைந்த சிறிய 
வட்ட வடிவக்‌ கோட்டை அமைப்புகளின்‌ மூலம்‌ அறியலாம்‌ 
இக்கல்வெட்டின்‌ சில பகுதிகளின்‌ எழுத்துக்கள்‌ சரிவர 
தெரியாததால்‌ சில சொற்கள்‌ மீளாய்வுக்கு உரியன 
எடுத்துக்காட்டாக எதிரனாறு , ஆ எறி இத்து ஏவ போன்ற 
சொற்கள்‌ இருப்பினும்‌ சழ்குறித்த பாடமே சரியான பாடமாக 
ஆசிரியரால்‌ இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது 
1.  கோவென்கட்டிற்‌ நெதிர- 
2. ஸணாறு பொன்கொங்கர்‌ விண்ணக்கோன்‌ 
3. ஆ எறிஇத்து ஏவ அதவ்வனாரு 
4. அங்கப்படைத்‌ தாணையன்‌ கணங்‌- 
5. குமாரன்‌ கல்‌ 


ஆவணம்‌ 24, 2013 19 


ஐ. திருப்பத்தூர்‌ பகுதியில்‌ சில கல்வெட்ருகள்‌ 


இரா. ரமேஷ்‌, காளையனூர்‌ 
வி. துக்கன்‌, பாண்டிச்சேரி 
3:1 
இடம்‌ : வேலூர்‌ மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்டம்‌, மேல்பட்டு 
வேடியப்பன்‌ கோவிலுக்கு முன்பு உள்ள நடுகல்‌. 
காலம்‌ : சிம்மவர்மன்‌? பொ. 8ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : சிங்க விண்ண பருமர்‌ காலத்தில்‌ பணங்கோதை பக்காடன்‌ 
என்பவனுக்கு எடுக்கப்பட்ட நடுகல்‌ கல்வெட்டின்‌ நடுப்பகுதி 
சிதைந்து காணப்படுகிறது. 


வ 


சிங்க விண்ண பருமர்‌ . . . 


பணங் 
கோதை பக்‌ 
காடன்‌ ப 


ட்டான்‌ 


BOSS IDOL ௮ 10 





இடம்‌ : மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, கீழூர்‌ ஊருக்கு தெற்கே உள்ள 
வேடியப்பன்‌ கோயிலில்‌ உள்ள நடுகல்‌. 

காலம்‌ : இராஜாதிராஜன்‌, யா..30, பொ.ஆ. 1048 

செய்தி : நவிரமலையை சேர்ந்த விரையன்‌ மேல்கவரை ஐயன்‌, நரைவிலை 
உடைய கேத்தன்‌ குட்டேற்றன்‌ ஆகிய இருவர்‌ ஊரைக்‌ 
காப்பதற்காக வீரமுடன்‌ இறந்தனர்‌. அவர்களுக்காக நடுகல்‌ 
எடுக்கப்பட்ட மை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ 

ஸ்ரீ ராஜாதிராஜ தேவர்க்கு யா 

ண்டு முப்பதாவது பங்கள நாட்‌ 


p= 


டு நவிரமலையரை . தத 


20 ஆவணம்‌ 24, 2013 


விரையன்‌ மேள்‌ கெவரை 


உடைய கே 
த்தன்‌ குட்டே 
10. ற்றநும்‌ 
11. இவ்வூர்‌ விற 





15. முக்கழி 
16. ய நாட. 
17. றியப 
18. ட்டமை 
19. க்கு கன்‌ 
20. நாடு 
3:3 
இடம்‌ : மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, பெரும்பள்ளி விநாயகர்‌ 





கோயிலுக்கு அருகில்‌ உள்ள நடுகல்‌. 


காலம்‌ : பொஆ.15 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : பெரும்பள்ளியைச்‌ சேர்ந்த வண்ணான்‌ என்பவன்‌ தொ. பூசலில்‌ 
இறந்தமை. 
1. ஸ்வ 


ஸ்தி ஸ்ரீ 
பெரும்பளி வண்ணான்‌ படல்‌ தொ 


2 
3 
4. று மீட்டுப்பட்‌ 
5 
4 


டாந்‌ 
3: 
இடம்‌ : மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, வேடியப்பன்‌ கோயில்‌ முன்பு 
உள்ள தனிக்கல்‌. 
காலம்‌ : பொ.ஆ.12-13 ஆம்‌ நூற்றாண்டு 


ஆவணம்‌ 24, 2013 21 


செய்தி : 


22 


ஐ. உல உ ஐ ௨ 


நாவகரும சோமநந்தி என்றழைக்கப்பட்ட சித்திரமேழி 
நிலம்‌ 


(பெரியநாட்டரார்‌) கொல்லனுக்கு காணியாக 
அளிக்கப்பட்ட மை. 

ஸ்வஸ்தி நாவ 

கரும 

சோமந்தி 

தந்‌ சித்திர 

மேழிக்‌ கொல்‌ 

லந்‌ தந்கா 

ணியாகக்‌ 


கொடுத்தோம்‌] 





மேற்படி மாவட்டம்‌, மேற்படி வட்டம்‌, பேருந்‌ துநிலையத்திற்கு 





வடக்கே உள்ள மரத்தடி யிலுள்ள தனிக்கல்‌. 


பொ. 72ஆம்‌ நூற்றாண்டு 


நவிர மலையில்‌ உள்ள முழலை எனும்‌ ஊரில்‌ உள்ள கோவிலுக்கு 


புதூர்‌ எனும்‌ ஊரை தானமாக கொடுக்கப்பட்ட செய்தி. 


ஸ்ரீ மது கொட 

லையில்‌ மயணார 

சகரல அத்தி வருஷ- 

ம்‌ ஐப்பசி மாதம்‌ பத்தொ 
ன்பதாம்‌ தியதி நவிரமலை 
முழலை நாதனுக்கு புது ஊ 
ர்‌ சர்வ மானியம்‌ விட்ட 

படி கல்லும்‌ காவேரியும்‌ 
புல்லும்‌ பூமியும்‌ உள்ளள 

வும்‌ யிதுக்கு அகிதம்‌ பண்‌ 
ணினவன்‌ கெங்கை கரையி 
ல்‌ குரால்‌ பசுவை கொன்ற பா 


வத்தே போவான்‌ 


ஆவணம்‌ 24. 


2013 


3:6 
இடம்‌ : மேற்படி மாவட்டம்‌, மேற்படி வட்டம்‌, நெல்லிவாசல்‌, ஊரின்‌ 
மேற்குப்புறம்‌ உள்ள வேடியப்பன்‌ கோயில்‌ நடுகல்‌. 

காலம்‌ : பொ. 10 ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி : நெல்வாயிலை சேர்ந்த விச்சாதிர வில்லி, ஊர்‌ அழிவில்‌ இறந்த 
போது அவனுக்காக இளம்பெருமான்‌ என்பவன்‌ நடுகல்‌ 
எடுத்தமை. 

நெல்வா 

யில்‌ உடைய 

இள புக்க .. 

உலகடக்கிலன்‌ யெந்‌ 

ஊர[ர்‌] அழியப்பட்டா[ர்‌] விச்சாதிர வில்‌- 


லி கன்‌ நாடு மாதேவனான இள- 


Noms oN 





ம்‌ பெருமா[ன்‌] 





ஆவணம்‌ 24, 2013 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


24 


ஐஐ உ” 9254 


4. சொரக்குளத்தூர்‌ நரகல்‌ 
ப. பூபாலன்‌, இராணிப்பேட்டை 


திருவண்ணாமலை மாவட்டம்‌ செங்கம்‌ வட்டம்‌ 
சொரக்குளத்தூர்‌ வேடியப்பன்‌ கோயில்‌ 


நந்தி விக்கிரமபருமர்‌, யா: 17, பொஆ. 9ஆம்‌ நூற்றாண்டு 


நடுகல்‌ 120%120செ.மீ அளவுடையது. வீரன்‌ இடதுகாலை 
முன்வைத்து இடது கரத்தில்‌ வில்லும்‌ வலது கரத்தில்‌ குறுவாளும்‌ 
கொண்டுள்ளான்‌. அவனது வலதுபுறமாகத்‌ தலைமுடி 
கொண்டையிடப்பட்டுள்ளது. மார்பிலும்‌ கரங்களிலும்‌ 
அம்புகள்‌ தைத்துள்ளன. இடதுகாலடியில்‌ நூல்‌ சுற்றி 
அலங்கரிக்கப்பட்ட குடுவை உள்ளது. அதட்டியார்‌ மகனான 


செருவலியார்‌ என்ற இவ்வீரன்‌ சுரைக்குளத்து தொறு 


கொண்டபோது இறந்துபட்டான்‌. இவனது தந்தை நிலம்‌ 
பேறூர்‌ நாயகர்‌ என்று குறிக்கப்பட்டுள்ளார்‌. 





ஸ்வஸ்திஸ்ரீ 

கோவிசெய நந்தி விக்கிர 

ம பருமற்கி யாண்டு பதினேழாவ 

து பல்குன்றக்‌ கோட்டத்து மண்டைகுள நா 
ட்டுச்‌ சுரைக்குளத்துத்‌ தொறுக்‌ கொளில்‌ 
ப்‌ பட்டார்‌ நிலம்‌ பேறூர்‌ நாயகர்‌ ஆதட்‌ 


டியார்‌ மகனார்‌ செறுவலியார்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


5. சங்கநாதர்‌ கஇராஜகேசரிக்‌ கல்வெட்டு 


வீ. செல்வகுமார்‌, தஞ்சாவூர்‌ 
இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, ஆலங்குடி வட்டம்‌, சங்கநாதர்‌ 
கோயில்‌ தூண்‌ கல்வெட்டு 
காலம்‌ : இராஜகேசரி, முதலாம்‌ ஆதித்தன்‌ - யா. 2.பொ.அ. 872 
செய்தி :  ஒழுகம்‌ புத்தன்‌ என்ற மதுராந்தகப்‌ பல்லவரையனிடமிருந்து 
பொரய்யிற்கூற்றத்து கீரமங்கலத்தார்‌ ஈழக்‌ காசு பெற்று. 
அதன்மூலம்‌ வரும்‌ வட்டி நெல்லால்‌ குளத்தைப்‌ பராமரித்தமை. 
ஸ்வஸ்திஸ்ரீ கோ 
விராச கேசரி ப 
ன்மற்கு யாண்டு 
2 இரண்டாவ 
து பொயிற்கூ 
ற்றத்து கீரம 
ங்கலத்தூ 
ரோம்‌ இக்கூற்றத்‌ 
து சிறுகுளத்தூ 
10. ருடைய ஒழுகம்பு- 


ப ௮ 


11. த்தனான மதுராந்த- 
12. கப்‌ பல்லவரைய்யன்‌ 
13. னிடைக்‌ கொண்ட ஈ- 
14. மக்காசு 573௮ 

15. ஞீ நூற்றெழுபத்‌- 
16. து மூன்றுக்கு காசு 
17. ஒன்றினுக்கு ஒராட்‌- 
18. டை நாளைக்கு 

19. வந்த பலி 

20. சை நெல்லு பதக்‌- 
21. கு முழாக்காக 

22. அ[ப்‌]நூற்றெழு 





“ஆவணம்‌ 24, 2013 225) 


26 


23. 
24. 
22. 
26. 
27. 
28. 
29. 
30. 


31 
32. 
33. 


34. 
35. 
36. 
31 
98. 
39. 
40. 


41. 


42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 


51. 


32. 
53. 
௮4. 


பத்து மூன்று 
காசினால்‌ வந்‌- 

த பலிசை நெல்லு 
கல நெல்லுக்கு பெருங்‌ 
குழி ஒன்றுக்கு வந்‌- 
த பெருங்குழி 100 நூ- 
றும்‌ ஆட்டாண்‌ [டு]தோ 
றுங்‌ கீரமங்கலத்‌- 
தூர்‌ வயலுக்குப்‌ 
பாயு- 

ங்குளத்திலே 

யட்டிக்‌ கல்லு- 
வோமானோ- 

ங்‌ கீரமங்க- 

லத்தூ ஊ 

ரோம்‌ கல்லா 

து இவ்வொ 
ட்டிலழிந்தோ 

மை பேராலிரு 
பத்தை- 

ங்‌ கழஞ்சு- 

பொன்‌ அன்‌- 

றாள்‌ கோவினு- 

க்கு தண்டமி- 

ட்டு பின்னே- 
யுமிந்நெ- 

ல்லா 

லிக்குளெத்தி 

லே கல்லுவிப்‌- 
பதாகவும்‌ 
ஒழுகம்புத்‌- 

தனான மது 





39: 
56. 
ர. 
58. 
59: 
60. 


ராந்தகப்‌ பல்‌- 


லவரையனு 
ம்‌ இவன்‌ வர்க்‌- 
கத்திலாரும்‌ இக்‌ 
காசு தருக வெ 


ன்றாரை வாயற்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


61. 
62. 
63. 
64. 
6, 
66. 
67. 
68. 
69. 
70. 
71. 

72. 
78, 
74. 
75. 
76! 
Ts 
78. 
79. 
80. 
81. 

82. 
83. 
84. 
85. 
86. 
87. 
88. 
89. 
90. 
91. 

92. 


களத்தே நூற்‌- 


றுக்‌ கழஞ்சு பொ- 


ன்‌ மன்றி பின்‌- 
னையு மிவன்‌ 
வர்க்க- 
த்திலார்க்கு- 
இக்காசு குடா- 
திதாகவும்‌ இ- 
வன்‌ வர்க்கத்‌- 
திலாரே இக்கு- 
ளத்தில்‌ குழி 
கல்லாதாரை 
அன்றாள்‌ கோ- 
வினுக்கு இவ்‌- 
வோலை மே 

ல்‌ பட்டவாறு 
அன்னியாய- 
ஞ்‌ சொல்லிக்‌ ௧- 
ல்லு விப்ப- 
தாகவும்‌ இப்‌- 
பரிசு இசைந்‌- 
தோங்‌ கீரம- 
ங்கலத்து 
ஊரோம்‌ இப்‌ 
பரிசிசைந்து 
குடுத்தேன்‌ ஒ 
முகம்புத்த- 
னான மதுரா- 
ந்தகப்‌ பல்‌- 
லவரைய- 
னேன்‌இவர்‌- 


கள்‌ சொல்‌- 


ஆவணம்‌ 24, 2013 





ல எழுதி 
னேன்‌ கீர- 
மங்கலமு- 
டைய முத்த- 
ன்‌ மறவனே - 
ன்‌ இவை எ 


ன்னெழுத்து 


- இப்படி ஒட்டி 


இட்டுக்‌ குடுத்‌ 
தேன்‌ கீராமங்‌ 


- கலமுடைய 


210 


6. வயலூர்‌, ரோஜந்தாங்கல்‌ கல்வெட்ருகள்‌ 


6:1 
இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


ஸ்ரீ 


த்து 
தில்‌ 


Nom உழ 


கக்‌ ஸ்‌ 
"௦ 


ன்‌. 


28 


இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ 


திருவண்ணாமலை மாவட்டம்‌, திருவண்ணாமலை வட்டம்‌, 


வயலுரர்‌, வேடியப்பன்‌ கோயில்‌ நடுகல்‌ 
முதலாம்‌ ஆதித்த சோழன்‌, யா 26, பொறு 897 


வீரன்‌ ஒருவன்‌ கையில்‌ வில்‌ ஏந்தி அம்பு எய்வதுபோல உருவம்‌ 
செதுக்கப்பட்டுள்ளது உள்ளூர்‌ மக்களும்‌ இப்பகுதி நத்தம 
உடையார்களும்‌ இந்நடுகல்லை குலதெய்வமாக வணங்கு 
கின்றனர்‌ நீலகண்டரையர்‌ நாடு என்ற தாட்டுப்பிரிவின்‌ கீழ்‌ 
வயலூர்‌ இருந்துள்ளது இப்பகுதியை நீலகண்டரையன்‌ என்ற 
சிற்றரசர்‌ ஆட்சி செய்துள்ளார்‌ வயலூர்‌ அம்பலத்தின்‌ மேல்‌ 
எதிரிகள்‌ படையெடுத்து வந்து தாக்கிய போது நடைபெற்ற 
போரில்‌ மாமல்லன்‌ என்ற வீரர்‌ அம்பலம்‌ அழியாமல்‌ 
காப்பதற்க்காகப்‌ போரிட்டு வீரமரணம்‌ அடைந்துள்ளார்‌ 
அவருக்கு நீத்தோர்ப்பட்டியாக நீலகண்டரையரால்‌ வய லூர்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது இப்போர்‌ தொண்டை நாட்டைக்‌ 
கைப்பற்ற முதலாம்‌ ஆதித்த சோழன்‌ நடத்திய போர்களில்‌ 
ஒன்றாக இருக்கலாம்‌ அம்பலம்‌ என்ற சொல்‌ ஊர்ச்‌ சபைக்‌ 
கூடும்‌ இடம்‌ ஆகும்‌ 

கோவிராசகேசரி 


பன்மற்க்கி யாண்டு இருபத்து ஆறாவது நீல 
கண்டரையர்‌ நாடு வயல்‌ ஊர்‌ அம்‌ 

பலம்‌ அழிய பட்ட பள்ளி மாமலன்‌ 

னுக்கு நீத்தோல்பட்டி ஊற்‌[ற] அட்டிக்‌ குடு 
தேந்‌ நீல கண்டரையன்‌ 


னேன்‌ இது இறக்குவான்‌ ஏழாநரக 


கீழா நரகத்தி- 


வீழ்வா 


ஆவணம்‌ 24, 2013 


6:2 


இடம்‌ : 

காலம்‌ : 

செய்தி : 

முன்பக்கம்‌ 
1 ஸ்வஸ்திஸ்ரீ மன்மஹ- 
2. . £ மண்டலேஸ்வர- 
3. ன்‌ அரியராய விபா- 
4. டன்‌ பாஷைக்குத்‌ தப்‌- 
5. புவராயர்‌ கண்டன்‌ மூ- 
6. வராயர்‌ கண்டன்‌ கண்‌- 
7. ட நாடு கொண்டு கெ- 
8. ஈண்ட நாடு குடாதா- . 
9. ன்‌ பூறுவ தெக்ஷிண- 
10. பச்சிம உத்தர சது ச- 
ர. முத்திராதிபதி ஸ்ரீவீர- 
12. ப்பிறதாப ஸ்ரீ சதா- 
13. சிவ தேவமஹாராயர்‌ 
14. பிறுதிவிராஜ்யம்‌ 
15. பண்ணி அருளாநி- 
16. ன்ற சகாத்தம்‌ 1478 
17. ன்‌ மேல்‌ செ- 
18. ல்லா நின்ற நள ஹு 
19. ம்‌ கும்ப நாயற்று அப- 
20. ரபக்ஷத்து [திரி] தியை பூர- 


மேற்படி ஊர்‌, மாரியம்மன்‌ கோயில்‌ அருகே நடப்பட்டுள்ள கல்‌ 


சதாசிவ ராயர்‌, சகவருஷம்‌ 7478, நள, மாசி, பொ.ஆ 1556 


பெரிய எல்லப்ப நாயக்கர்‌ என்பவர்‌ வயலுூரரையும்‌ 


மலையமான்தாங்கல்‌ ஆகிய ஊர்களை அவூரில்‌ உள்ள சிவன்‌ 
மற்றும்‌ பெருமாள்‌ கோயில்களின்‌ திருப்பணிக்குச்‌ சர்வமானிய 
இறையிலியாகத்‌ தன்னுடைய எஜமானருக்குப்‌ புண்ணியம்‌ 
ஏற்படவேண்டும்‌ என்று வேண்டிக்‌ கொண்டு கொடுத்துள்ளார்‌ 
ஆவூர்‌ திருவகத்திசுரமுடைய நாயனார்‌ திருக்கோயிலுக்கு மூன்று 
பங்கும்‌ பெருமாள்‌ அஞ்சலென்ற பெருமாள்‌ திருக்கோயிலுக்கு 


ஒரு பங்கும்‌ என நிலங்களைப்‌ பங்கிட்டுக்‌ கொடுத்துள்ளார்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


29 


21. ட்டாதி நக்ஷத்ரத்து ஸோ- 
22. மவாரத்து நாள்‌ பெண்ணை 
23. வடகரை செங்குன்றநாட்டு 
24. சேய்தி மண்டல- 
25. மாந சிங்கமலை 
26. ப்‌ பற்றில்‌ அண்ணாமலை- 
27. ப்பற்று சீர்மையா- 
28. ந வயலூர்ரை 
29. சுவாமி சதாசிவ 
30. தேவ மஹாராயற்‌- 
31. க்கு புண்ணியமாக- 
பின்பக்கம்‌ 
32. அடப்பத்துப்‌ பெரிய எல்ல 
33. ப்ப நாயக்கர்‌ 
34. ஆவூருடைய நயினார்‌ 
35. திருவகத்தீசுரமுடைய 
36. நயினார்‌ திருக்கோயிற்‌- 
37. பண்டாரத்து திருப்பணிக்கு 
38. மூன்று பங்கும்‌ பெருமாள்‌ 
39. அஞ்‌[ெலென்ற பெருமாள்‌ 
40. திருக்கோயிற்‌ பண்டாரத்து 
41. திருப்பணிக்கு ஒரு பங்கு- 
42. மாக வயலூர்‌ மலையம- 
43. ஈந்‌ தாங்கல்‌ மற்றுமெற்பேற்ப- 
44. ட்ட தாங்கற்‌ மற்றும்‌ நஞ்செய்‌ 
45. புஞ்சை னாற்‌ பாற்‌ கெல்லை 
46. யும்‌ உள்பட தேவமாநிய 
47. தாநமாநிய ஸர்வமானியமாக 
48. 
49. 
50. 
30 ஆவணம்‌ 24, 


2013 


6:3 
இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


முன்பக்கம்‌ 


மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, இராஜந்தாங்கல்‌ நீர்த்தேக்கத்‌ 
தொட்டி அருகே அழிந்து போன சிவன்‌ கோயில்‌ மேட்டருகே 
நடப்பட்டுள்ள கற்பலகை 

மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌, யா 9, பொ. 1187 
கோயிலில்‌ திருமண்டபம்‌ கட்ட வும்‌ மற்றும்‌ பிற திருப்பணிகள்‌ 
செய்யவும்‌ ஆகும்‌ செலவுகளுக்காக செந்தாற்றேந்தல்‌ , 
மோடனேந்தல்‌ அகிய ஊர்களில்‌ உள்ள தேவதானங்கள்‌ மற்றும்‌ 


பிற நிலங்களில்‌ இருந்து கிடைக்கும்‌ அந்தராயம்‌ , புஞ்சைக்‌ 
கடமை உள்ளிட்ட பல்வேறு வரிகளால்‌ வரும்‌ வருமானத்தை 





இப்பகுதியை ஆட்சிச்‌ செய்த மலையமான்‌ சேதிராயர்‌ 
வம்சத்தைச்‌ சேர்ந்த சிற்றரசர்‌ சேனைக்‌ கொண்டானான 
தனியாண்மை வல்லவன்‌ என்பவர்‌ வழங்கியுள்ளார்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்க சோ- 


ழ தேவற்கு யாண்டு 9-வது பெண்‌- 


ணை வடகரை உத்தம சோழ வள 


நாட்டு வயலூர்‌ உடையார்‌ 


நாயநார்‌ தேவதானங்கள்‌ உள்ளூ- 


ர்‌ நிலத்தாலுஞ்‌ செந்தாற்றேந்த- 
லாலும்‌ மோடனேந்தல்‌ நில- 


4 
2 
3 
4 
5. திருச்செந்தாற்றீஸ்வரமுடைய 
6 
7 
8 
9 


ந்தாலுமாக்க முதலான ஆ- 
10. ய மந்தராயமும்‌ இத்தேவர்‌ பு- 
11. ஞ்சைக்‌ கடமையும்‌ கிளியூர்‌ 


12. மலையமான்களான சேதியரா 


13. யகள்‌ வங்கசம்‌ நித்தமாயச்‌ ச- 


14. ந்திராதித்தவரை செல்வதா- 
15. க இன்னாயனாற்‌ கோயிலிற்‌ தி- 


பின்பக்கம்‌ 


16. ௬ மண்டப முதலான திருப்ப- 


17. ணிகள்‌ செய்யக்‌ கல்வெட்‌- 


ஆவணம்‌ 24, 2013 31 


18. டி விட்டேன்‌ இரையூரனான 

19, இராசராச சேதிராய்யர்‌ மகந்‌ சேணை- 
20. ய்க்‌ கொண்டானான தனியாண்‌- 

21 மை வல்லவனேன்‌ இது அழி- 

22. வு செய்வான்‌ இக்கோயிலி- 


23. நக்கினான்‌ பாவங்‌ கொள்வான்‌ 


6:4 

இடம்‌ : மேற்படி ஊரில்‌ உள்ள மற்றொரு கற்பலகை 

காலம்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌, யா 10, பொ.ஆ 1188 

செய்தி: பெண்ணைவடகரை செங்குன்றநாட்டு வயலூர்‌ உடையார்‌ 
திருச்செந்தாற்றீஸ்வரமுடையநாயனாருக்கு மலையனான 
வாணகோவராயன்‌ என்பவர்‌ 1000 குழி நிலம்‌ தேவதானமாக 
வழங்கியுள்ளமை 

முன்பக்கம்‌ 


1. ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்க 
2. சோழதேவற்கு யாண்டு 10 
3. வது பெண்ணை வடகரை செ- 
4. ங்குன்ற நாடு வயலூர்‌ 
5. உடையார்‌ திருச்செந்தாற்றீ- 
6. ஸ்வரமுடைய நாயநாற்‌- 
7. கு கிளியூர்‌ மலையமான்க- 
8. ளில்‌ அழகிய நாயநான 
9. வீரராசேந்திர சேதியரா- 

10. யர்‌ மகன்‌ மலையநான 

11. வாணகோவராயநேன்‌ 

12. விட்ட குழி ஆயிரமும்‌ இ 

13. நீநாயநார்‌ தேவதானம்‌ 

14. வாசல்‌ ஆயம்‌ நகராய 
பின்பக்கம்‌ 

15. மும்‌ இந்நாயநாற்கு 

16. கல்வெட்டி விட்டே- 


92 ஆவணம்‌ 24, 2013 


17. 
18. 
19. 


20. 


6:5 
இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


வ 0 4.2. பனா அடகு 9.2 


ஹ்‌ வை ம்‌. ௭ம்‌... ஷ்‌ 
ENS 


15. 


ன்‌ மலையன்‌ வாண- 
கோவராயனேன்‌ 
இது பந்மாஹேஸ்வ- 
ர ரக்ஷை. 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திருக்கோயிலூர்‌ வட்டம்‌, 
கண்டாச்சிபுரம்‌, மடவிளாகம்‌ கொல்லையில்‌ நடப்பட்டுள்ள 
கல்‌ 

கம்பணன்‌, சார்வரி வருஷம்‌, பொ.ஆ 1360 


கம்பண உடையாரின்‌ படைத்தனபதி சோமப்பஉடையார்‌ 
என்பவர்‌ கண்டராதித்தபுரம்‌ ஏரி, ஏந்தல்‌ ஆகியவை நெடுநாளாக 
ஏரிக்குழி வெட்டாமல்‌ தூர்ந்து போய்‌ கரைகளும்‌ உடைந்து 
போய்‌ மக்களும்‌ கெடுமக்களாய்‌ நலிந்துபோய்‌ கிடந்த நிலையில்‌ 
ஏரியைத்‌ தூர்வாரி உடைப்புகளை அடைத்துக்‌ கரைகளைக்‌ 
கட்டித்‌ தெருக்களைச்‌ சீரமைத்து மற்றும்‌ பல பணிகளைச்‌ 
செய்து மக்களுக்குப்‌ புது வாழ்வு அமைத்துக்‌ கொடுத்துள்ளார்‌ 
நிலத்தில்‌ புதைந்துள்ளதால்‌ இறுதி வரிசைகளைப்‌ படிக்க 


இயலவில்லை 


சார்வரி வருஷத்துக்கு பூர்வ 
பக்ஷத்து பஞ்சமியும்‌ புத- 

ந்‌ வாரத்து ஸ்ரீமது வீரமண்‌ 
டலீஸ்வரந்‌ அரியராய விபாட- 

ந்‌ பாஷைக்கு தப்புவராய 
கண்டந்‌ ஸ்ரீ வீரபுக்கண உடை- 
யார்‌ குமாரன்‌ கம்பண உடையார்‌ 
ப்ரதானி ஸோமப்ப உடையார்‌ 
செய்த தன்மம்‌ திருக்கோவலூ- 
ர்‌ பற்றில்‌ வடகரை வீரதுங்கபுர- 
ப்பற்றில்‌ ஏரியும்‌ ஏந்த 

ல்களும்‌ நெற்க்குப்பையான கண்‌- 
டராதித்தபுரத்தில்‌ ஏரியும்‌ யேந்‌- 
தலும்‌ நெடுநாளாக ஏரிக்குழி- 
யும்‌ வெட்டாமல்‌ ஏரியும்‌ துகு- 


ஆவணம்‌ 24. 2019. 


33 


34 


16. 
17. 
18. 
19. 
20. 


21. 


22. 
23. 


ந்து மக்களும்‌ கெடுமக்களாய்‌ 

க்‌ கிடக்கையில்‌ ஏரியும்‌ ஏந்த- 
ல்களும்‌ துகுறும்‌ எடுத்து உடை- 
ப்பும்‌ அடைத்து கரையும்‌ கட்‌- 

டி தெருக்களும்‌ படுப்பித்துச்‌ செ- 
ய்த இந்த தன்மத்துக்கு இந்தா 
ள்‌ முதல்‌ வேணும்‌ ...... ய்‌ ந 
ம்மினாலு 


ஆவணம்‌ 24, 2015 - 


7. சங்கரநாதர்‌ குழக்காரு பரகேசரிவர்மன்‌ கல்‌எவட்ரு 


வீ. செல்வகுமார்‌, செ. கெளரிசங்கர்‌, மா.பவானி, 
த.தங்கதுரை, தஞ்சாவூர்‌ 


இடம்‌ சங்கரநாதர்‌ குடிக்காடு, சிவன்‌ கோயில்‌, ஓரத்தநாட்டிற்கு அருகில்‌ 
உள்ள ௪ளர்‌, தஞ்சை மாவட்டம்‌ 
காலம்‌ : பரகேசரிவர்மன்‌, யா, 4 பராந்தக சோழன்‌, பொ.ஆ. 917 


செய்தி : பொயிற்‌ கூற்றத்து சிறுகுளத்தூர்‌ ஊரவரர்‌ சிறுகுளத்தூரைச்‌ 


சேர்ந்த ஓழுகம்புத்தன்‌ என்ற மதிராந்தகப்‌ பல்லவரையனிட 
மிருந்து 428 ஈழக்‌ காசுகளைப்‌ பெற்றுக்கொண்டு அதன்‌ ஆண்டு 
வட்டியில்‌ இவ்வூருக்குப்‌ பாயும்‌ குளத்தைத்‌ தோண்டிப்‌ 
பராமரிப்பதற்கு ஏற்பாடு செய்ததைக்‌ கூறுகின்றது 


1, கோப்பர 


2. 
3. 


2 ஓரன த 


9. 


10. 


ti 


கேசரி ப 
ன்மற்கு 


. யாண்டு 4 
. ஆவது பொயி 
. ற்கூற்றத்து சிறுகுல- 


த்தூர்‌ ஊரோம்‌ அ- 
வ்வூர்‌ உடைய ஒ 
முகம்புத்தனான ம- 
திராந்தகப்‌ பல்ல 
வரையனிடை [ர 


12. காண்ட ஈழக்‌ 


13. 
14. 
15. 
16. 
17. 


காசு 
428 இக்கா- 

சு நானூற்று இரு 
பத்தெட்டினாலு 

ம்‌ காசு 4 [ஒனற ]னுக்‌- 


. கு ஓராட்டை நா 
. ளைக்கு வந்த 


ஆவணம்‌ 24, 2013 35 














36 





22. ஒரு நாழியாக 
23. 1 ஒரு செவுடுக்‌ ௧- 
24. ஈசு 428 வும்‌ 


25. வந்த பலிசை நெல்லு 
26.---[இந்நெலலு] 
27.அய்மபதின்‌ 

28. காலும்‌ [க]லநெல்‌ 
29. ல்லுக்‌ 

30. பெருங்குழி * ஒ 

31. ன்றுக்கு வந்த பெரு 
32. ங்குழி 150 இப்‌- 
33. பெருங்குழி னூற்‌- 
34. று அய்ம்பது ஆ- 
35. டடாணடு தோ- 
36. றும்‌ சிறுகு- 

37. ளத்தூர்‌ வய- 

38. லுக்குப்‌ பாயு- 

39. ம்‌ பெரியகுள- 














. த்திலெ கல்லு. 
. வோம்‌ ஆனோம்‌ 
. சிறுகுளத்தூர்‌ 

. ஊரொம்‌ கல்‌- 

. லது இவ்‌ 

- வொட்டில்‌ 


. அழிஞ்சொமை 


. ம பொன்‌ அ 

. ன்றாள்‌ கோவி 

. னுக்கெ தண்‌- 

. டம்மிட்டுப்‌ 

. பின்னெயு 

. ம்‌ இப்‌ 

- பெருங்குழி நூ- 
. ற்றயம்பதும்‌ இ- 
. க்குளத்திலெ ௧- 
. ல்லுவதாகவும்‌ 

. ஒழுகம்புத்தனா- 
. ன மதிராந்தகப்‌ 


ஆவணம்‌ 24, 


2013 








60. 


61. 


62. 
63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 


81 


72. 
119: 
74. 
75. 
76. 
Tif 
78. 
7431 











பல்லவரையனு 


ம்‌ இவன்‌ வர்க்‌ 
கத்தா- 

௬ம்‌ எங்கள்‌ கா 
த்தருக என்ற 
ணையே ஊராரு- 
ம்‌ அன்றாள்‌ கோ- 
வினுக்கு 100 பொ- 
ன்‌ மன்றிப்பி- 
ன்னையும்‌ இ- 
வனுக்கும்‌ இ- 
வன்வர்க்கத்‌ 
திலாருக்‌- 

க்கும்‌ இக்காசு 
குடுத்‌[த]தாகவும்‌ 
இவன்வர்க்க 
த்திலாரே இக்கு- 
ளத்திஆட்டை 
வட்டம்‌ நூற்று 
அய்ம்பது பெரு- 


ஆவணம்‌ 24, 2013 


80. 


81. 


82. 
83. 
84. 
85. 
86. 
87. 
88. 

89. 
90. 


91. 


92. 
93: 
94. 
95. 
96. 
ப்‌ 


ங்குழி கல்லி- 
துரை அன்றாள்‌ கோ 
வினுக்கு மேற்‌ 
படி இசைந்த (ப] 
[லமெ] அன்னி 
யாயஞ்‌ சொல்‌- 
லி கல்லுவிப்ப- 
தாகவும்‌ இப்ப- 
ரிசு இசைஞ்சொ 
ம்‌ சிறுகுளத்தூ 

ர்‌ ஊரோம்‌ இப்பரி 
சிசைஞ்சு குடுத்‌ 
தேன்‌ ஒழுகம்பு- 
த்தனான 
மதுராந்தக 

ப்‌ பல்லவரை 
யனெ-- 


[களசெ] [எ] 


. முதினெ 





99. குளத்‌-- 

100. ய அர 

301. சாத்த 

102. இவை 

103. யென்‌ எழுத்து 
104. இப்படி ஒட்டி இட்‌- 
105. டுக்குடுத்தென்‌ 
106. சிறுகுளத்தூரு- 
107. டைய விளவன்‌ 
108. ஸ்ரீ கண்டனெ- 
109. ன்‌ இவை யென்‌ 
110. எழுத்து இப்ப- 
111. டி ஒட்டி இட்டுக்‌ 
112. குடுத்தே 

113. [சிறுகுள]த்தூருடை- 
114. யமாறன்‌ 

115. னென்‌ இவை யெ 
116. ன்‌ எழுத்து இப்ப 
117. பரிசொட்டியிட்‌ 
118. டுக்குடு[த்தேன்‌] 


38 


ஆவணம்‌ 24, 2013 


8. பொரசம்பட்ரு-முதலாம்‌ பராந்தகச்‌ சோழன்‌ 
கல்வெட்ரு 
க.வெங்கடேசன்‌, சென்னை 
இடம்‌ : விழுப்புரம்‌ மாவட்டம்‌, சங்கராபுரம்‌ வட்டம்‌, பொரசப்பட்டு 
ஊர்‌ ஆற்றங்கரையில்‌ உள்ள தனிக்கல்‌. 
காலம்‌ : பராந்தகச்சோழான்‌ யா. 75, பொ.ஆ. 922 
செய்தி: இக்கல்வெட்டின்‌ அருகில்‌ நடுகல்‌ ஒன்றும்‌ காணப்படுகிற து. 
இந்நடுகலில்‌ எழுத்துக்கள்‌ ஏதும்‌ இல்லை. வாணகோப்பாடி 
பெண்ணை ஆற்றின்‌ தென்கரைப்‌ புறைவேளூரில்‌ வாழ்ந்த 
காளையன்‌ அச்சபிச்சன்‌ என்பவன்‌ ஏரியைப்‌ பராமரிக்க 
கொடை அளித்தமை. 
ஸ்வஸ்திஸ்ரீ மதிரை கொ- 
ண்ட கோபரகேசரிப்‌ ப- 
ன்மற்க்கு யாண்டு பதி- 
னைஞ்சாவது வாண 
கோப்பாடிப்‌ பெண்ணை- 
த்‌ தென்கரைப்‌ புறைவே- 
ர்‌ இருந்து வாழுஞ்‌ செ- 


ய்‌ காளையன்‌ ஆச்சபி- 


ம ௩1] ௨.0 செ.மு. 4 


ச்சனென்‌ நாரையின்‌ 


ஸ்ட 
ல 


வூர்‌ ஏரி கீழ்ப்பெரிய செறு 
11 வும்‌ கொம்மடி ..ம. ஏட்டி- 





12 ன இ [ச்செறுவு] மிறக்கினான்‌ 
13 ஏழாநரகத்துக்‌ கீழா 
14 நரகத்துப்‌ புகுவான்‌ 


ஆவணம்‌ 24, 2013 39 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி: 


40 


9... தண்ருறை முதலாம்‌ ராஜராஜன்‌ கல்வெட்ரு 


மவ உ ஓழு ௨ 


சி. வீராரகவன்‌ 
வீ.ஆர்‌. மங்கையர்க்கரசி, 
கூ. பிச்சைப்பிள்ளை, விழுப்புரம்‌ 


திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, திருவள்ளூர்‌ வட்டம்‌, தண்டரை, 
(பட்டாபிராம்‌ தொடர்வண்டி நிலையம்‌ அருகில்‌) , விசாலாட்சி 
சமேத விஸ்வநாதர்‌ கோயில்‌ தரையில்‌ பதிக்கப்பட்டுள்ள கல்‌. 


முதலாம்‌ இராசரான்‌, யா 7, பொ.ஆ 992 


தெண்டுறை மகாதேவர்‌ கோயிலுக்கும்‌ 2 ஆண்டுகள்‌ ஸ்ரீபலி 
கொட்டுவதற்கு சபையார்‌ 5 பட்டி நிலம்‌ இறையிழிச்சி 
அளித்தமை ஸ்ரீ பலி கொட்டுவதற்கு ஏகபாத சிவன்‌ என்பவர்‌ 
நியமிக்கப்படுகிறார்‌ அவ்வாறு அவர்‌ ஸ்ரீ பலி கொட்டத்‌ 
தவறினால்‌ 5 கழஞ்சு பொன்‌ தண்டம்‌ இட. வேண்டும்‌ என்றும்‌ 
சபையார்‌ தடுத்தால்‌ 25 கழஞ்சு தண்டமிட வேண்டும்‌ என்றும்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது இறுதியில்‌ குறிப்பிடப்படும்‌ சளுக்கி 
விஜயாதித்தன்‌ முதலாம்‌ இராசரானின்‌ மகளான குந்தவைக்கும்‌ 
விமலாதித்தனுக்கும்‌ பிறந்த மகனான சாளுக்கிய இளவரசன்‌ 
விஜயாதித்தனாக இருக்கலாம்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ- 

ராஜ ராஜ கேஸரி ப- 

௬ுமற்கு யாண்டு ஏழாவது 

புழல்‌ கோட்டத்து அம- 

னூர்‌ நாட்டு ஏகவீர ஸ்ரீ சேர்ந்த 
மங்கலமாகிய தெண்டுறை 
சபையோம்‌ எம்மூர்‌ மஹா 
தேவர்க்கு இறை இழிச்சி ஸ்ரீ பலி 
கொட்ட வைத்த நம்‌ ஏரி வீடு இ- 
டைப்பட்டியும்‌ யிளைப்‌ ப- 

ட்டியும்‌ சிறு மனைகால்‌ அரைய- 
ம்‌ கூத்தன்பட்டித்‌ தடி இ- 

ரண்டு மாய்ப்‌ பட்டியும்‌ சி- 


ஆவணம்‌ 24, 2013 


ங்க விசையரையன்‌ முக்காலு- 
ம்‌ முக்காற்‌ செறுவுமாக ஒன்றா 
றையும்‌ ஆக அய்ந்து பட்டி 
நிலமும்‌ மூன்று ஸந்திய- 


ம்‌ வழுவாமை ஏழா- 


. ண்டு ஸ்ரீ பலி கொட்ட வை- 


த்தோம்‌ ஸபையோம்‌ ஏக 
பாத சிவன்‌ ஞ்ஞ்‌.இ- 
வன்‌ . . . ஆளும்‌ முட்டா- 
மை கொட்டுவானாக பணித்தோ- 
ம்‌ சபையோம்‌ முட்ட இட்‌- 
டுப்‌ போகில்‌ முக்கழஞ்சு பொன்‌ 
தண்டப்படுவாராகவும்‌ இ- 
தண்டப்பட்டும்‌ இவனேய்‌ 
ஸ்ரீ பலி கொட்டுவா- 
னாகவும்‌ இ சபையோ- 
ர்‌ தடுக்கில்‌ இருபத்தைஞ்சு ௧- 
மஞ்சு பொன்‌ தண்டபடுவ- 
தாகவும்‌ குலத்தடுக்கில்‌ ஐஞ்கழஞ்சு 
பொன்‌ தண்டப்படுவதாகவும்‌ இ 

. ஸ்ரீ பலி வைத்த 
பூமி காத்துக்‌ கொடுப்போமானோ- 
ம்‌ ஸபையோம்‌ இ பூமி இறை இ- 
ழித்து வைப்பதான சளுகிய 
ர்‌ விஜயாதித்தன்‌ கன்மிகுவாத- 
வூருடையான்‌ அடிகள்‌ ஸ்ரீ ஆ- 
ரூர்‌ தேவநேன்‌ இ தர்மம்‌ 


ரக்ஷிப்பான்‌ பாதம்‌ ௭ 


. ன்‌ ஸ்ரீ சிரமேலன 


ஆவணம்‌ 24, 2013 


41 


10. திருவப்பூர்‌ கவிநாட்ருக்‌ கண்மாய்‌ 
கலிங்குக்‌ கல்வெட்ரு 
வீ. முத்துக்குமார்‌, பாண்டிச்சேரி 
இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌ திருவப்பூரின்‌ தென்மேற்கே 
அமைந்துள்ள கவிநாட்டு கண்மாயின்‌ உபரிநீர்‌ வெளியேறி 
குண்டாற்றில்‌ விழும்‌ விதமாக அமைக்கப்பட்டுள்ள கலிங்கின்‌ 
தரையில்‌ பதியப்பட்டுள்ள கல்‌ 
காலம்‌ : இராஜராஜகேசரி யா 17) பொ. 996 
செய்தி : தென்கவிர்‌ நாட்டுப்‌ பாசனக்‌ குளமான கவிர்குளத்தின்‌ 
வாய்க்காலை நிறுத்தூருடையான்‌ வேளான்‌ எடுத்த பாதம்‌ 
என்பவன்‌ புதுப்பித்தமை கல்வெட்டு சிதைந்துள்ளது 
. ஸ்ரீ சாலை கலமறுத்த 
. ராஜராஜகேசரி பன்மற்கு 
யாண்டு 11வது தென்கவிர்நாட்டு 
கவிர்குளத்து வாய்க்கால்‌ இநாடு நிறு- 
த்தூருடையான்‌ வேளானெடுத்த பாதத்தின்‌ 
புதுக்கு இவ்வழிதகத்தின்‌ முன்பின்‌ 
நிரண்ட நீ[க்‌]கி வனிதெய்யது . . . 


Nop 


ந ஆவணம்‌ 24, 2013 


ப. நத்தப்பட் - வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு 
பொ. இராஜேந்திரன்‌, சொ. சாந்தலிங்கம்‌ 
இடம்‌ : மதுரை மாவட்டம்‌, உசிலம்பட்டி வட்டம்‌, நத்தப்பட்டி, 
பாண்டி விநாயகர்‌ கோயில்‌ என்னும்‌ சிவன்‌ கோயில்‌ - இடி பாட்டு 
அதிட்டானம்‌ - தென்புற ஐகதி 
காலம்‌ : பாண்டியர்‌ காலம்‌.பொ.ஆ 9-10ஆம்‌ நூற்றாண்டு, வட்டெழுத்து 
செய்தி : கோயிலில்‌ விளக்கு எரிக்கவும்‌, திருப்புகை, திருமெய்ப்பூச்சுக்கும்‌ 
வழங்கப்பட்ட நெல்‌, நெய்‌ பற்றிய செய்தி கல்வெட்டு முற்றுப்‌ 
பெறவில்லை 
1 . விளைஞ்ச நிலத்தில்‌ உடன்‌ அளந்து மாத்தாற்‌ கல- 


2. ஸே முக்கு[று]ணியுந்‌ திருவிளக்கு ஒன்றுக்கு நியத முழக்கு நெய்க்குத்‌ 
திங்களிரு கல நெல்‌ உம்‌- 


3. .. . முடிக்குக்குத்‌ திங்கற்கலனே முக்கு[று]ணியுந்‌ திருப்புகையுந்‌ 
திருமெய்ப்பூச்சுக்குத்‌ திங்கள்‌- 


ஆவணம்‌ 24, 2013 43 


12. கம்பூர்‌ செக்குக்‌ கல்வெட்டு 


கோ. உத்திராடம்‌, சென்னை 
ப. பூபாலன்‌, இராணிப்பேட்டை 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திண்டிவனம்‌ வட்டம்‌, கம்பூர்‌ 
ஏரிக்கரையில்‌ திருக்காம ரெட்டியார்‌ நிலத்தில்‌ உள்ள செக்கு. 
எழுத்தமைதிப்படி பொ.ஆ. 10 ஆம்‌ நூற்றாண்டு. 
ஒழுங்கற்ற தரைப்பாறையின்‌ மீது சுமார்‌ 50 செ.மீ விட்ட 
முடையதாகச்‌ செதுக்கப்பட்டுள்ள செக்கின்‌ பக்கவாட்டில்‌ 
கல்வெட்டு உள்ளது. மேலிருவரிகள்‌ தேய்ந்து எழுத்துக்கள்‌ 
தெரியாதுள்ளன. மன்றாடி. ஒருவர்‌ இச்செக்கை அமைத்துக்‌ 
கொடுத்ததாகக்‌ கருதலாம்‌. 

அவிய நியன்‌ 

மன்றாடி மாதேவன்‌ சாத்த பெ 


ருமான்‌ இட்ட செக்கு 





44 


ஆவணம்‌ 24, 2013 


13. ஏனாதி கல்வெட்ருகள்‌ 


தா... மணி, மேலைச்சிவபுரி 





13 :1 

இடம்‌ : புதுக்கோட்டைமாவட்டம்‌, பொன்னமராவதி வட்டம்‌, ஏனாதி 
சிவன்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ கிடக்கும்‌ கல்‌ 

காலம்‌ : வீரராஜேந்திரன்‌, யா 7, பொ.ஆ 1069 


செய்தி : வீரராஜேந்திர சோழனின்‌ 7வது ஆட்சியாண்டில்‌ ஏனாதி 
ராஜேந்திர சோழக்‌ கேரளனின்‌ மேற்பார்வையில்‌ வாரணவாசி 
பெருந்தெரு வியாபாரியால்‌ சந்தியா தீபம்‌ விளக்கு எரிக்க 
நாச்சிவயல்‌ ஆளுடையாள்‌ வயலில்‌ நிலம்‌ கொடை.யளிக்கப்‌ 
பட்டது கல்வெட்டின்‌ பின்‌ பகுதி கிடைக்கப்‌ பெறவில்லை 


1. வீரராஜேந்திர சோழ தேவற்கு யாண்டு ஏழாவது புறமலை நாட்டு ஏனாதி 
இராஜேந்திர சோழ கேரளனான நிஷதராஜனேன்‌ அ- 


2. ...த்‌து நாச்சி வயக்கலும்‌ ஆளுடையாள்‌ வயக்கலும்‌ தண்டேசுவர 
பெருவிலை- 
3.  ... டூர்‌ பார்கர பட்டர்‌[கும்பிரேயம்‌] புரத்து கருணாக . . . 


4. [சந்தியா தீபம்‌ என்றும்‌ நித்தத்துவம்‌ செல்வதாக இன்நாட்டு 
வாரணவாசிப்‌ பெருந்தெரு . . . 


5. [நாராயண பட்ட ஸர்வக்‌ கிருதுகளுக்கு சாரத்தங்‌ குடுத்த நிலம்‌ குடிகா 


வாரகனுக்கு இப்படி சந்திர ஆதித்த [வல்‌] செல்வதாக கல்வெட்டிக்‌ குடுத்த 
[ந]ல்லூரில்‌ வார [மரக்கலுமும்‌ இனவாலஜீயும்‌] மற்றுமேற்பட்டி- 


13: 2 
இடம்‌ : மேற்படிக்‌ கோயிலில்‌ உள்ள கல்‌. 
காலம்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ பொ 13ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : முற்றுப்பெறாத கல்வெட்டு ஏனாதி மங்கலம்‌ திருமங்கலீசுவரர்‌ 
கோயிலில்‌ வாரணவாசிப்‌ பெருந்தெரு வியாபாரி 
பொன்மைபலத்தாடி ஆனந்தக்‌ கூத்தர்‌ என்ற நடராஜரை 
எழுந்தருளச்‌ செய்வதற்கு விண்ணப்பஞ்செய்தமை. 
1. [திரிபுவன சக்கர] வத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கு இயாண்டு 
2. [ஏநா]தி மங்கலத்து திருமங்கலீசுர முடைய நாயநார்கோயிலில்‌ . . . 


ஆவணம்‌ 24, 2013. 45 


உள த்‌ ௮ 


[ஊரா]யிசைந்த ஊரோமும்‌ வாரணவாசிப்‌ பெருந்தெருவில்‌ வியாபாரி 
[பொன்னம்பலத்தடி ஆனந்தக்‌ கூத்தர்‌ எழுத்தருளி இன்நாயனார்‌ 
தேவதானம்‌ திருனான சம்பந்தன்‌ குடிகாட்டில்‌ . . . 


மேற்படிக்‌ கோயிவில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 
சுந்தர பாண்டிய தேவர்‌ யா.8, பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 
இராஜேந்திர சோழக்‌ கேரளன்‌ என்பவன்‌ கோயிலுக்கு நொந்தா 
விளக்கு எரிப்பதற்கு தினம்‌ உழக்கு நெய்‌ அளித்தது 
ஸ்ரீகோச்சடை பண்மரான ஸ்ரீசுந்தர சோழ பாண்டிய தேவர்க்கு யாண்டு 
பதின்‌ எட்டாவது இராஜப்‌ . . . 
பா[ண்டி நாட்டு இராஜேந்திர சோழவள நாட்டு புறமலை நாட்‌- 
டு ஏனாதிமங்கலத்து பரமேஸ்வரர்க்கு சோலைச- 
- --திரு நொந்தா விளக்கு ஒன்றுக்கு [திரமம்‌] இருபத்தஞ்‌- 
சும்‌ இவ்வூர்‌ ஸ்ரீகோ[யி]ல்‌ உடையான்‌ அஞ்ஞூற்றுவன்‌ ஸி 
- ன்‌ உள்ளிட்டார்‌ வசம்‌ நின்ற இருபத்தஞ்சு[உ] ள்ளிட்டன தவிர்ந்து. 
[கதநாயனே] நிஷதமுழக்கு நெய்யால்‌ உழக்கால்‌ இருத்து [வருவோ ] 
மானோம்‌ ஏனாதி மங்கலத்து மாகேஸ்வர (குன்டன்‌] . . . 


மேற்படிக்‌ கோயிவில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 
யொ... 11ஆம்‌ நூற்றாண்டு 

நிலத்திற்கு எல்லை கூறப்பட்டுள்ள து. 

. குளத்து வடகரை கீழ்மேலு 

. லந்த எல்லைக்கு தெற்கும்‌ ஆக இ- 

. ராஜேந்திர சோழ கேரளன்னா- 


மேற்படிக்‌ கோயில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 

பொ.ஆ 12ஆம்‌ நூற்றாண்டு 

திருவிழாவுக்கு தானம்‌ கொடுக்கப்பட்ட நிலத்திற்கு எல்லைகள்‌ 
- தீது வயலுக்கு வடக்கு- 
- வழிக்கு கிழக்கும்‌ கிழவந்‌- 


ஆவணம்‌ 24, 2013 


. ம்‌ கிழவந்‌ எல்லைக்‌ கல்லு 
ட பெருநான்‌ கெல்லை- 


. துக்கும்‌ திருவிழா- 


மேற்படிக்‌ கோயிலில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 
கோவி இராஜகேசரி, ஆ 25, பொ.ஆ 71ஆம்‌ நூற்றாண்டு 
ஏனாதி மங்கலத்து ஊரவர்‌ கோயிலுக்கு நிலக்கொடை 

ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவி ராஜசேகரிப . . . 

கு யாண்டு 25ஞ்சாவது இராஜந்‌ . . . 

ஏனாதி மங்கலத்து ஊரா இசைந்‌ .. . 

குளங்கள்‌ வயலுக்கு தெற்கிலும்‌ . . . 

தாரு . . . மரக்க[ா]டு இதுக்கு கீழ்பாற்கே . . . 


மேற்படிக்‌ கோயிலுள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 
பொ_ஆ.10ஆம்‌ நூற்றாண்டு 
அமுது செய்வதற்கு பதினைந்தரை சோழியநற்‌ பழங்காசு 
கொடுத்தமை 

முது தரிசு] நீர்‌ நிலமாக வசக்க . . . 

சோழிய நற்பழங்காசு பதிந்நை . . . 

நாழி அரிசி அமுது செய்தருளிஇ . . . 

டிச்‌ சோரற]க வழங்கி இது சந்திராதி . . . 


மேற்படிக்‌ கோயிவில்‌ உள்ள துண்டுக்‌ கற்கள்‌ 
பொ.ஆ. 10ஆம்‌ நூற்றாண்டு 
மலை மண்டலம்‌ பெயர்‌ உள்ளது. 
குளப்பட்டிக்கு- 
டந்‌- 
. மாலை மண்டலன்‌- 
. ண்ண 


. எல்கை கோயில்‌-- 


ஆவணம்‌ 24, 2015 


47 


48 


மேற்பாடிக்‌ கோயிலில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 

பொ.ஆ 11ஆம்‌ நூற்றாண்டு 

இக்கோயிலில்‌ நித்தப்படி பூசைக்கு நாழி அரிசி சோறு வழங்கக்‌ 
கொடுத்த கொடை. 


. ஆனந்தக்‌ கூத்தந்‌ பண்டாரத்தில்‌ ஒடுக்கின- 
- ந்த சிபண்டாரத்திலே நித்தற்படி இரு- 

. திலே நாழி அரிசி சோறு . . . வழி வர அசட- 
. . [சந்ராதி]த்தவரை செல்வதாக கல்வெட்டி-- 
. ற்கு சி.உருத்திர மாயேசுரரும்‌ ஊராயிசை- 


. ரை பந்மாயேசுர இரட்சை- 


மேற்படிக்‌ கோயிலில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 
பொ. 70ஆம்‌ நூற்றாண்டு 


தானம்‌ கொடுக்குப்பட்ட நிலத்தின்‌ எல்லைகள்‌ பற்றிய குறிப்பு 


. வைய்க்கு மேற்கும்‌ தென்னெல்லை பச்சன்‌- 
. வைக்கு கிழக்கும்‌ வடவெல்லை ஏனாதி மங்க- 


. மா[க]தானம்‌ பண்ணிக்‌ குடுத்தேந்‌ இவை நக்க!ன்‌]- 


ஆவணம்‌ 24, 2013 


14. புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ சில புதிய 
கல்்‌வட்ருகள்‌ 
௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 
இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌ பொன்ன 
மராவதி வட்டம்‌ கூடலூர்‌ சிவலோக 


நாதர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ கிடைக்கும்‌ 
உடைந்த இரண்டு துண்டு கற்கள்‌ 


காலம்‌ : பொ.10அம்‌ நூற்றாண்டு 
செய்தி : கூத்தாடி, மூன்னூற்றுவன்‌ கூத்தர்‌ என்ற 
பெயர்‌ பொறிப்பு. 


ஸ்வ- 





so Nop உற ௮ 
ரு 
=| 
» 











(ம 
தூ 
ற்றுவ 
ந்‌ ஸிவ 
10. கூத்தர்‌ 
14 : 2 
இடம்‌ : மேற்படி மாவட்டம்‌ இலுப்பூர்‌ வட்டம்‌ கன்னியாபட்டி சிவன்‌ 


கோயில்‌ தென்புறவெளிச்‌ சுவர்‌ 
காலம்‌ : பொ_அ.13ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : சேரலேரி ஊரவர்‌ அரையன்‌ வன்னியன்‌ நம்பு செய்வார்க்கு 
வரிநீக்கி நிலம்‌ கொடுக்கப்‌ பட்ட மைக்கானது. 
ர்‌. . குளத்துக்கு நாட்டு காலால்‌ அளக்கும்‌ நெல்‌ எழு கலமும்‌ குறுவைக்கு 
அரை வரிசையும்‌ வரகு 
2. .... வழுதலை புறப்பா[டு] கொண்ட நிலத்துக்கும்‌ மாத்தால்‌ ஒரு பணமும்‌ 
இப்படி காரால்‌ வந்தன 
ஆவணம்‌ 24, 2013 49 


. சாவி வரச்சாவி பயிற்தட்டு பயிர்பாத்து கொள்ள கடவோமாகவும்‌ 
இப்படி சம்மதித்து பர 
. . .டுத்தோம்‌ அரையன்‌ வன்னியான்‌ 
நம்பு செய்வார்க்கு சேரலேரி 
ஊராக இசைந்த ஊரவரோம்‌ இப்படி] 
பிரமாணம்‌ எழுதினேன்‌ நாவலூரு 
டையான்‌ அழகியான்‌ கண்ணுடைய 


பெருமாள்‌ எழுத்து 


மேற்படி வெளிப்புறத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 

சடையவர்மன்‌ முதலாம்‌ குலசேகரன்‌ பொஆ 13 ஆம்‌ 

நூற்றாண்டு 

பரம்பூர்‌ வன்னியன்‌ நம்பு செய்வார்‌ இவ்வூர்‌ குலோத்துங்க 

சோழிீஸ்வரர்க்கு குடி நீங்கா தேவதானமாக நிலம்‌ கொடுத்தமை 
வனச்‌ சக்கரவர்த்திகள்‌ குலசேகர தேவற்கு யாண்டு 5வது ஆனி 
மாதத்துக்கு நாள்‌ உறத்தூர்‌ கூற்றத்‌[து] 
நற்க்குன்றுசூழ்‌ நாட்டுப்‌ பரம்மையூர்‌ அரையன்‌] . . . வன்னியார்‌ நம்பு 
செய்வார்‌ 
ட்டுக்‌ குடுத்தப .. . 

. வர்பக்கல்‌ உடையார்‌ குலோத்துங்க சோளீசுரமுடை நாயனார்‌ 
குடிநீங்கா தேவ தானமாய்‌ நான்‌] 
விலை கொண்டுடைய உடையாள்‌ வயக்கல்‌ [தடி] இரண்டு நிலமும்‌ நங்கை 
வயலில்‌ தடி இரண்டு நிலமும்‌ 
ஆக இசைந்த பெருநான்கெல்லைக்குட்பட்ட நிலம்‌ கிணறும்‌ இவற்கு 
விட்டு இவர்குடி நீங்காதேவதானமாக . . . 

. சைந்த பெரு நான்‌ கெல்லைக்‌ குட்பட்டவை . . . ஷகு கொண்டு நீர்‌ 
விட்டுக்‌ குடுத்தேன்‌ சேரலேரி 

டான்‌ இப்படிக்கு நம்பு செய்வார்‌ எழுத்து இப்படிக்கு இவகள்‌ சொல்ல 
இ. த்திரவிட்டேன்‌ சேரலேரி 


யான்‌ கண்ணுடை பெருமாள்‌ எழுத்து 


மேற்படி கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புற வெளிச்சுவர்‌... 


ஆவணம்‌ 24, 2013 


காலம்‌ : பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : நிலத்தின்‌ எல்லையைக்‌ குறிக்கிறது துண்டுக்‌ கல்வெட்டு 
1. ;.. லை குளச்‌ செய்‌ வடக்கோடிய மேத்தலை வாக்காலுக்கு மேற்கு 
2. .. .லுவடிக்கும்‌ மேல்பாற்‌ கெல்லை பெரிய குளத்தில்‌ கரைக்கு கிழக்கும்‌ 
வட... 


3. [நங்கை வளக்கல்‌ வடதலைக்‌ கிணற்றுகும்‌ ஆக இசைந்த பெருநான்‌ 
கெ... 


4. .. . [ஆ] வணக்‌ களரியில்‌ காட்டேற்றிக்‌ கைச்‌ சில[வறப்‌] பொருளறக்‌ 
கைக்‌ கொண்டு... . 


5. ... லத்துக்கு மேலைக்‌ குளத்தில்‌ நீரிலே ஏழு நாழிகை நீரு பாயக்கடவதா 


6. சோளீகரமுடைய நாயனார்க்குக்‌ கடமை கொள்ளுமிடத்து பதினாறடி . . . 


இடம்‌ : மேற்படிக்‌ கோயில்‌ தென்புற வெளிச்சுவர்‌ 
காலம்‌ : பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : பிற்காலப்‌ பாண்டியர்‌ காலத்தில்‌ உதையபெருமாள்‌ கூத்தசேனன்‌ 


என்பவர்‌ இவ்வூர்‌ குலோத்துங்க சோழீஸ்வரர்‌ கோவிலுக்கு 
நிலக்கொடை. வழங்கியமை 

1 . டையார்‌ கோயில்‌ திருமலையில்‌ கல்லு... 

2, [கோமா] றுபமன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ . . . 

3. ... கோனாடான கடலடையாத யி[ல] ங்கை கொண்ட]. . . 

4... .றத்து உதையர்‌ பெருமஈ]ளு க்‌[கு] கூத்த சேனன்‌ 

5 - [கு] லோத்துங்க சோளீசுரமுடைய நாயனாற்கு 

6 


_ன்‌ பெரியர்‌ பக்கல்‌ நான்‌ விலை கொண்டு 


14:6 
இடம்‌ : மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புற வெளிச்சுவர்‌ 
காலம்‌ : பொ.ஆ 13 ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : கோயில்‌ நெல்‌ அளப்பதற்கு விலைக்கு வாங்கப்‌ பெற்ற நிலத்திற்கு 
எல்லை கூறப்பட்டுள்ளது 


ர... . . குளப்பட்டி சேந்தநேர்க்குளத்துக்கும்‌ வயலுக்கு மே .. . 


ஆவணம்‌ 24. 2013 51 


பத தத்‌ அல 


52 


ற . . . பெருநான்கெல்லைக்குட்பட்டன கீணோக்கிய கிணறு . . . 
. கலநெல்லுக்‌ கோயிலிலே அளப்பாராகவும்‌இப்படிகு எ . . . 
- . . ற்று இப்பணம்‌ பதினைஞ்சுங்‌ காட்டேற்றக்‌ சைச்சில [வர] . . . 


_க்த ஊராக இசைந்த ஊரோமும்‌ இந்நாயினார்‌ கோயில்‌ . . . 


ஆவணம்‌ 24, 2013 


(5. திருமலைச்சேரி தூங்குதலை நருகல்‌ கல்வெட்று 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


AWN 


தூங்கு தலை குடு- 
த்தாந்‌ வீரசோழ- 
னை கல்செய்வி- 


த்தார்‌ நல்லூர்‌ நம்‌- 


ம. காந்தி, வேலூர்‌ 
ப. வெங்கடேசன்‌, பூண்டி 


வேலார்‌ மாவட்டம்‌, வாலாசப்பேட்பை வட்டம்‌, 
திருமலைச்சேரி பொன்னியம்மன்‌ கோயிலுக்கு எதிரில்‌ உள்ளது. 





பொ.10ஆம்‌ நூற்றாண்டு 

73 X 34 செ.மீ அளவுள்ள கற்பலகையில்‌ உள்ளது. வீரன்‌ 
பத்மாசன நிலையில்‌ அமர்ந்துள்ளான்‌. கழுத்தில்‌ அணி உள்ள து, 
இடுப்பில்‌ அரையாடை அணிந்துள்ளான்‌. வீரனின்‌ குடுமி 
வளைந்த மூங்கிலில்‌ கட்டப்பட்டுள்ளது. அவனுடைய வலது 
கையும்‌ இடதுகையும்‌ வாளின்‌ இருமுனைகளைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, கழுத்தை அரியும்‌ நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளன. 











ஆவணம்‌ 24, 2013 53 


16. வேலூர்‌ மாவட்டத்தில்‌ சில புதிய கல்வெட்ருகள்‌ 


கி. குமார்‌, சென்னை 


வேலூர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ வட்டம்‌, புதிய கேசவரம்‌ 
ஊருக்கு அருகே கோர்த்தலை ஆற்றின்‌ தென்‌ கரையில்‌ இடிந்த 
நிலையில்‌ உள்ள சிவன்‌ கோயில்‌ மண்ட பத்தின்‌ கிழக்குப்புறம்‌ 

முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌, யா 27, நாள்‌ 175, பொ.ஆ 1097 


முதலாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ அரசியர்களுள்‌ ஒருவரான 
ஏழுலகமுடையாள்‌ என்பவர்‌ வழங்கிய ஆணையின்படி 
மனையிற்‌ கோட்டத்து மேல்மலை ஆற்றூர்‌ நாட்டைச்‌ சேர்ந்த 
உறியூரான ராஜமார்த்தாண்டச்‌ சருப்பேதி மங்கலத்திலிருந்து 
ஐந்து வேலி காடுகொள்‌ நிலத்தைப்‌ பிரித்‌ து தேவதான ஊரான 
கையிலாசன்‌ நல்லூருடன்‌ இணைத்து கையிலாசன்‌ 
ஈஸ்வரமுடைய மஹாதேவர்‌ கோயிலுக்குத்‌ தேவதானமாக 
வழங்கப்பட்டது குறித்தும்‌, இந்த ஐந்து வேலி நிலம்‌ தேனூரைச்‌ 
சேர்நீத வேளாந்‌ திருவரங்கமுடையான்‌ என்கிற நித்தவிநோத 
மூவேந்த வேளாண்‌ வசம்‌ காணியாக வழங்கப்பட்டுன்ளது 
குறித்தும்‌ தெரிவிக்கிறது 
ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவந சக்கரவர்த்தி கோனேர்‌ இன்மை கொண்டான்‌ 
தேனுருடையாந்‌ வேளாந்‌ திருவரங்க முடையானான நித்தவிநோத 
மூவேந்த வேளானுக்கு [ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மனையிற் 
கோட்டத்து மேல்மலை ஆற்றூர்‌ நாட்டு உறியூரான ராஜமார்த்தாண்டச்‌ 
சருப்பேதி மங்கலத்து நின்றும்‌ பிறித்துக்‌ கையிலாசன்‌ ஈஸ்வரமுடைய 
மஹாதேவர்‌- 
க்கு தேவதானமாக இட்டுத்‌ தேவர்‌ தேவதாநங்கெயிலாசன்‌ 
ந[ல்‌]லூரோடுங்‌ கூட்டி நம்‌ வரியிலிட்டு காடுகொள் நிலம்‌ ஐய்வேலியுந்‌ 
தனக்குன்‌ தன்‌ வர்க்கத்தாற்குங்‌ காணியாகப்‌ பெறவேனுமென்று நம்‌ 
பெண்டுகளில்‌ ஏழுலகமுடையாள்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌ இன்நிலம்‌ 
ஐய்வேலியுந்‌ தனக்குந்‌ தன்‌ வர்க்கத்தாருக்குங்‌ காணியாகத்‌ தன்தொம்‌ 
இன்னிலங்‌ கைய்க்கொண்டும்‌ காடுவெட்டிப்‌ பயிர்‌ செய்‌- 
து இறையிறுக்க இவை நித்தவிநோத விழுப்பரையன்‌ எழுத்து யாண்டு 
27 நாள்‌ 115 


மேற்படிக்‌ கோயிலின்‌ மண்டபத்தின்‌ கிழக்கு சுவரின்‌ 
வெளிப்புறத்தின்‌ தென்கிழக்குப்‌ பகுதி 
ஆவணம்‌ 24, 2013 


காலம்‌ : 


செய்தி : 


முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ யா. 33, பொ_து. 1703 


ஜெயங்கொண்ட சோழமண்டலத்தைச்‌ சேர்ந்த மனையிற்‌ 
கோட்டத்து பந்மா நாட்டைச்‌ சேர்ந்த தக்கோலம்‌ என்கிற 
குலோத்துங்க சோழபுரத்தைச்‌ சேர்ந்த வாணிய நகரத்தார்‌ 
மனையிற்‌ கோட்டத்து தணியல்‌ நாட்டு மோக்ஷத்வீபமான 
கையிலாசன்‌ ஈஸ்வரமுடைய மஹாதேவர்‌ கோயிலின்‌ 
திருப்புறக்குடையில்‌ திருநுந்தா விளக்கு ஒன்றினை கொடையாக 
வைத்தது பற்றியும்‌ அத்திருநூந்தா விளக்கெரிப்பதற்காக 
சங்கரம்பாடி நகரத்தார்‌ தினமும்‌ உழக்கெண்ணை வழங்கியது 
பற்றியும்‌ தெரிவிக்கிறது. 

ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது விளங்க சயமாது விரும்ப நிலமகள்‌ நிலவ மலர்‌ 

மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி மீனவர்‌ நிலைகெட 

வில்லவர்‌ 

குலைதர ஏனைய மன்னவரியலுற்றிழிதரத்‌ திக்கனைத்துந்‌ தந்சக்கர நடா- 

த்தி வீரஸிம்ஹாஸநத்து அவநிமுழுதுடையாளோடும்‌ வீற்றிருந்தருளிய 

கோ- 

ராஜகேசரி பந்தமரான திரிபுவநச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீகுலாத்துங்க சோழ 

தேவர்க்கு யா- 

ண்டு முப்பத்து மூந்நாவது ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து மனையிற்‌ 

கோ- 


ட்டத்து பந்மா நாட்டு தக்கோலமான குலோத்துங்க சோழபுரத்து 











ஆவணம்‌ 24, 2013 55 


10. 


1. 


12 
16:3 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


wo வு ஐ. மூ pW மூ 4 


56 


ம்‌ மனையிற்‌ கோட்டத்து தணியல்‌ நாட்டு மோக்ஷத்வீப மாற கையிலாசந்‌ 
ஈஸ்வரமுடைய 

மஹாதேவர்க்கு திருப்புறக்குடையில்‌ ஒரு திருநுந்தா விளக்கு எரியக்‌ 
கடவதாக தேவர்‌ ஸ்ரீபா- 

தத்து நீர்வார்த்து திருநுந்தா விளக்கொன்று வைத்தோம்‌ சங்கரம்பாடி 
நகரத்தோமிவ்‌ விள- 

க்கொன்றும்‌ வைத்த பரிசாவது நாளொன்றுக்கு செலவு ராசகேசரியால்‌ 
எண்ணை உழக்கால்‌ 


. துக்கு. . . 


மேற்படி மாவட்டம்‌, வாலாசாபேட்டை வட்டம்‌, பாண்டிய 
நல்லூர்‌ நூக்காலம்மன்‌ கோயிலருகே வைக்கப்பட்டுள்ள 
பலகைக்‌ கல்லில்‌ உள்ள தெலுங்குக்‌ கல்வெட்டு. தமிழில்‌ மே 
கொடுக்கப்பட்டுள்ளது. 
பொஆ.18-19ஆம்‌ நூற்றாண்டு 
அக்கப்பைய்யன்‌ என்னும்‌ உள்ளூர்த்‌ தலைவரின்‌ தர்மத்திற்காக 
குளோரி ரங்கப்பா என்பவர்‌ இக்கோயிலைச்‌ சுற்றிலும்‌ 
மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பு செய்ததை தெரிவிக்றெது. 
கல்வெட்டின்‌ கீழே சூரியன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ திரிசூலம்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. 

ரவிலமு தோ. . . ப நாயக்‌- 

இவரு செப்பி அக்கப்பைய்யவாரு எலிவ- 

க வாரி பேரு செப்பி கிளோரி ரங்க- _ 

ப்ப இப்ப மானு இகுடி சு- 

த்து எமி செட்டு வெசினி இகம்‌- 

க்க சோமு இந்துரு யவ்வ- 

௬ கிடு அதின மளவனேகி 

நிமமு இசி நட்லு தொண்ட 

கிளாரி எலிகே. 





மேற்படி மாவட்டம்‌, மேற்[ 
படி வட்டம்‌, சோளிங்கர்‌ [- 
அருகே உள்ள மோட்டூர்‌ 





ஆவணம்‌ 24, 2013 


கிராமத்திலுள்ள திருவாத்தம்மன்‌ கோயிலுக்கு எதிரே 
நடப்பட்டுள்ள பலகைக்‌ கல்‌. 


காலம்‌ : பொ.ஆ. 12-13ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : சுமார்‌ நான்கரை அடி உயரமும்‌ 2 அடி. அகலமும்‌ கொண்ட 
பலகைக்‌ கல்லில்‌ தலைப்பலிப்‌ புடைப்புச்‌ சிற்பம்‌. வீரன்‌ 
பத்மாசனத்தில்‌ அமர்ந்த நிலையில்‌ காணப்படுகிறார்‌. இடுப்பில்‌ 
கச்சை அணிந்துள்ளார்‌. தலைமுடி. உச்சந்தலையில்‌ கொண்டை 
போட்டவாறு காணப்படுகிறது. காதில்‌ வளையங்கள்‌ 
அணிந்துள்ளார்‌. வீரன்‌ நீண்ட வாளை தனது இரண்டு 
கைகளிலும்‌ பிடித்துக்கொண்டு கழுத்துக்கு முன்பகுதியில்‌ 
வைத்து தன்னைத்தானே பலியிட்டுக்‌ கொண்டு உயிர்த்‌ தியாகம்‌ 
செய்வதுபோல காணப்படுகிறது. தலைப்பவி சற்பத்திற்கு மேல்‌ 
பகுதியில்‌ ஐந்து வரிகளில்‌ கல்வெட்டு காணப்படுகிறது. அதில்‌ 
தொண்டைமான்‌ என்ற பெயர்‌ காணப்படுகிறது. 


1. தொண்டமான்‌ 
2. மகன்‌ கங்கவிக்‌ 
3. கரன்‌ ..... க்காவளெ 
4. ஈன்‌ தலையரிந்தா- 
5. ன்‌ 
16:5 
இடம்‌ : மேற்படி தலைப்பலி ட 3 
சிற்பத்திற்கு அருகில்‌ இ 
மற்றொரு கல்‌ 
காலம்‌ : பொ.ஆ. 72-73 அபம்‌ 
நூற்றாண்டு 
செய்தி : சுமார்‌ நான்கரை அடி 


உயரமும்‌, 2 அடி அகலமும்‌ 
கொண்ட கற்பலகையில்‌ 





தலைப்பலி கொடுக்கும்‌ 

புடைப்புச்‌ சிற்ப வீரன்‌. பத்மாசன” நிலையில்‌ காணப்படுகிற 
இவ்வீரன்‌ இடுப்பில்‌ சிறிய கச்சை அணிந்துள்ளார்‌. தலைக்கு 
மேலே உச்சிக்கொண்டை போடப்பட்டுள்ளது. காதுகளில்‌ 
சிறிய வளையங்களை அணிந்துள்ளார்‌. வீரன்‌ தனது இரண்டு 
கைகளிலும்‌ நீண்ட வாளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு தன்னுடைய 
கழுத்தைத்‌ தானே அரிந்து தலைப்பலி கொடுக்கின்றார்‌. 


ஆவணம்‌ 24, 2013 57 


தலைப்பலி சிற்பத்திற்கு மேல்‌ பகுதியில்‌ கல்வெட்டு 
பொறிக்கப்பட்டுள்ளது. 
1. பரிவிருதுகாறு- 


2. ன்‌ கணவதி 


இடம்‌ : மேற்படி தலைப்பலி சிற்பத்திற்கு 
அருகில்‌ மற்றொரு கல்‌ 

காலம்‌ : பொ.௮.12-13ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி : சுமார்‌ 3 அடி உயரமும்‌, 


இரண்டரை அடி அகலமும்‌ 
கொண்ட பாதி உடைந்த நிலையில்‌ 
காணப்படும்‌ கற்பலகை வீரனின்‌ 





உருவம்‌ புடைப்புச்‌ சிற்பம்‌. நின்ற 
நிலையில்‌ வீரன்‌ தனது வலது 
கையில்‌ அகலமான நீண்ட 
வாளினை ஏத்தியும்‌, இடது கையை 
இடுப்பில்‌ வைத்தவாறும்‌ காணப்படுகிறார்‌. தலையில்‌ உள்ள மூடி. 
உச்சிக்கொண்டைப்‌ போட்டுள்ளவாறு காணப்படுகிறது. 
அவருடைய இரண்டு காதுகளிலும்‌ வளையங்கள்‌ காணப்‌ 
படுகின்றன. தன்னுடைய பாதி உடம்பை மறைத்தவாறு 
மேலங்கியும்‌ இடுப்பில்‌ கச்சையும்‌ அணிந்‌ து காணப்படுகிறார்‌. 
வீரனின்‌ தலைக்கு இடதுபுறத்தில்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 








1. சித்தணன்‌ 








58 ஆவணம்‌ 24, 2013 


7. அதிராசேந்திர சோழரின்‌ சித்தமல்லிக்‌ கல்வெட்டு 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


க. பன்னீர்செல்வம்‌, மைசூர்‌ 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, மன்னார்குடி வட்டம்‌, சித்தமல்லி ஊரின்‌ 
பொதுக்குளத்திற்கு அருகில்‌ இருக்கும்‌ கல்தூணின்‌ இரண்டு 
பக்கங்களிலும்‌ வெட்டப்பட்டுள்ள கல்வெட்டு (இக) 
அதிராசேந்திர சோழன்‌, யா 3, நாள்‌ 326, பொ.ஆ 1070-77 


அருமொழி தேவ வளநாட்டு புரங்கரம்பை நாட்டின்‌ 
பிரம்‌ மதேயம்‌ சுத்தமல்லிச்சதுர்வேதி மங்கலத்தின்‌ 
வீரராசேந்திரன்‌ சதுராலையின்‌ முன்னர்‌ பகல்‌ நேரத்தில்‌ ஊர்‌ 
முறைப்படி அறிவித்து கிராமத்தின்‌ நலஞ்‌ செய்யும்‌ காரியங்களை 
பொதுமக்களின்‌ முன்னிலையில்‌ சபையார்கள்‌ நிறைவேற்றி 
யுள்ளார்கள்‌ இதன்படி. ஊர்க்‌ கூட்டம்‌, ஊர்‌ வாரியம்‌, நாட்டு 
வாரியம்‌ முதலியவற்றைச்‌ சாசன பக்தரும்‌, சாசன பக்த மக்களும்‌ 
செய்ய வேண்டும்‌ அரசரின்‌ கட்டளையின்படி (வர்ணங்கள்‌ 
இடும்பொழுது) தேர்தல்‌ நடத்தும்பொழுது ஊரின்‌ முறைப்படி. 
ஊர்‌ அறிவிப்பு செய்து நடத்த வேண்டும்‌ இப்படி. அல்லாமல்‌ 
இராச குலத்தால்‌ தேர்தல்‌ நடத்தும்பொழுது ஊர்‌ கூட்டத்திற்கு 
சேரிக்குப்‌ பத்து நபர்களும்‌, ஊர்‌ வாரியத்திற்கு - சேரிக்கு 
ஒருவரும்‌, நாட்டு வாரியத்திற்கு சேரிகளின்‌ முறைமையில்‌ மூன்று 
நபர்கள்‌ என்ற முறையில்‌ தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ ஒரே 
நேரத்தில்‌ இரண்டு தேர்தல்களில்‌ நிற்பவர்களின்‌ தகுதியானது, 
அவர்கள்‌ பணி செய்த ஆண்டைக்‌ கழித்த பின்னர்‌ ஐந்து 
வருடங்களுக்கு முன்னர்‌ தேர்தலில்‌ நின்று பணியாற்றியவராக 
இருக்கக்கூடாது இதுபோல உள்ள விதிமுறைகளை 
பின்பற்றாதவர்கள்‌ அரசக்‌ கட்டளையின்படி. அவர்களுடைய 
நிலத்தை இழக்க நேரிட்டிருக்கலாம்‌ முற்றுப்‌ பெறாத 
கல்வெட்டு 


ஸவஸ்திஸ்ரீ திங்களேர்‌ மலர்ந்து வெண்குடை மண்டல மன்‌- 

னுயிர்‌ தொறுமி ந்னருள்‌ சுரந்து நிறைநிழல்‌ பரப்பி நிற்ப முரைமையில்‌- 
செங்கோல்‌ திசைதோரும்‌ செல்லத்‌ தங்கள்‌ குலமுதற்‌ பருதியும்‌ 
வலநேர்மு- 

நிவற்‌ கொற்றை யாழி யுலாவ நற்றவத்திருமுதற்‌ எறயும்‌ இருநில 
பாவையுங்‌- 


கீர்த்தியுங்‌ கிள்ளையும்‌ போர்த்தனிப்பாவையும்‌ மதுவையிற்புணர்ந்த- 


ஆவணம்‌ 24, 2013 59 


60 


து பொதுமைத்‌ தீர்த்துத்‌ தந்னுரிமைத்‌ தேவியராந விரவிநற்‌ சுடர்மணி 
மகுடஞ்‌- 

சூட்டி நெடுநிலை மன்னவர்முறை முறை 

தந்தனடி வண- 

ங்க வீரமுந்‌ தியாக- 

மு மாரமெநப்‌ புணை 

ந்து மாப்பெரும்‌ 

புகழ்‌ மனுவுடந்‌ 

வளர்ந்த கோப்பரகே- 

சரி பந்மராந உடையார்‌- 

ஸ்ரீ அதி, ராஜேந்திர தே, 

வற்கு யாண்டு மூன்‌- 

றாவது நாள்‌ 326- 

ஸ்வஸ்திஸ்ரீ அருமொழிதேவவளநாட்டு புறங்கரம்பை நாட்டு- 
பிரஹ்ம தே,யம்‌ சுத்தமல்லிச்‌ சருப்பேதிமங்கலத்து இஷபநாயற்று- 
கிரக்கனத்துச்‌ செவ்வாய்க்கிழமையும்‌ 

ப்ரதிவதமும்‌ பெற்ற ஒரோசணி நாளன்று பகல்‌ 

வீரராஜேந்தின்‌ சதுராலைந்‌ நேய்த_ந- 

முன்னே த.ன்மி செய்து பெருங்குறி கொட்டி கூட்டக்‌- 

குறைவரக்‌ கூடியிருந்து பணித்த எழுத்து 

சந்தராதித்தவற்‌ கி, ராம விவஸ்தை பண்ணிநபடி நம்‌ ஊர்க்கூட்டமும்‌ 
ஊர்‌ வாரியமும்‌ நாட்டு வாரியமும்‌ ஸாஸன பக்த ௬ம்‌ ஸாஸந 

பக்த மக்களுமே செய்வதாகவும்‌ அல்லாதர்‌ செய்வார்‌ திருவாணை 
வர்ணங்கள்‌ இடும்போது தந்மி செய்து பெருங்குறி கொட்டிக்‌- 
கூட்டக்‌ குறைவரக்கூடி இருந்து 

வர்ணம்‌ இடுவதாகவும்‌ இப்படி அந்றிக்‌ கேதி ராச்சகுலத்தால்‌- 
வர்ணஞ்செய்வார்‌ திருவாணை கூட்டம்‌ சேரியால்‌ பத்தும்‌ வாரியம்‌ 
சேரியால்‌ 

ஒன்றும்‌ நாட்டு வாரியம்‌ சேரி முறைமையால்‌ மூவரும்‌ செய்வ்வதாகவும்‌ 
சமவர்ணங்கள்‌ இடுமிடத்து செய்தவாண்டைப்‌ 

பிடித்து ஐஞ்சாட்டைக்கு முந்பு செய்தாரை இடக்கடவிது- 

அல்லாதிது ஆகவும்‌ இப்படி அல்லாது செய்வார்‌ 

திருவாணைப்‌ பிராஹ்மணர்‌ தம்‌ நிலம்‌ . . . 


ஆவணம்‌ 24, 2013 


18. விக்கிரமசோழனின்‌ கோபிரசார பூமிக்கல்‌வெட்ரு 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


கோ. திருமூர்த்தி, சந்திரகிரி 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, மதுராந்தகம்‌ வட்டம்‌, மதுராந்தகம்‌ 
அருளாளேஸ்வரம்‌ கோயில்‌ கருவறை (இக.ஆ 7896 எண்‌ 128) 


விக்கிரம சோழன்‌, யா 6, பொ.ஆ 1124 


மதுராந்தக பேரேரி மதகு அருகில்‌ நான்கு எல்லைகள்‌ குறிக்கப்‌ 
பெற்ற 25 பாடகம்‌ கோபிரசாரபூமி என்னும்‌ பொதுவான 
இடத்தில்‌ அருளாகரஈஸ்வரம்‌ சிவன்‌ கோயிலை எழுப்பி 
மண்டபம்‌, திருச்சுற்று மாளிகை, சுற்றுச்‌ சுவர்‌ ஆகியவற்றுடன்‌ 
திருநந்தவனம்‌, மடவளாகம்‌ அமைந்திட கோயில்‌ மனை 
விலையாக 20 காசு மதுராந்தக மகாசபையார்‌ பெற்றுக்‌ 
கொண்டமை 


ஸ்வஸ்திஸ்ரீ பூமாது புணர புவிமாது வளர நாமாது விளங்க ஜயமாது 
விரும்ப தந்திரு பதுமலர்‌ மன்னவர்‌ சூட மன்நிய வுரிமையால்‌ மணிமுடி 
கலிப்ப செங்கோல்‌ நின்று திசைதோறும்‌ வளர்ப்ப வெங்கலி நீங்கி 
மெய்யறத்‌ தழைப்ப நடப்ப இரு சுடரளவும்‌ ஒருகுடை நிழற்ற 
வீரஸிம்மஸனத்து முக்கோக்கிழானடிகளோடும்‌ வீற்றிருந்தருளிய 
கோப்பரகேஸரிவன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 

ஸ்ரீவிக்கிரம சோழதேவற்கு யாண்டு 6 ஆறாவது ஜயங்கொண்ட சோழ 
மண்டலத்து களத்தூர்‌ கோட்டத்து தநியூர்‌ ஸ்ரீமதுராந்தக 
கருப்பேதிமங்கலத்து மஹாஸபையொம்‌ எழுத்து நம்மூர்‌ 
அருளாஹரஈஸ்வரமுடைய மஹாதேவர்‌ கோயிலில்‌ தேவகண்மிகளும்‌ 
ஸ்ரீமாஹேஸ்வர கண்காணி செய்வார்களும்‌ கண்டு நம்மூர்‌ தலைப்பாடகம்‌ 
வீரசோழவாய்க்காலுக்கு தெற்கு இரண்டாங்கண்ணாற்றிலும்‌ 
மூன்றாங்கண்ணாற்றிலும்‌ வீரநாராயணவதிக்கு மேற்கு ஏழாஞ்சதிரத்து 
கீழ்பாற்கெல்லை திருவாய்ப்பாடியாழ்வார்‌ திருமுற்றவேலியான 
விளைகழநிக்கு மேற்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை பள்ளிச்‌ சேரியின்‌ 
வடமேலை மலைகல்லின ஏரியின்‌ வடகரையின்‌ வடக்கும்‌ வடமேற்கும்‌ 
பெருவழி முக்கோல்‌ நீக்கி இதுக்கு வடக்கும்‌ தென்பாற்கெல்லை 
மதுராந்தகப்‌ பெர்‌ஏரியில்‌ ஆலமடைக்கு தெற்கில்‌ மடையுள்‌ நின்றும்‌ 
கிழக்கு நோக்கி போந்த பெருவழிக்கு வடக்கும்‌ மேல்பாற்‌- 

க்கெல்லை மதுராந்தகப்பெர்‌ஏரி கரைக்கு கிழக்கு நாற்கோல்‌ நீக்கி 
இதுக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை மதகு நீர்‌ புறப்பாட்டுக்கு தெற்கு 
எண்கோல்‌ நீக்கி இதுக்கு தெற்கும்‌ ஆக இந்நாற்பால்‌ எல்லைக்கும்‌ 
உட்பட்ட இருபத்தஞ்சு பாடகமும்‌ கோப்பிரசார பூமியாய்‌ எல்லோழுக்கும்‌ 


ஆவணம்‌ 24, 2013 61 


62 


சாதாரணம்‌ ஆதலால்‌ ஹருளாகரயீஸ்வரம்‌ எந்நும்‌ சிவனாமத்தால்‌ 
கோயிலும்‌ எடுத்தும்‌ மண்டபமும்‌ திருச்சுற்று மாளிகையும்‌ 
எடுத்துக்கட்டியுந்‌ திருனந்தவநமு மடைவிளாகமும்‌ உள்ளிட்டு வே- 
ண்டுவந செய்கைக்கு விட்ட இந்நிலத்துக்கு விலையாக சண்டேஸ்வர 
தேவர்‌ பக்கல்‌ நாங்கள்‌ கொண்ட காசு 20 இருபது மறக்கொண்டு இந்நிலந்‌ 
தந்தோம்‌ இவெல்லைக்குள்ளு ஆக்கின கமுகுக்கு கடமை கொள்ளக்‌ 
கடவொமல்லாதோமாகவும்‌ எடுத்துக்‌ குடியிருந்த மனையிறையுள்ளிட்டு 
எப்பேற்பட்ட வரி கொள்ளக்கடவோமல்லதோமாகவும்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


19. திருக்குறுக்கை வீரட்டானக்‌ கல்வெட்டுக்கள்‌ 


மஉஜஐ்ஜஐ எ poe 


்‌ கோ. விசயவேணுகோபால்‌ 


நா. பாபு [எ] இராமசாமி 
கோ. இரவீந்திரன்‌, பாண்டிச்சேரி 


நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌, மயிலாடுதுறை வட்டம்‌, 
திருக்குறுக்கை வீரட்டானேசுவரர்‌ திருக்கோயில்‌, (இ ௧ஆ 1917 
எண்‌ 232) 


விக்கிரம சோழன்‌, பொ.ஆ 1128க்குப்‌ பின்னராகலாம்‌ 


திருக்குறுக்கை வீரட்டானேசுவரர்‌ திருக்கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
நடுவணரசுத்‌ தொல்லியல்‌ - கல்வெட்டுக்‌ கள ஆய்வுத்‌ 
துறையினரால்‌ 7917 இல்‌ படி யெடுக்கப்பட்டுள்ளன (பார்க்க-215- 
இ.க.ஆ 1917 எண்கள்‌ 275-235) எனினும்‌ அவற்றின்‌ வாசகங்கள்‌ 
இதுநாள்‌ வரை வெளியிடப்படவில்லை தற்போது இவை 
படி யெடுக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றன; இவற்றுள்‌ கீழே 
எண்‌ 14 இல்‌ உள்ள முதலாம்‌ இராசரானின்‌ கல்வெட்டு புதிதாகக்‌ 
கண்டறியப்‌ பட்டது மன்னரின்‌ மெய்க்கீர்த்தி அந்தணர்களுக்கு 
பிரமாணம்‌ செய்வித்தது 


ஸ்வஸ்திஸ்ரீ பூமாலை மி- 

டைந்த பொன்‌. . . ழ்தரப்‌ 

பாமாலை . . . மலின்‌ . . . த்திரள்‌ பு- 
யத்திருநில மடன்‌...ஜயம - 

களிருப்ப தன்றுனை . . . தனதெனப்‌ 
பெற்றுத்‌ திருமகளொருத . . .ருப்ப ௧- 
லைமகள்‌ சொற்றிறம்‌ புணர்‌ . . . கற்பினளாகி - 
விருப்பொடு நாவகத்திருப்ப திசை 
தோறுன்தி கிரியோயெடுஞ்‌ செங்கோல்‌ நடப்ப 
அகிலபுவநமுங்‌ கவிப்பதொரு புது 

மதிபோல்‌ வெண்குடை மீமி- 

சை நிற்ப ...கலியொளித்து 
வன்பிலத்திடை...குளத்‌....டை 


வீமன்‌ விலங்கல்‌ 


ஆவணம்‌ 24, 2013 63 


64 


15. 
16. 
17. 
18. 
19. 


20. 


21. 


22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 


31 


32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 


41. 


42. 


43 
44 
45 
46 


மிசை. . . றவு... 

யக்‌ கநலெரி பருகவு . . . 

ப்பருவத்து வெம்படை தாங்‌ . . . 

கை மண்டலத்‌ தாங்கிநி திருன . . . 
திசையாயெடுத்தரளிதென- 

த்‌ தருமமுன்‌ தவமுன்‌ தாநமுன்த 

ழைப்ப வேதமு- 

ம்மெய்ம்மையு- 

மதி யுகம்‌ போல- 

த்‌ தலைதலை சிற- 

ப்ப வன்தருளி வி 

ற்கரும்‌ பொ...ணை 

பார்த்திவர்‌ சூட நிறைமணி மகுடமு- 
ரிமையிற்‌ சூடி மன்நுயிற்‌ கெல்லா 
மின்னுயிர்‌ போல தன்நளி பரப்பித்‌ தநித்த 
நி புரன்து மணமுழுதுங்‌ களிப்ப மநுநெ- 
றி வளத்து தன்பெருங்‌ கோயிற்‌ கொற்‌- 
ற வாசல்புறத்து மணநாவொடுங்க முரசு- 
கள்‌ முழங்க விஜயமும்‌ புகழு மேலேமேலோ-- 
ங்க வாழியூழி இம்மாநிலங்‌ காக்க திருமணி 
பொற்றொட்டெழுது பத்தாண்டு வரு 
முன்நெ மன்நவர்‌ சுமந்‌- 

து சொரிந்த செம்பொற்குவையால்‌ த- 
ன்குல நாயகன்‌ நடம்புரியுஞ்‌ செம்‌- 
பொநம்பலஞ்‌ சூழ்தரு மாளிகையுங்‌ கோ- 
பூர வாசற்‌ கூட சாழரமும்‌ உலகு வலங்‌ கொ 
தையக்‌ குன்றமொடு நின்றெந 

ஞ்‌.மெஞ்ச பலிவளர்‌ 

ஞ்‌..எங்குஞ்‌. 

ஞ்‌..இருஞ்‌... 

ஞ்..விழாவெனு 


ஆவணம்‌ 24, 2013 


47. 
48. 
49. 
50. 


51. 


52. 
53. 
54. 
55. 
56. 
57. 
58. 
59. 
60. 


61. 


62. 
63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 


71. 


72. 
73. 
74. 
75. 
76. 
77. 
78. 


முயர்‌ பூரட்டாதியு 

த்திரட்டா தியிலம்பல 

நிறைந்த அற்புத 

த்தர்‌ . . . ழ்‌ வெழுந்தருளு- 

வதற்கு திருத்தேர்‌... 

சம்பொன்‌ மேய்த்து...ருந்திரள்‌ முத்‌- 

தின்‌ பயில்‌ வடம்‌ பர . . . 

ந்தெரு வீதி தன்‌ திருவ . . . 

ய்து சமைத்தருளிப்‌ பை 

பரிகலமுதலாக செம்‌ . . . பகத்தொடு- 
ஞ்ன்னமும்‌ அளவிலாதந ஒளிசே. 
அணைத்து பத்தாமாண்டில்‌ சித்திரை [திங்க] 
ள்‌ அத்தம்‌ பெற்ற ஆதித்த வாரத்துத்‌ திருவளர்‌ ம 
தியின்‌ த்ரயோதஸி பக்கத்து இன்நந பலவு 
ம்‌ இநிது சமைத்தருளி தன்‌ ஒரு குசைடநிழல்‌ 
தலமுழுதுந்‌ தழையச்‌ செழியர்‌ வெஞ்சுர- 

ம்‌ புகச்‌ சேரலர்‌ கடல்‌ புக அழிதரு சிங்களர்‌ 
அஞ்சி நெஞ்‌... 

புரிகுழல்‌ மட- 

ப்பிடி புநிதகுண 

வநிதை த்ரிபுவந 

முழுதுமுடையாள்‌ இ- 

வன்‌ திருவுளத்தருள 

முடையாளென வுடநிருப்ப 


கற்பில்‌ தரணிமுழுதுமுடையா . . . 
மணிமார்வத்தருளொடுநிரு . . - 

ர்‌ வீரஸிம்ஹாஸநத்து த்ரிபுவநமு 
முதுமுடையாளொடு வீற்றிருந்தரு 

ளிய [கோ]ப்பரகேஸரி பற்மராந த்ரி[புவன] 


ஆவணம்‌ 24, 2013 65 


66 


ச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிக்கரம.... 
ய சிவப்‌, ராஹ்ம 

ணந்‌ ...க வந்‌ 

உமாஸஹிதன்‌ பெ 

ரியாநாந நாநூற்றுவ பட்‌- 

டநும்‌ இவந்‌ தம்பி திருச்சிற்றம்ப- 
லமுடையான்‌ பொற்கோயிற்‌ பட்ட- 
நும்‌ காஸ்‌,யபந்‌ அச்சுதன்‌ மாஸஹி 


தந்‌ வீரவிநோத பட்டதும்‌ காஸ்‌,யப 


- ந்‌ பதஞ்சலி பொன்நநாந திருவீரட்டா 


ந பட்டநும்‌ காஸ்‌,யபந்‌ முன்நூற்றுவன்‌ 


. பெரியாநும்‌ காஸ்யபந்‌ சீராளன்‌ ஆ- 


ளுடையாநு மிவன்‌ தம்பி சாராளன்‌ குந்‌. 
ட...நு மிவன்‌ தம்பி சாராளன்‌ நாயகநு- 


ம்‌ இவனைவோம்‌ இக்கோயில்‌ ஸ...ந ௧ 


. ங்காணி செய்வாற்கும்‌ இக்கோயில்‌ 
. ஸ்ரீமாஹேஸ்வரக்‌ கங்காணி செய்வாற்கு 
ம்‌ நாங்கள்‌ உபையப்‌ பிரமாணம்‌ 


. பண்‌... 


மேற்படிக்‌ கோயில்‌, மகாமண்டப வடக்குச்‌ சுவர்‌ மற்றும்‌ 
அதிட்டானப்‌ பலகை, (இக. 1917 எண்‌ 224) 


இரண்டாம்‌ இராசாதிராசன்‌, யா. 3, பொ.ஆ 1166 
நிலம்‌ ஊர்க்கீழ்‌ இறையிலியாக அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ த்ரிபு,வநச்‌ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீராஜாதிராஜதேவற்கு யாண்டு 3 
ஆவது மிதுந நாயற்று பூர்வ பக்ஷத்து த்ரிதியையும்‌ சநிக்‌ கிழமையும்‌ 
பெற்ற புணர்பூசத்து நாள்‌ விருதராஜப யங்கா வளநாட்டுக்‌ குறுக்கை 
நாட்டு குறுக்கையான விக்கிரமசோழச்‌ சநுப்பேதிமங்க [லத்து 
ம]ஹாஸபை யோம்‌ நம்மூர்‌ உடையார்‌ திருவீரட்டானமுடையார்‌ கோயிலில்‌ 
மூலப்‌, ரத்யரான ஆதிசண்டேசுர தேவர்க்கு நா[ங்கள்‌ ஊர்க்கீழ்‌ இறையிலி 
செய்து குடுத்த பரிசாவது உடையார்‌ திருவீரட்டான முடையார்க்குத்‌ 
திருவொத்த சாமத்துக்கு ச[ந்தி]ராதித்தவரை திருச்செங்கழுநீர்த்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


திருப்பள்ளித்‌ தாமஞ்‌ சாத்தியருள நாங்கள்‌ இறையிலி செய்து குடுத்த 
நிலமாவது பவித்திரமாணிக்க 

2. வதிக்கு மேற்க்கு ராஜராஜவாய்க்காலுக்கு தெற்க்கு முதல்க்‌ கண்ணாற்று 
முதற்‌ சதிரத்து வடகிழக்கடைய பாரதாயன்‌ வெக்‌...க்‌ குறங்கந்‌ சருபேதி 
பேரால்க்‌ கிடந்த நீங்கல்‌ உள்ப்பட நிலம்‌ மாகாணி அரைக்காணி 
முந்திரிகைக்‌ கீழிருமாவரை அரைக்காணிக்‌ கீ[ழ]ரையும்‌ இத.க்குப்‌ 
பாரதாயன்‌ நாராயணந்‌ திருவரங்கமாணி பேரால்‌ நீங்கலுள்ப்பட நிலம்‌ 
அரைக்காணியும்‌ இதன்‌ மேற்கு இத்தேவர்‌ ரேத]வதானத்துக்கு மேற்கு 
சொல்லாமற்‌ சுட்டான்‌ பேரால்‌ நிலத்துக்‌ கிழக்கடைய நிலம்‌ காணியரைக்‌ 
காணிக்‌ கீழ்க்‌ காலுமாக இந்நிலம்‌ ஒரு முக்காணியரைக்காணி 
முந்திரிகைக்‌ கீழெழுமாவரைக்காணிக்‌ கீழரையினால்‌ விரிவு நிலம்‌ அரை 
இந்நிலம்‌ அ 

3. ரையும்‌ ஐம்பது ஸம்வத்ஸரத்திநுத்தேசஞ்‌ சொம்முடையோமென்று 
அநுபவிப்பாரின்றியே இந்நிலம்‌ ஸருபி யெங்களுக்‌ [கு] இந்நிலத்துக்கு 
அருபியேற்றிக்‌ கடமை குடிமை இறுத்துப்‌ பிந்பு மிந்நிலம்‌ பற்றிலியாயப்‌ 
பாழாய்ப்‌ பயிற்‌ செய்து கடமை குடிமை யிறுப்பின்றியே தட்டிறை பட்டு 
வருகிறமையில்‌ இன்னிலந்‌ திருத்தி நெல்ப்‌ பயிருள்ளிட்ட பயிர்கள்‌ செய்து 
இத்தேவர்க்கு சந்திராதித்தவற்‌ ஸாச்‌,வதிகமாக நாளொன்றுக்கு நூறு 
செங்கழுநீர்த்‌ திருப்பள்ளித்‌ தாமம்‌ நித்தற்ப்படி திருவொத்த சாமத்துக்குச்‌ 
சாத்தக்‌ கடவதாகவும்‌ இந்நிலம்‌ ஊர்க்கீழிறையிலி செய்கை இக்கோயிற்‌ 
[கு]ம்பிட்டிருக்குந்‌ திருஞானசம்பந்தர்‌ பலர்‌ பக்கலும்‌ ஓட்டிலிரந்து 
ஸ்ரீபண்டாரத்திருந்த காசாய்‌ நாங்களிந்நிலம்‌ அரையுமிறையி 

4. லி செய்து குடுத்துக்‌ கீழ்‌ முதலுட்பட்ட ஸபையோமாய்க்‌ கொண்ட காசு 
நூற்றறுபதுங்‌ கொண்டு இர[ந்நி]லம்‌ ஊற்கீழி[றை]யிலி செய்து 
குடுத்தோம்‌ இவ்வாதிசண்டேஸ்‌_வர தேவற்கு இம்மஹாஸபை_யோம்‌ 
இந்நிலத்து மேநோக்கின மரமுங்‌ கீணோக்‌[கி]ன கிணறும்‌ இது 
மற்றுமெப்போற்ப்பட்ட உரிமைகளுமகப்பட ஊற்கீழிறையிலி செய்து 
குடுத்தோம்‌ இவ்வாதி சண்டேச்‌_வர தேவற்‌[கு] இம்மஹாஸ[பை]யோம்‌ 
இந்நிலத்துக்கு அந்தராய வினியோகம்‌ உள்ளிட்ட குடிமைகள்‌ நாங்களே 
இறுக்கக்‌ கடவோமாகவும்‌ இந்நில முதலிகள்‌ கேட்டு [இ]றையிலி 
மாறாதாகில்‌ இந்நிலத்திலுள்ளாரில்‌ வரி பெருவரி மற்று மெப்பேற்பட்ட 
குடிமையுள்ளிட்டின நாங்களே இறுக்கக்‌ கடவோமா [க] -- 

5. வும்‌ இப்படி ஸம்மதித்து ஊர்க்கீழிறையிலி செய்தபடிக்குக்‌ கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டக்‌ கடவதாகவும்‌ இப்படி ஸம்மதித்‌[து] 
ஊர்க்கீழிறையி[லி]செய்து குடுத்தோம்‌ இவ்வாதி சண்டேஸ்‌_வர 
தேவற்க்கு இம்மஹாஸபையோம்‌ பணியால்‌ ஊர்க்கணக்குக்‌ 
குறுக்கையடையாந்‌ [தி]ருச்சிற்றம்பலமான திருநடம்புரிவானான 


ஆவணம்‌ 24, 2013 67 


66 


ப்‌,ரஹ்மப்பிரியனேந்‌ இவை யெந்‌ எழுத்து இப்படிக்குக்‌ கவிணியந்‌ 
நக்கநாதநான பெரிய கோயிலந்‌ எழுத்துஇப்படிக்குத்‌ தெளவுமியந்‌ சி காரி 
மாறன்‌ சிங்கப்பிராந்‌ பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை தெளவுமியந்‌ 
கருமாணிக்கத்‌ திருவேங்கட பட்‌(டந்‌] எழுத்து இப்ப[டி]க்குப்‌ பாரதாயந்‌ 
சங்கரநாராயணந்‌ எழுத்து இப்படிக்கிவை திருப்பேற்‌ சி ராம பட்டந்‌ 
எழுத்து இப்படிக்கு கிளிநலூர்‌]ப்‌ பரமேச்‌, வர ப- 

ட்டந்‌ எழுத்து இப்படி யறிவேந்‌ பாரத்துவாசந்‌ பெரியநம்பி பட்டந்‌ எழுத்து 
இப்படி யறிவேந்‌ தெளமியந்‌ வெண்காடு தேவந்‌ திருகண்டன்‌ எழுத்து 
[இப்‌1படிக்கு சிவமான தேவந்‌ எழுத்து இப்படிக்குப்‌ பாரதாயந்‌ குமார..மி 
கைய்யுகிரா..எழுத்து இப்படி யறிவேந்‌ தவுமியந்‌ சி காரி மாறந்‌ 
திருநீலகண்ட பட்டந்‌ எழுத்து இப்படிக்குப்‌ பாரதாயந்‌ சிங்கப்பிரான்‌ சி 
ரங்கநாத பட்‌[டந்‌] எழுத்து இப்படி [அ]றிவேந்‌ பாரதாயந்‌ 
சிங்கநுய்யவந்தாந்‌ பட்டந்‌ எழுத்து இப்படிக்குப்‌ பாரதாயந்‌ சி ராமந்‌ 
கையுகிராளி பட்டந்‌ அக்நிசித்தந்‌ எழுத்து இப்படி யறிவேந்‌ 
தவுமி[ய]ந்வெண்காடு தேவந்‌ நாராயண பட்டந்‌ எழுத்து இப்படி யறிவேந்‌ 
தவுமியந்‌ சி காரி மாறந்‌ காஞ்சிறுக்க பட்டந்‌ எழுத்து இப்படிக்கு தவுமியந்‌ 
தி- 

ருமாணிக்கந்‌ கைய்யுகிராளி பட்டந்‌ எழுத்து இப்படிக்கு தவுமியந்‌ 
வெண்காடு தேவந்‌ ஆதித்த தேவந்‌ எழுத்து இப்படி அறிவேந்‌ சேஞலூர்‌ 
புருசோத்தம பட்டந்‌ எழுத்து இப்படிக்கு கோவிந்த பட்டந்‌ எழுத்து 
இப்படிக்கு சுப்பிரமண்ணியன்‌ சிவசத்யபிரியன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
காச்‌,யபந்‌ கிட்டநாகந்‌ இவை எந்நெழுத்து இப்படிக்கு திருக்கடவூர்‌ 
ஸோமப்ரியந்‌ பாண்டந்‌ பூதந்‌ எழுத்து இப்படி யறிவேந்‌ கவிணியந்‌ காரி 
நீலந்‌ எழுத்து இப்படி யறிவேந்‌ காச்‌,யபந்‌ திரு- 

சிற்றம்பலமுடையாந்‌ அம்பலத்தடிகள்‌ எழுத்து இப்படிக்கு கவிணியந்‌ 
நாகந்‌ சி கோவிந்த நம்பி எழுத்து இப்படிக்கு கவிணியன்‌ [திரி]யம்பகன்‌ 
திருவெண்காடு பட்டன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ சீராம பட்ட 
ஸோமாசியார்‌ மகன்‌ சிங்க நாராயண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
தவுமியந்‌ சூர்ய தேவன்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை காச்‌,யபன்‌ நாகந்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை திருப்பேர்‌ உத்தம நம்பி எழுத்து இப்படிக்கு இவை திரு...வூர்‌ 
பாலாசிரியன்‌ ஆனந்த வீரக்கழலேன்‌ எழுத்து இப்படிக்கு இவை தவுமியன்‌ 
சீ காரி மாறன்‌ கருமாணிக்க பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
பொன்னம்பலநம்பி எழுத்து இப்படிக்கு இவை கவிணியன்‌ சூர்யதேவன்‌ 
பட்டநேன்‌ எழுத்து இப்படி அறிவே- 

ன்‌ சேஞலூர்‌ கருணாகர நம்பியேன்‌ எழுத்து 


ஆவணம்‌ 24, 2013 


மேற்படிக்‌ கோயில்‌, (இ.க.ஆ 1917 எண்‌ 228) 
அரசன்‌ - இரண்டாம்‌ இராதிராசன்‌, யா 13, பொ. 1776 


காசு கொடையாகப்‌ பெற்று வரும்‌ வட்டி நெல்லில்‌ 

இறைவனுக்கு திருவமிர்து அளித்தமை 
ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ மதுரையு மீழமும்‌ கொண்டருளிந 
ஸ்ரீராஜாதிராஜ தே.வற்கு யாண்டு 13 பதிந்மூந்றாவது கங்கைகொண்ட 
சோளிச்‌ _வரமுடையார்‌ தேவதாநம்‌ விருதராஜபயங்கர வளநாட்டுக்‌ 
குறுக்கை நாட்டுப்‌ பனையூர்த்‌ திருச்சாமுண்டீசுவர முடை யார்‌ கோயிலில்‌ 
முப்பது வட்டத்துக்‌ காணியுடைய ஸிவப்‌ ராஹ்மணரோம்‌ காச்‌“யபன்‌ 
பெரியாநாதித்த தேவநாந சந்திரசேகர பட்டநும்‌ கெளசிகந்‌ காலகாலக்‌ 
கூத்தாசி பட்டநும்‌ மடல்‌ குநிக்கும்‌ [பி]ராந்‌ பெரியாழ்வி 
நாற்பத்தெண்ணாயிர பட்டநும்‌ அகத்தியந்‌ பிச்ச தேவந்‌ திருக்கழிப்பாலை 
திருச்சிற்றம்‌- 


2. ம்பல பட்டநும்‌ இவ்வனைவோம்‌ இவ்வூரில்‌ காணியுடைய பெரிய 


19:4 


இடம்‌ : 


காலம்‌ : 


அகப்பரிவாரப்‌ பெண்டுகளில்‌ அரையந்‌ உமையாழ்விக்கு நாங்கள்‌ 
உபையத்‌ தீட்டுக்‌ குடுத்த பரிசாவது இந்நாயநார்க்கு இவளெழுந்‌ 
தருளுவித்த திருப்பள்ளியறை நாச்சியார்க்கும்‌ ஆள்கொன்ட நாயக 
தேவர்க்கும்‌ நாச்சியார்க்கும்‌ திருப்படிமாற்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு குறுணி 
இருநாழியாக வந்த நெல்‌ விட்டு வந்தமையில்‌ இது சந்திராதித்தவற்‌ 
செல்கைக்கு இவள்‌ பக்கல்‌ இவ்வாண்டை ஆநி மாஸத்து உபையமாகச்‌ 
செலுத்துகைக்கு கைக்கொண்ட காசு 120 இக்காசு நூற்றிருபதும்‌ 
முதலாய்‌ இதில்‌ பொலிசை- 

க்கு நாள்‌ ஒன்றுக்குக்‌ குறுணி இருநாழியாக வந்த நெல்‌ 
இத்தேவ[ர்‌]களுக்கு திருவமுதுபடிக்கு உடலாக அளந்து 
செலுத்தக்கடவோமாகவும்‌ இப்படி எங்கள்‌ பக்கல்‌ கொண்டுடையாரும்‌ 
பெற்றுடையாரும்‌ இப்படி செலுத்தக்‌ கடவர்களாகவும்‌ இப்படிக்கு 
கல்வெட்டிக்‌ கொள்ளக்‌ கடவதாகவும்‌ இப்படி சம்மதித்து உபையத்‌ தீட்டுக்‌ 
குடுத்தோம்‌ அரையந்‌ உமையாழ்விக்கு காச்‌ யபந்‌ பெரியாநாதித்த.... 
லை திருச்சிற்றம்பல பட்டநும்‌ ...இப்படிக்கு இவை காலகாலக்‌ கூத்தாடி 


பட்டநும்‌.... 


மேற்படிக்‌ கோயில்‌, (இ ௧௮ 1917 எண்‌ 229) 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா 2, பொ.ஆ 1780 


ஆவணம்‌ 24, 2013 69 


செய்தி : 
ர்‌. 


70 


60 காசு இறைவனுக்கு அளித்தமை. முற்றுப்‌ பெறாத கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலேத்துங்கசோழதேவற்கு 
யாண்டு. இரண்டாவது விருதராஜபயங்கரவளநாட்டு குறுக்கை நாட்டுத்‌ 
திருக்குறுக்கை உடையார்‌ திருவீரட்டானமுடையார்‌ கோயிலில்‌ 
ஸ்ரீமாஹேச்‌,வர்க்‌ கண்காணி செய்வார்களும்‌ ஸ்ரீகார்யஞ்‌ செய்வார்களும்‌ 
தேவகந்மிகளும்‌ கோயில்‌ கணக்கரும்‌ உள்ளிட்ட இவ்வநைவோம்‌ இவ்வூர்‌ 
அபிமாந பூஷணார்ர்‌]க்கு நாங்கள்‌ உபையம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது 
பெரிய தே,வர்‌ ராஜராஜதே,வற்கு பத்தொந்பதாவது நாளிலே இவர்கள்‌ 
அறுபது காசு ஸ்ரீபண்டாரத்தே ஒடுக்கி இக்காசில்ப்‌ பலிசைக்‌ காசில்‌... 


மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டப வடக்கு அதிட்டானக் குமுதம்‌, 
இக ஆ 1917 எண்‌ 226) 





மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா 11, பொ.ஆ. 1189 


திருவிளக்குப்‌ புறமாக மாலுழாந்‌ பெரியாந்‌ நிலங்கள்‌ விலைக்கு 
வாங்கி விட்டமை 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியந்‌ 
முடித்தலையும்‌ கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு 
11 ஆவது மகர நாயற்று பூர்வ பக்ஷத்து ஸப்தமியும்‌ திங்கள்க்கிழமையும்‌ 
பெற்ற உத்திரட்டாதி நாள்‌ விருதராஜபயங்கர வளநாட்டு குறுக்கை நாட்டு 
திருக்குறுக்கை உடையார்‌ திருவீரட்டானமுடையார்‌ கோயிலில்‌ 
கும்பிட்டிருக்கும்‌ ஆண்டார்‌ மாலுழாந்‌ பெரியாந்‌ திருஞானசம்பந்தர்‌ 
இந்நாயநார்க்கு திருவிளக்குபுறமாகப்‌ பலர்‌ பக்கலும்‌ கொண்டுவிட்ட 
நிலமாய்‌ இந்நாயநார்‌ கோயில்த்‌ திருமண்டபத்தே கல்வெட்ட கடவ 
நிலத்துக்கு உள்வரி குறுக்கையான விக்கிரமசோழ சருப்பேதி மங்கலத்து 
வடபக்கத்து புவனமுழுதுடை வதிக்கு மேற்கு திருபுவனமாதேவி 
வாக்காலுக்கு தெற்க்கு 

ஆறாங்‌ கண்ணாற்று மூன்றாஞ்‌ சதிரத்தும்‌ தெந்‌ கிழக்கடைய 
பாரத்துவாசி குமாரசுவாமி கைய்யுகிராளி பட்டந்‌ பக்கலும்‌ இவந்‌ தம்பி 
ஆரா...பட்டந்‌ பக்கலும்‌ ஆக விலைகொண்டு உடைய நிலம்‌ காணி 
கீழரையே மூன்று மா முக்காணியும்‌ இத்தேவற்க்கு ஏழாவது இவ்வூர்‌ 
வடபக்கத்துப்‌ புவனமுழுதுடை வதிக்கு மேற்க்கு திரிபுவனசுந்தர 
வாய்க்காலுக்கு தெற்க்கு ஐஞ்சாங்‌ கண்ணாற்றும்‌ ஆறாங்‌ கண்ணாற்றும்‌ 
மூன்றாஞ்‌ சதிரத்தும்‌ பாரத்துவாசி குமாரசுவாமி சீராம பட்டந்‌ பக்கல்‌ 
விலை கொண்டுடைய நிலம்‌ காணி முந்திரிகை கீழரையே மூன்று 
முக்காணியும்‌ இத்தேவற்க்கு ஐஞ்சாவது இவ்வூர்‌ வானவந்மாதேவி 
வதிக்கு கிழக்கு இராசராச வாய்க்காலுக்கு வடக்கு இரண்டாங்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


19:7 
இடம்‌ : 


கண்ணாற்று முதல்ச்‌ சதிரத்து பிச்சநம்பியும்‌ சிவஞாணமும்‌ 

பக்கல்‌ கொண்ட மனைக்‌ குழி முப்பத்து இரண்டினால்‌ நிலம்‌ 
முந்திரிகை...இப்படி பலர்‌ பக்கலும்‌ சண்டேசுவர பெருவிலை கொண்டு 
சந்தித்‌ திருவிளக்கு இருபதுக்கு திருவிளக்‌ குப்புற...இந்நிலம்‌ அரைமா 
அரைக்காணி முந்திரிகை கீழ்க்காணி விலைப்பிரமாணத்தில்‌ மேல்ப்பட்ட 
காசுக்கு சந்தி விளக்குக்‌ காசு இட்டார்‌ கொறுகொட்டினச்‌ சமுத்தி இட்ட 
காசு 32ம்‌... 


மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டப அதிட்டான முப்பட்டைக்‌ 
குமுதம்‌, (இக ஆ 7917 எண்‌ 227) 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா 26, பொ.ஆ 7204 
மனை விற்பனை 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனசக்கரவத்தி[க]ள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கொங்கான 
வீரசோழமண்டலமும்‌ பாண்டிய[ன்‌] முடித்தலையும்‌ கொண்ட அருளின 
ஸ்ரீகுலோத்துங்கசோழ தேவர்ர்க்‌[கு யா[ண்‌]டு 26 ஆவது ஸி[ம்‌]ஹ நாயற்று 
அபர பக்ஷத்து த்விதியையும்‌ திங்கள்‌ கி[ழ]மையும்‌ பெற்ற உத்திரட்டாதி 
நாள்‌ விருதராஜபயங்கர வளநாட்டுக்‌ குறுக்கை நாட்டுக்‌ குறுக்கையான 
விக்கிரமசோ [ழ]ச்சதுர்வேதிமங்கலத்து திருக்கடவூர்‌ பாரத்துவாசி சூரிய 
தேவந்‌ நத்தநேந்‌ மனைவிலைப்‌ பிரமாண இசைவு தீட்டு இவ்வூர்‌ 
உடையார்‌ கோயில்‌ மூலபிருத்தியரான ஆதிசண்டேச்‌,வர தேவர்‌ 
திருநாமத்து நான்‌ விற்றுக்‌ குடுத்த மனையாவது இவ்வூர்‌ வாஸ்துவில்‌ 
வடக்கில்‌ மநு வீதியில்‌ வடசிறகில்‌ கிழக்கிட்டு என்னுதுமான தமையன்‌ 
வழியில்‌ உள்ளாருதுமாய்‌ இருன்த மனை நாலேமுக்காலில்‌ மேல்கடைய 
என்னுதாய்‌ இருந்த மனை இர[ண்‌]டேமுக்காலே மே[ற்கடைய இத்தேவர்‌ 
திருநாமத்து நான்‌ விற்றுக்‌ குடுத்த மனை. ..ல்குழி . . . குழி... 
முப்பத்தெபதும்‌ இதில்‌ மேல்நோக்கினத்‌ தெங்குள்ளிட்ட மரங்களுங் 
கீழ்நோக்கின கிணறும்‌ இம்மனை இறக்கி இதன்‌ கீழை மனைகளில்‌ 
வடதலையில்‌ கிடந்த கிணற்றில்‌ ஏத்தம்‌ இறைக்கவும்‌ ஏத்தநிலைக்‌ குழியும்‌ 
இம்மனைகளில்‌ வடவாசறுதியே நீளபோகு வாய்க்காலும்‌ இவ்வாய்க்‌ 
காலாலே புகவும்‌ வரவும்‌ உரிமையும்‌ அகப்பட விற்றுக்‌ குடுத்தே- 

ன்‌ திருநானசம்பந்தர்‌ இவ்வூர்‌ வெள்ளாழன்‌ குறுக்கை உடையான்‌ 
பிச்ச. . . 


மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டப அதிட்டான முப்பட்டைக்‌ 
குமுதம்‌, (இ.க.ஆ 1977 எண்‌ 227) 


ஆவணம்‌ 24. 2013 71 


காலம்‌ : 


செய்தி : 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா 32, பொ.ஆ 7210 


முற்றப்பெறாத கல்வெட்டு முப்பத்து வட்டத்துக்‌ காணிஉடைய 

அந்தணர்களின்‌ பெயர்கள்‌ குறிக்கப்பட்டுள்ள து 
திரிபு, வனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமுங்‌ கருவூ..ண்டியன்‌ 
முடித்தலையுங்‌ கொண்டு வீராபிஷேகமு விஜய அபிஷேகமும்‌ [பண்ணி 
அருளின ஸ்ரீதிரிபு,வனவீரதேவற்கு யாண்டு முப்பத்திரண்டாவது 
விருதராஜபயங்கர வளநாட்டுக்‌ குறுக்கை நாட்டுத்‌ திருக்குறுக்கை 
உடையார்‌ திருவீரட்டானமுடையார்‌ கோயில்‌ முப்பது வட்டத்துக்‌ காணி 
உடைய காச்‌ யபன்‌ திருவேகம்பமுடையான்‌ பொற்கோயிற்‌ பட்டன்‌ 
உள்ளிட்டாரும்‌ காச்‌,யபன்‌ திருவேகம்பமுடையான்‌ கூத்தராய 
வீதிபோந்தானாந கூத்தராய விதி போத்த பட்டனும்‌ காச்‌,யபன்‌ திருநட்ட 
பெருமானாந அண்டநாயக பட்டன்‌ உள்ளிட்டாரும்‌ காச்‌,யபன்‌ நாயகன்‌ 
சிலதவனப்‌ பெருமானாந குலோத்துங்கசோழ பட்டன்‌ கூத்தராயவித 
போத்தானும்‌ மகாசிவராஜநங்கையாண்டாந்‌ திருவேகம்பமுடையான்‌ 
திருஞாநசம்பந்‌ 


2. த பட்டன்‌ உள்ளிட்டாரும்‌ பரத்‌ வாஜி கூத்தாடுவான்‌ ஆழ்வானான 


72 


இனையார மா[ர்‌]பனான வீரவினோத பட்டனும்‌ க வுத[ம]ன்‌ 
ஆண்டானான நுறு பட்டனும்‌ காசிபன்‌ அகாலேத்து...கைய்யனான 
கூத்தராய வீதி போத்தானும்‌ காசிபன்‌ அடிகள்‌ பெரியான்‌ சண்டேச்‌,வர 
பட்டனும்‌ காசிபந்‌ நாயகன்‌ சிவகாமசுந்தரி பட்டனும்‌ காசிபன்‌ 
சிறியாழ்வான்‌ உடைய 


மேற்படிக்‌ கோயில்‌ சண்டேசுவரர்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌, 
(இக. 1917 எண்‌ 233) 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா 38, பொ.ஆ 1216 
மூற்றுப்‌ பெறாத கல்வெட்டு கோயில்‌ அதிகாரிகள்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளனர்‌ 
திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ பாண்டியன்‌ 
முடித்தலையுங்‌ கொண்டருளி வீரா அபிஷேகமும்‌ வி- 


ஜயாபி ஷேகமும்‌ பண்ணியருளின ஸ்ரீதிரிபுவன வீரதேவர்க்கு யாண்டு 38 
ஆவது மகர நாயற்று பூர்வ பக்ஷத்து ஏகா- 


த,ஸியும்‌ [ச]நிக்கிழமையும்‌ பெற்ற கணி நாள்‌ விருதராஜபயங்கர 
வளநாட்டுத்‌ திருக்‌ குறு[க]கை உடையார்‌ திருவீர- 


ட்டானமுடையார்‌ கோயில்‌ மூல பிருத்தியரான ஆதி சண்டேச்‌,வரக்‌ கங்கா 


ஆவணம்‌ 2௧, 2013 


0 4 எர... பன பது 


_ 
© 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


ணி செய்வாரும்‌ சீகாரியம்‌ செய்வாரும்‌ தேவகன்மி கோயிற்‌ கணக்கரும்‌ 
உள்ளிட்ட இவ்வனைவோ [ம்‌] இன்னாயநார்‌ திருமடைவிளாகத்து இ- 
ருக்கும்‌ [ஆண்டார்‌ ஜஐயங்கொண்டசோழமண்டலத்து மணவில்‌ கோட்டத்து 
பழையனூர்‌ நாட்டு விடையூர்‌ நென்மலி கிழான்‌ திரு .. . 


மேற்படிக்‌ கோயில்‌ சண்டேசுவரர்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌, 
(இக.ஆ 1917 எண்‌ 234) 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, பொ.ஆ 12ஆம்‌ நூற்றாண்டு 
விளக்குக்கு எண்ணெய்க்‌ கொடுத்தமை 
ஸ்வஸ்திஸ்ரீ த்ரி . . . னசக்ர . . . கள்‌ . . . மதுரை .. . 
முடி . . . ருவூர்‌ . . . ன்‌ முத்தலையு கொண்டு ... 
ஷேகமும்‌ விசை . . . கமும்‌ பண்ணி அருளின சீ திரிபுவனச . . . 
வற்கு யாண்டு . . . விருதராஜபயங்கர வளநா . . . 
குறுக்கை நாட்டு திருக்‌ குறுக்‌....வீரட்டான.... கோயில்‌ ஆதிசண்டே- 
ச்வர தேவர்‌ திருவருளால்‌ . . . கணமா ... 
யாம்‌ தேவர்கன்மி கோயிற்கணக்கரும்‌ . . . 
தப கோல்‌ ஒன்றுக்கு இருநாழி எண்ணை அளக்கவும்‌ அளக்குமி... 
ண்ணைக்க . . . கு இக்கோலு . . .நேராக மனைகளில்‌ வேண்டும்‌ 
எண்ணை அளக்கு மனைகள்‌ முப்பத்து . . . 
. . . முதல்‌ இவ்வெண்ணை அளக்கவு . . .இவாண்டு முதல்‌ அய்யாட்டை 
நாள்‌ . . . றாமாண்டு கோலுக்கு இருநாழி . . . அளக்கவும்‌ 
டுகொ . . . ர௬ுநாழி எண்ணையாக வ . . . கவும்‌ ஏறின எண்ணை தவிரவும்‌ 
தெங்கு பல . . . கள்‌ கொண்‌... 
வந்த...இவ்வாண்டு முதல்‌ அய்யாட்டை நா....றாமாண்டு கோலுக்கு 
இருநாழி....அளக்கவு.... 
மனைகளில்‌ கோலுக்கு இருநாழிக்கு பற்றாதவை இவ்வையாளும்‌ 
முன்பில்லாண்டு நின்ற அடைப்படியால்‌ . . . அ... 
கு இருநாழியால்‌ வந்த எண்ணை இவாண்டு முதல்‌ ஆ[றா]மாண்டு ஐப்பசி 
விசு முதல்‌ அளக்கவும்‌ இப்படி எண்ணை அளக்குமிடத்து பு...க்க 
ய நீளத்து தெங்கும்‌ கமுகு பிலாவும்‌ இலுப்பையும்‌ . . . யும்‌ உள்ளிட்ட மரம்‌ 
ஆக்கிக்‌ கொண்டு தறையும்‌ தான்‌ வேண்டும்‌ பயிர்செய்‌ . . . 
யாமும்‌ . . . னியோகங்‌ கொள்ளக்கடவனாகவும்‌ ப . . முதலாய்‌ நின்ற 
தெங்குகள்‌ த . . . முடித்தால்‌ வெட்ட 


ஆவணம்‌ 24, 2013 73 


2 த ன ட்‌ 


க்கடவதாக விட்டு இப்படி நிச்சயித்து குடுத்தோம்‌ இ கோயிற்கணக்கு 

பிரமப்ரியன்‌ எழுத்து இப்ப- 

டிக்கு இவை தே,வகனமி கூத்தராவிதி...ந்தப்‌.....த்து இப்படிக்கு இவை 

சீகாரியம்‌ ஆத . . . ரன்‌ . . . ரன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 

சாமாகேசுரக்‌ க[ண்‌]காணி ஸ்ரீஅம்பலத்தமுதர . . . ணி கூத்தராவிதி பொந்‌ 
- எழுத்து 


மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டப வெளிச்‌ சுவர்‌, (இ௧.ஆ 1917 
எண்‌ 231) 


மூன்றாம்‌ இராசராசன்‌, யா 74, பொ.ஆ 7230 
நிலக்கொடை 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இரா....க்கு . ண்டு 
பதின்னாலாவ. 


மீன னாயற்று பூர்வ பக்ஷத்து சது[ர்‌]த்‌,தி.ஸியும்‌ ஐ...மகத்‌,து னாள்‌ வி- 
ரத, ராஜப யங்கர வளனாட்டுக்‌ குறுக்கை னாட்டு திருக்‌....வீரட்டானமு 
டையார்க்கு உய்யக்கொண்டார்‌ வளநாட்டு ...ந்தை அரயன்‌ சிவேதவனப்‌ 


பெருமா ....னாரான காலிங்கராயர்‌ சிறுகாலை ஸந்தி,க்கும்‌ 
உச்சிஸ்ஸந்தி க்கும்‌ நடுவு உபஸந்தி யாக 


க்கண்ட சிவேதவனப்‌ பெருமாள்‌ ஸந்தி க்கு வேண்டுவ[ன]யிற்றுக்கு 
இந்நாயனார்‌ தேவதானம்‌ குறு 


க்கையான விக்ரமசோழச்சதுர்வேதிமங்கலத்துப்‌ பிறிந்த குலோத்துங்‌ 
சோழநல்லூரில்‌ 


கோவலூருடையான்‌ கெர]ணப்பிரான்‌ பக்கல்‌ இவர்‌ காணிப்பற்றுக்கு 
விலைகொண்டு இறைமிகிதி சந்திக்கு 


உடலாக விட்ட வானவன்மாதேவி வதிக்கு கிழக்கு ராஜராஜ 
வாய்க்காலுக்குத்‌ தெற்கு முதல்‌ கண்ணா- 


ற்று இரண்டாஞ்‌ சதிரத்துப்‌ பொத்தகப்படி நிலம்‌ ஒன்பது மா முக்காணியும்‌ 


மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டப வடக்குச்‌ சுவர்‌ (இ.க.அ 7917 
எண்‌ 223) 


மூன்றாம்‌ இராசராசன்‌, யா 19, பொ.ஆ 1235 
கோயிலுக்கு அடிமை விற்பனை 


ஆவணம்‌ 24, 2013 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராஜராஜதேவற்கு யாண்டு 
பத்தொன்பதாவது விருதராஜபயங்கர [வளநாட்டு] குறுக்கை நாட்டு 
திருக்குறுக்கை உடையார்க்கு வீரட்டானமு[டை]யார்‌ மூலபிரிருத்தியர்‌ 
தண்டேசுர தேவற்கு...ய்தருளின திருமுகப்படி பெற்ற அடிமைக்கும்‌ பலர்‌ 
பக்கலும்‌ விலைகொண்ட அடிமைக்கும்‌ தானத்தால்‌ பெற்ற அடிமைக்கும்‌ 
கல்வெட்டினபடி திருமுகப்படி ஆழ்வாரடிமையாய்‌ பெற்ற ஆச்சபிடாரன்‌ 
இவன்‌ அக[மு]டையாள்‌ சோழி இவன்‌ மகன்‌ எழுவடியான்‌ இவந்‌ தம்பி 
தேவன்‌ இவந்‌ தம்பி திருவெண்காடுடையான்‌ இவந்‌ தம்பி வள்‌ 

2. எல்‌ இந்த ஆச்சபிடாரன்‌ மகள்‌ ஆளுடையாள்‌ இவள்‌ மகந்‌ 
திருவெண்காடுடையான்‌ இவந்‌ தம்பி மணவாளன்‌ இவன்‌ தங்கை 
ஆண்டங்கை இவள்‌ தங்கை செல்வம்‌ வீ ரவிநோதவேளான்‌ இவந்‌ தம்பி 
சுங்கபிரான்‌ இவந்‌ தங்கை மண்டையாண்டி அழகியாந்‌ மகன்‌ வள்ளல்‌ 

. ங்கை செல்வம்‌ இவள்‌ மகந்‌ பெருமாள்‌ இவந்‌ தங்கை ஆண்டாளரி 
வாரணத்தின்‌ அகமுடையாள்‌ மண்டை இவள்‌ மகந்‌ பெருங்காடந்‌ இவந்‌ 
தம்பி வேங்கடம்‌ இவந்‌ தம்பி வள்ளல்‌ இவந்‌ தங்கை பெற்றாள்‌ 
இவள்‌...இவந்‌ தம்பி உடையாந்‌ இவள்‌ தங்கை பெரியாள்‌ இந்தப்‌ 
பெருங்காடந்‌ சிறிய தாய்‌ ஆழ்வாநங்கை இவள்‌ மகந்‌ உடையாந்‌ இவந்‌ 
தம்பி பெருமாள்‌ இவந்‌ தங்கை பெரியாள்‌ இவள்‌ மகள்‌ ஆண்டாள்‌ 

3. பெரியாள்‌ தங்கை செல்வம்‌ இவள்‌ மக்கள்‌ உமையாண்டாள்‌ சி 
வேதவனப்பெருமாள்‌ நங்கை இச்செல்வத்தின்‌ தங்கை பொற்சாத்தி 
தாழஞ்சேரிக்‌ கம்பந்‌ மருமகன்‌ திருவீரட்டானமுடையான்‌ கோவிந்தன்‌ 
ஆச்சபிடாரன்‌ உடப்பிறந்தாள்‌ நாராயணி இவள்‌ மகள்‌ செல்வம்‌ இவள்‌ 
மகந்‌ திருவெண்காடுடையாந்‌ இவந்‌ தம்பி செல்வந்‌ இவந்‌ தம்பி 
உய்யவந்தாந்‌ இவந்‌ தம்பி இருள்நீக்கி கவிணி[ய]ந்‌ உத்தமசோழந்‌ 
சூரியதேவர்‌ தாநம்‌ பண்ணி...பா ஆடவலாந்‌ கொத்தில்‌ செல்வி இவள்‌ 
மக்கள்‌ இவள்‌ தங்கை பெற்றாள்‌ கொத்து இவள்‌ தங்கை 
திருச்சிற்றம்பலமுடையாள்‌ சடையன்கமுடையாள்‌ செல்வி கொத்து 
வெண்ணைக்‌ கூத்தந்‌ அகமுடையாள்‌ பெருங்காடி மகந்‌ கோவிஞ்சி 
கொத்து இவள்‌ தங்‌[கை] மந்றமுடையாள்‌ கொத்து இவ- 

4. ள்‌ தம்பி திருச்சிற்றம்பலமுடையான்‌ நாற்பத்தெண்ணாயிரப்‌ பிச்சந்‌ 
அகமுடையாள்‌ நங்கை கொத்து சந்திரந்‌ அ[க]முடையாள்‌ திருவிந்‌ 
கொத்து கீர்த்திநாராயணந்‌ சிங்கப்பிராந்‌ பக்கல்‌ தாநத்தால்‌ பெற்ற 
சந்திரசேகர திருவெண்காட்டு நங்கை இவள்‌ மகந்‌ சோறுடையாந்‌ இவன்‌ 
தங்கை பெற்றாள்‌ கவிணியன்‌ சூரிய தேவந்‌ தெக்ஷணாயூர்த்தி பக்கல்‌ 
விலைகொண்டுடைய பெருங்காடந்‌ பாரத்துவாஜி தில்லைநாகந்‌ பெரிய 
நம்பி பக்கல்‌ கொண்டுடைய வீரட்டந்‌ சோறி இவள்‌ மகந்‌ பிடாரந்‌ தவுமியந்‌ 
வெண்காடு தேவந்‌ சோமாசமா[நாயக]ம்‌ கண்ணுவந்‌ கருமாணிக்கம்‌ 
சீரிளங்‌- 


ஆவணம்‌ 24, 2013 75 


5. கோ பட்டநும்‌ பக்கல்‌ கொண்ட வீரட்டந்‌ பெற்றான்‌ கவிணியந்‌ சூரிய தேவந்‌ 
திருச்சிற்றம்பலமுடையாந்‌ பக்க[ல்‌] விலைகொண்ட பெருங்காடந்‌ 
சோறுடையான்‌ தவுமியந்‌ வெண்காடு சேவந்திரச்‌ சிற்றம்பலமுடையாந்‌ 
பட்டசோமாசியார்‌ பக்க[ல்‌] கொண்ட தத்த பட்டந்‌ திரு இவள்‌ மகந்‌ 
அற்பசந்தோஷி வீரட்டந்‌ இவந்‌ தங்கை ஆண்டனம்பி பிரமசேட ராஜராஜச்‌ 
சருப்பேதிமங்கலத்து பாரத்துவாஜி திருவிக்கிரமனும்‌ இவந்‌ தம்பி 
உய்யவந்த திருச்சிற்றம்பலமுடையானும்‌ பக்கல்‌ கொண்டுடைய கூத்தாடி 
சூற்றிய தேவி இவள்‌ மகள்‌ மண்டையாண்டி இவள்‌ தம்பி கண்ணந்‌ 
இணைந்து 

6. பெற்றாள்‌ இவந்‌ தம்பி. இராமதேவந்‌ இவந்‌ தங்கை உமையாண்டாள்‌ 
இவள்‌ தம்பி திருமட்டப்பெருமா பொற்கோயில்‌ சோழவிழுப்பரையன்‌ 
பக்கல்‌ கொண்ட கேசவந்‌ சீராண்டி இவன்‌ மகந்‌ பெற்றாந்‌ கேசவந்‌ 
வேதம்‌... உடைய பிள்ளை இவந்‌ தங்கை அவையம்புக்காள்‌ இ[வள்‌ ம]கள்‌ 
கூத்தாடி நங்கை வேள்‌ தங்கை பெற்றி தங்கை கு...றவற்க்‌ குடுத்த 
திருமங்கலத்து அரயந்‌ நாகந்‌ பிள்ளையாழ்வாந்நாந குலோத்துங்க 
சோழக்கேணியாதராயர்‌ பக்கல்‌ விலைகொன்ட அரயந்‌ உடையாண்ட .. . 
இவள்‌ பாகள்‌ அம்மச்சி நித்தந்‌ திருவடியும்‌ நித்தந்‌ சிங்கபிரானும்‌ பக்கல்‌ 
கோயிலாந்‌ கொண்டு இவ[ன்‌] பக்க- 

7. ல்‌ பெற்ற நித்தந்‌ னம்பி இவந்‌ தம்பி சிங்கப்பிரான்‌ தவுமியந்‌ வெண்காடு 
தேவந்‌ ஆதித்த தேவந்‌ பக்கல்‌ கொண்ட வீரட்டந்‌ சோறுடையாள்‌ இவள்‌ 
மகள்ளாத பாரத்துவாசி இரவிதாஸந்‌ சக்கரபாணி ப்ராம்மணி வாழவ 
தாட்சா[ய]ணி பக்கல்‌ கொண்ட பிராந்தக தேவந்‌ ஸ்ரீகிருஷ்ணந்‌ 
திருபுவனசக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்‌[கு] யாண்டு 
ஒன்பதாவது கவிணிய/[ந்‌] நாகனூரான்‌ [ஆ]திசண்டேசுர தேவர்கு விற்ற 
அடியாள்‌ ஆவாள்‌ இவ்வூர்‌ கவுணியன்‌ சூரியதேவன்‌ தி[ரூ]ச்சிற்றம்பல 
முடையான்‌ பக்க[ல்‌] விலைகொண்[டு]டையநாய்‌ இத்தேவர்‌ சிவநாமத்து 
இக்கவிணியன்‌ நாகனூரான்‌ விற்ற சூற்றி பெருங்காடி பின்பு இவள்‌ 
பெற்ற மகன்‌ உடை- 


8. டயன்‌ இவன்‌ தங்கை பெரியாள்‌ இவள்‌ தம்பி சூற்றி இவன்‌ தங்கை 


சோறாண்டடி இவள்‌ தம்பி தியம்பகன்‌ இ[ப்‌]பெண்களி[ல்‌] பெரியாள்‌ மகன்‌ 
சூற்றி இவ்வாண்டை நாளில்‌ வாகூரான ஜயஸிம்ஹகுலகாலச்‌ 
சதுப்பேதிமங்கலத்து காச்‌,யபந்‌ தேவதேவிசந்‌...லக்கி...பட்டநாந அருமாரி 
நம்பி ஆதிசண்டேசுவர தேவற்க்கு விற்றுக்‌ குடுத்த அடியாளாவாள்‌ 
பொற்ப்‌ பாவை யும்‌ இவள்‌ மகள்‌ உய்யவந்தாளும்‌ இவள்‌ தங்கை 
செல்வமும்‌ திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜாதிராஜ தேவற்கு யாண்டு 
7 ஏழாவது நாளில்‌ விருதராஜ பயங்கர வளநாட்டுக்‌ குறுக்கை நாட்டு 
ஆற்றூராந ராஜநாராயணச்‌ சதுப்பேதி மங்கலத்து திரிபுவனமா 


ஆவணம்‌ 24, 2013 


9. 


10. 


தேவிச்சேரி குரவி சீரிளங்கோ பட்டந்‌ 


பிராமணி உய்யவந்தாள்‌ சாநி முத்தரமாந திரிவி நாராயண பட்டநை 
முதுகண்ணாகக்‌ கொண்டு இவ்வுய்யவந்தாள்‌ [சா]நி பக்கல்‌ காசு 60 
காசு அறுபதுக்கு விலைகொண்ட நங்கை மகள்‌ அம்மையாண்டாள்‌ இவள்‌ 
மகள்‌ பெரியாண்டாள்‌ இவள்‌ தங்கை நித்தகலியாணப்‌ பிச்சநு.. இவள்‌ 
தங்கை குளுந்தாள்‌ இவ[ள்‌]தங்கை னங்கை திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீகுலோத்துங்கசோழ தேவற்க்கு யாண்டு பத்தாவது செயங் 
கொண்டசோழ வளநாட்டு விளை நாட்டு விளைநகரான நித்தவிநோதச்‌ 
சதுப்பேதிமங்கலத்துப்‌ பாலாசிரியந்‌ இளைய சங்கரந்‌ சிவனும்‌ 
இவநடி...ந்நோதாத்‌ தமையன்‌ மகந்‌ சிவந்‌ சங்கரநும்‌ பக்கல்‌ பத்தொந்பது 
காசுக்கு விலைகொண்ட அடியார்‌ அரை..... 


மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டப வடக்கு வெளிச்‌ சுவர்‌, ( இக 
ஆ 1917 எண்‌ 230) 


மூன்றாம்‌ இராசராசன்‌, பொ.ஆ.12ஆம்‌ நூற்றாண்டு 


: நொத்தா விளக்கெரிக்க காசு கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராஜராஜதேவற்கு ... 
தெசியும்‌ வி[யா]ழக்கிழமையும்‌ பெற்ற திருவோணத்து நாள்‌ விருதராய 
பயங்கர வளநாட்டுத்‌ திருக்கு 

றுக்கை உடையார்‌ திருவீரட்டானமுடையார்‌ கோயில்‌ ஸ்ரீமாஹேச்‌,வரக்‌ 
கண்காணி செய்வாரும்‌ 

சீகாரியம்‌ செய்வாரும்‌ தேவகன்மி கோயிற்‌ கணக்கரும்‌ உ...நாட்ட... 
பூதமங்கலத்து இருக்கும்‌ வெள்ளாழரில்‌ கருவங்குடையான்‌ அகமுடையாள்‌ 
திருவெண்கா- 

ட்டு நங்கையான அறமுடையாள்‌ துவாரத்‌ திருவாசலுக்கு உள்ளே ஒரு 
திருநந்தா விளக்கெரிக்க இவள்‌ இர- 

ண்டாயிரங்‌ காசு கொடுவந்து இக்காசை இட்டு மரநிலையாயிருப்பது தீது 
நி [ரி] த்தைக்கொண்டு அற்றை நாள்முத-- 

ல்‌ விளக்குக்கு எண்ணைக்குடலாகக்‌ கொள்ளவேணுமென்று 
தானத்தார்க்குச்‌ சொன்னமையில்‌ இ- 

க்காசு இரண்டாயிரமும்‌ ஸ்ரீபண்டாரத்து ஒடுக்கிவித்துக்கொண்டு 
திருநாமத்துக்காணியில்‌ திரு- 

த்திப்‌ பயிர்‌ செய்யலாம்‌ நிலங்களிலே சிறுது நிலத்தைத்‌ திருத்தி தெங்கு 
மா இலுப்பை உள்ளிட்டன வ[ளர்‌1- 


ஆவணம்‌ 24, 2013 77 


78 


த்தி இவள்‌ எண்ணைக்குடலாகக்‌ கொள்ளவும்‌ தெங்கு மா 
உள்ளிட்டனவாக உடல்‌ புகுதுமளவும்‌ ஸ்ரீபண்டா- 

ரத்தே எண்ணை விடவும்‌ இப்படி செய்கை ஸ்ரீகாரியம்‌ ....இந்நா... 
மு[ன்‌]இற்றை நாளால்‌ ஸ்ரீபண்டாரத்தே ஒடுக்கிவித்துக்கொண்டு 
இந்நாயனார்‌ திருநந்தவன.... 

ல்‌ தில்லைப்பெருமாள்‌ திருவோடைக்கரை பாழ்கிடந்து வருகிறமையில்‌ 
இத்திரு... 


மேற்படிக்‌ கோயில்‌, மகாமண்டப மேற்குச்‌ சுவர்‌, (இ.௧.ஆ, 1917 
எண்‌ 215) 


பொ.ஆ 12ஆம்‌ நூற்றாண்டு 
இறையிலி நிலம்‌ அளித்தமை 


த,ச,மியும்‌ திங்கள்க்‌ கிழமையும்‌ பெற்ற சதையத்து நாள்‌ 
விருதராசபயங்கரவளநாட்டு ப்‌,ரஹ்மதேயம்‌ ஸ்ரீஇராஜநாராயணச்சதுப்‌ 
பேதிமங்கலத்து மஹாஸபை யோம்‌ எழுத்து 

நம்மூர்‌ ஊற்கணக்கு கற்ப்பகப்பிரியன்‌ கண்டு திருக்குறுக்கை உடைய 
நாயநா[ர்‌] தி[ருவீ]ரட்டானமுடையார்க்கு னம்மூர்‌ பிடாகை 
கரிகாலசோழநல்லூரில்‌ சினசிந்தாமணி வதிக்கு கிழ[க்‌] 

கு இராரா வா[ய்‌]க்காலுக்கு தெற்கு 2 கண்ணாற்று சதிரத்து 
ஆளப்பிறந்தான்‌ ஓடை கீழ்கரை பட்டு திருநாமத்துக்காணியான நிலம்‌ 3 
மா கீழ்‌ அரைமாவும்‌ இதில்‌ அரைமாவும்‌ திடலும்‌ நிலம்‌ 2 

4 ம நதகா நிலம்‌ 3 மா இந்நில மும்மாவரைஇல்‌ குலோத்துங்கசோழன்‌ 
கட்டிவேளூர்‌ நிலம்‌ 2 மா . . . அரிந்தவன்‌ பாக்கத்து மளஊறான பாக்கத்து 
கருணாகர விண்ணகராழ்வார்‌ இ- 

றையிலி நிலம்‌ மாறு கி . . . ஆக நிலம்‌ 3 மா இந்நிலந்‌ மூன்று மா முக்காணி 
முன்திரிகை கீழ்‌ நாலு மாக்காணியால்‌ ஓட இட்ட நெல்லு இக்கோயில்‌ 
உடையார்‌ கூத்தார வீதி போந்தார்‌[க்‌]- 

கு திருவைகாசித்‌ திருநாள்த்‌ திருவெழுச்சிப்‌ புற இறையிலியாகவும்‌ 
இந்நிலத்து ஒட்டு படி நெல்லுக்கு ஒத்த தலைமாறு பிடாகை 
சோழபாண்டியநல்லூரில்‌ ஒழுகினபடி ஏரி நீர்‌ நிலை தரமிலி 

யாலும்‌ திருத்தி பயி[ர்‌] செய்துபோதுகிற நிலத்திலே கடமை குடிமை 
கொள்ள முதல்‌ கொண்ட இ காளமாதேவி வதிக்கு கிழக்கு சுன்தரசோழ 
வா[ய்‌]க்காலுக்கு வடக்கு 4 கண்ணாற்றி 2 சதிரத்து காசியபன்‌ 


உய்யக்கொண்டான்‌] நிலத்து நிலம்‌ மாவும்‌ இதன்‌ வடக்கு கவுனியன்‌ 
திருபி படிக்கரை உடையான்‌ பட்டனும்‌ உய்யக்கொண்- 


ஆவணம்‌ 24, 2013 


10. 


1 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 
19 : 14 


இடம்‌ : 


டான்‌ காணியான நில ....ம்‌ கார்‌ பயிரோடு ஆண்டமாரன்‌ கோணைய 
பட்டன்‌ நிலத்து நிலம்‌ மா ம 3 க சதிரத்துக்கு குரோவி மாதேவ பட்டர்‌ 
பேரால்‌ நிலத்து நிலம்‌ அரைமா - 

வும்‌ ஆக நிலம்‌ 4 மா இந்நிலம்‌ நாலு மாவும்‌ இப்படி ஒழுகிலும்‌ நிறுத்தி 
கடமை கொள்வதாக சென்னோம்‌ இப்படி செய்க பணியால்‌ ஊற்க்கணக்கு 
கற்பகப்பிரியன்‌ எழுத்து 

னாகர விண்ணகராழ்வார்‌ இறையிலியாந நிலம்‌ கெளவுணியந்‌ 
திருப்படிக்கரை உடையான்‌ பட்டனும்‌ கவுணியன்‌ உயக்கொண்டான்‌ 
பட்டன்‌ நிலத்து நிலம்‌ மாவும்‌ காராம்பி செட்டு ஆண்‌... 

பட்டர்‌ நிலத்து நிலத்திலே கீழரையே அரை மாவும்‌ ஆக நிலம்‌ அரைமா 
இந்நிலமரைமாவரைக்‌ காணிக்கீழரையே அரை மாவும்‌ இப்படி ஒழுகிலே 
நிறுத்தக்‌... 

னோம்‌ இப்படி செய்க பணியால்‌ ஊற்க்கணக்கு கற்பகப்பிரியன்‌ எழுத்து 
இவை பள்ளிகொண்டான்‌ பட்டச,ய உ இவை வெள்ளைவாரண நம்பி 
எழுத்து இவை திருச்சிற்றம்‌ . . . 

பட்டச்‌,ய இவை அனந்தநாரய பட்டச்‌,ய உ இவை திருவெண்காடு 
பட்டச்‌,ய இவை தாமோதிர பட்டச்‌,ய இவை சீராம பட்டச்ய உ உவை 
பிச்சதேவ பட்டச்‌ ய உ இவை மாதேவப... 

ந்தரவர பட்டச்‌,ய இவை நாராயண பட்டச்‌,ய இவை மாதேவ பட்டச்‌,ய 
இவை சங்கரநாராயண பட்டச்‌ ய இவை ... 

பட்டச்‌,ய இவை திருக்கழிப்பாலை உடையான்‌ பட்டச்‌,ய இவை - 
ருஞ்சிறுக்க பட்டன்‌ எழுத்து உ இவை திருச்சிற்றம்பலமுடையான்‌ பட்டச்‌,ய 
இவை குமாரசுவாமி பட்டச்‌ ய . . . 

ய பட்டச்‌,ய இவை திருவெள்ளறை திருச்சிற்றம்பலமுடையான்‌ எழுத்து 
உ இவை அருளான்‌ ஸ்ரீகயிலாஸமுடையான்‌ பட்டன்‌ எழுத்து உ இவை 
திருவெள்‌. . 

டையான்‌ பட்டச்‌,ய இவை வெண்ணபன்ற்றி பட்டச்‌?ய இவை 
அக்‌நினியுத்தன்‌ எழுத்து உ இவை பரா..வரன்‌ திருவெண்காடு தே ... 
இவை....ஸ்ரீகிருஷ்ண] பட்டன்‌ எழுத்து உ இவை ஆத்திரயன்‌ தெருவில்‌ 
[தூ]துரைத்தான்‌ பட்டச்‌,ய இவை போதவேத பட்டன்‌ , . . இவை திருச்சி 


முடையான்‌ எழுத்து 


மேற்படிக்‌ கோயில்‌, மகாமண்டப மேற்குத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
புதியதாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்டது 


ஆவணம்‌ 24, 2013 79 


காலம்‌ : 
செய்தி : 
ர்‌. 


80 


முதலாம்‌ இராசராசன்‌, யா 10, பொழது. 995 

நந்தா விளக்கிற்கு நெல்‌ அளித்தமை 
. . . ஜகேஸரி ப.மற்கி யாண்டு பத்தாவது வடகரை இந்தளூர்‌ நாட்டு 
தேவதானம்‌ . . . கனூர்‌ ஸபை யோங்‌ கைய்‌.... 
ரை குறுக்கை நாட்டு குறுக்கைத்‌ திருவீ[ர]ட்டானத்து தண்டீச்‌ வர 
கைய்யால்‌ யாங்கள்‌ கொள்ளக்கடவிய நெல்‌ இருநூற்றுநாப்‌ . . . 
நல்லால்‌ பலிசை ஆவது நியதி உழக்கு நெய்யாதல்‌ எண்ணையாதல்‌ 
பிழையா . . . யால்‌ அட்டுவதாகவு. செய்தப . . . 
லிந்நெயி கொண்டு குறுக்கைத்‌ திருவீரட்டானத்து தேவர்க்கு 
நந்தாவிளக்கு . . . டுவதாக 
கண்ட . . .த்தண்டமிட்டுக்‌ கொள்வதாக ஒட்டி . . . டுத்தோம்‌ ஸபை யோம்‌ 
இம்மி . . . முக்க... 


மேற்படிக்‌ கோயில்‌, மகாமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌, (இ ௧ஆ 1917 
எண்‌ 277) 
விசயநகர மன்னர்‌, வீரபுக்கராயர்‌, சக ஆண்டு 1327, பொ.ஆ 7405 
கல்வெட்டில்‌ 90 என்ற எண்‌ ய( அஃதாவது 910) எனக்‌ காண்பது 
குறிப்பிடத்தக்கது காணி விலைப்‌ பிரமாணம்‌ செய்தமை 
ஹர ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹாமண்டலீசுரந்‌ ஹரிராய வியா டன்‌ 
பா ஸ்ரஷைக்குத்‌ தப்பும்‌ இராயர கண்டன்‌ 
ராய கண்டன்‌ பூர்வ த, ச்ஷிண பச்‌,சிமோத்தர ஸமுத்‌ ராதி,பதி ஸ்ரீவீர 
அரிராய குமாரன்‌ வீர பொக்கராயன்‌ ப்ருத்‌,வி ராஜ்யம்‌ பண்ணி 
அருளாநின்ற ச௪,காப்‌,த.ம்‌ 1327 ன்‌ மேல்‌ செ- 


ல்லா நின்ற பார்த்திப வருடம்‌ மீந நாயற்றுப்‌ பூர்வ பக்ஷத்து அஷ்‌[ட]மியு 
[ம்‌] வெள்ளிக்கிழ- 


மையிம்‌ பெற்ற மிருகசீ ஷத்து நாள்‌ திருவம்பலமுடையார்‌ 
தொண்டைமானார்‌- 


க்கு வடகரை விருதராசபயங்கர வளநாட்டுக்‌ குறுக்கை நாட்டு 
ஏனாதியான 


கிளிஞலூர்‌ கிழவன்‌ செல்லப்பிள்ளையான செம்பியன்‌ கோனாரேந்‌ காணி 


விலைப்பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது முன்னாள்‌ பிறப வருஷம்‌ 
புங்கனூ- 


ர்‌ கிழவர்‌ அரையன்‌ பேவச்‌,வர தேவர்‌ திருவீரட்டானமுடையார்‌ பக்கல்‌ 
தொண்டுடை 


ஆவணம்‌ 24, 2013 


10. 


ரர்‌. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


19 : 16 


யேனான இன்னாட்டில்‌ குலோத்துங்கசோழன்‌ கருப்பூர்‌ இவர்க்கு இற்றை 
நாள்‌ விற்கையில்‌ 

இந்தக்‌ குலோத்துங்கசோழன்‌ கருப்பூர்‌ எல்லை ஆவது கீழ்பாற்கெல்லை 
சாத்தமங்கல ்‌ 

த்தெல்லைக்கும்‌ அருமொழிதேவநல்லூர்‌ எல்லைக்கு மேற்க்கு 
தென்பாற்கெல்லை சாத்தம- 

ங்கலத்து எல்லைக்கு வடக்கு மேல்பாற்கெல்லை மணலூர்‌ எல்லைக்கு 
கிழக்கு வடபாற்‌ கெல்‌- 

லை அருமொழிதேவநல்லூர்‌ எல்லைக்கு தெற்க்கு ஆக திசை 
இன்னான்கு எல்லைக்கு உட்பட்ட 

நன்செய்‌ நிலம்‌ 6 வேலி இந்நிலம்‌ அறுவேலியும்‌ இவ்வூர்‌ நத்தமும்‌ 
சேத்தநைத்‌ திடல்லும்‌ மேல்நோக்கின மர- 

மும்‌ கீழ்நோக்கின கிணறும்‌ உட்பட்டது இவர்க்கு இற்றைநாள்‌ விற்றுக்‌ 
குடுத்துக்‌ கொள்வதான எம்மிலி- 

சைந்த விலைப்பொருள்‌ அன்றாடு நற்காசினால்‌ ஆகுவராமன்‌ பணம்‌ 90 
இப்பணம்‌ தொண்ணூறுக்கும்‌ இவ்வூர்‌ 

நஞ்சை இருமா புன்செய்‌ 6 அறுவேலியும்‌ நத்தமும்‌ சேத்தலைத்‌ திடரும்‌ 
குளமும்‌ விலை ஆவதாக 

இப்பணம்‌ தொண்ணூறும்‌ கைகீழ்ப்பட பற்றிக்கொண்டு இந்தக்‌ கருப்பூர்‌ 
விற்று விலைப்பிரமாணம்‌ ப- 

ண்ணிக்‌ குடுத்தேன்‌ உடையார்‌ திரு அம்பலமுடையார்‌ 
தொண்டைமானாற்க்கு கிளிஞலூர்‌ கிழவன்‌ செ- 


. ல்லப்பிள்ளையான கோனாரேன்‌ இப்படிக்கு இவை செம்பியன்‌ கோனார்‌ 


எழுத்து இ.... 

இவை வி...ஸ்ஸாதேவந்‌ புங்கனூர்‌ கிழவன்‌ எழுத்து 

இவை திருவீரட்டானமுடையான்‌ எழுத்து புங்கனூர்‌ கிழவன்‌ உமையுருவ 
ஆடுவ... 

எழுத்து இவை பெருமங்கலமுடையாந்‌ திருமேனி அழகியாந்‌ எழுத்து 


இப்படிக்கு இவை ஆந்‌ . . . டு கிழாந்‌ செல்லப்பிள்ளையாநேந்‌ 


இப்படி அறிவேன்‌ தே . . . நேந்‌ 


மேற்படிக்‌ கோயில்‌, மகாமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌, (இ.க.ஆ 1917 
எண்‌ 215) 


ஆவணம்‌ 24, 2013 81 


காலம்‌ : 


82 


பொ.ஆ 15ஆம்‌ நூற்றாண்டு மேலே 14ஆம்‌ எண்‌ கல்வெட்டில்‌ 
குறிப்பிடப்படும்‌ திருவம்பலமுடையான்‌ தொண்டைமான்‌ 
இக்கல்வெட்டிலும்‌ குறிப்பிடப்படுதலால்‌ இவை இரண்டும்‌ 
வீரபுக்கராயன்‌ காலத்தனவாகவே கொள்ளவேண்டும்‌) 
திருநாமத்துக்‌ காணியாக கருப்பூர்‌ ஊரைக்‌ கொடுத்தமை 
பா_த்திப, வருஷம்‌ பங்குனி மாதம்‌ பத்தாந்‌ தியதி திருக்குறுக்கை 
உடையார்‌ திருவீரட்டானமுடைய நாயினாற்கு திருப்படி வேளை 
க்காறன்‌ தண்டநாராயணந்‌ மாநங்காத்தாந்‌ திருவம்பலமுடையார்‌ 
தொண்டைமாந்‌ இற்றை நாள்‌ நாந்‌ கொண்டுடையேந்‌ ஆன 
குலோத்துங்கசோழன்‌ கருப்பூர்‌ இந்நயினாற்கு பூசை திருப்பணிக்கு 
திருநா- 
மத்துகாணி ஆக சந்த்றாதித்தவரையும்‌ நடக்கும்படி குடுத்தேன்‌ இ 


திருவம்பலமுடையா[ர்‌] தொண்டைமாந்‌ எழுத்து உ 


மேற்படிக்‌ கோயில்‌, மகாமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌, (இ.க.அ 1917 
எண்‌ 276) 


விசயநகர மன்னர்‌, வீரப்பரதாப இரண்டாம்‌ தேவமகாராயர்‌, 
சவுமிய ஆண்டு, கார்த்திகை மாதம்‌ 15 ஆம்‌ தேதி, பொ.ஆ 1429 
வலங்கை இடங்கை சாதியினர்‌ ஒன்று கூடி பயிர்வழி தரம்‌ 
கொள்ளாமைக்கு எதிர்ப்புத்‌ தெரிவித்தமை 
.. ண்டலீச்‌,வரன்‌ பா ஷைக்குத்‌ தப்பம்‌ இராயர கண்டந்‌ கண்டனாடு 
கொண்டு கொண்டனாடு குடாதாந்‌ 
வீர ..த்தாரு ஸ்ரீவீரப்றதாப தேவமகா இராயர்‌ பிறுதி இராச்சியம்‌ பண்ணி 
அருளாநின்ற காலத்து சவுமிய வருஷம்‌ காத்திகை மீ 15 உ 
கூடி சபையார்‌ வலங்கை தொண்ணூற்று எட்டும்‌ இடங்கை 
தொண்ணூற்று எட்டும்‌ எங்களில்‌ ஒரிமித்து .. 
நம்மை பயிர்வழி தரம்‌ கொள்ளாமல்‌ அன்னியாயம்‌ ஆக இட.ங்‌ கட்டி 
கொண்டபடி ஆலே நாம்‌ பெருகக்‌ கலங்கி இ மண்டலம்‌ விரட்டு] 
ஓடிப்‌ போவதாக இருக்கிற அளவிலே இவை எள்ளாம்‌ தரமண்டலம்‌ சேர 
இனம்‌ ஒத்து இராதபடி ஆலே அல்லோ இப்படி நம்மை அன்னியாயம்மெ] 


ன்றும்‌ இனிமேல்‌ பயிர்வழி தரம்‌ நியாயமான மரியாதி குடுத்‌....குடுக்‌[க] 
கடவோ மல்ல வென்று முன்பே பகைகைய... 


ஆவணம்‌ 24, 2013 


20. 


21. 


ஏவல்களும்‌ இட்டுக்கொண்டபடி ஆலே இந்த யிரண்டாற்றுக்கு நடு 
சேஞ்நல்லூர்‌ பற்று திரு . . . தாளுடைய நாயனார்‌ கோயிலில்‌ கல்லு 
வெட்‌. . . ஆக 

சமுத்திரத்துக்கு மேற்கு விருதராசபயங்கர வளநாட்டுக்‌ குறுக்கை நாட்டு 
திருக்குறுக்கை திருவீரட்டானமுடைய நாயிநார்‌ சார்‌- 

த்து குறைவற கூடி கல்லுவெட்டிநபடி திருவீரட்டானமுடைய நாயனார்‌ 
பண்டாரத்துக்குச்‌ செல்லும்‌ இரேகைப்படி முதலும்‌ அதிகா...சோடி 

பல உபாதியும்‌ உட்பட்ட முதல்‌ சறுவமானியம்‌ உள்ளது உடையார்‌ 
உடல்‌....றயில்‌ .யஃபயும்‌ சந்திறாதித்தவரை [நடக்‌] - 

கவும்‌ இரண்டாற்றுக்கு நடு கோயிற்பற்று வாரப்பற்று பண்டாரவாடை 
சீவிதப்‌ பற்று அடைப்பு நிமத்தி குத்தகை 

நடத்தக்கடவதல்ல ஆகவும்‌ அரசச்சிலு பாசா வள நட்ட கட்டளை 
பதிநாலடிக்கோலால்‌ அளந்து கண . . . நெல்‌- 

லுக்கு வேலி ஒன்றுக்கு நாற்பதின்கல நெல்லும்‌ பண முதலுக்கு அதிகாரி 
சோடி காணிக்கா சோடி . . . 

கைகை வெட்டிக்கடன்‌ மற்றும்‌ பல உபாதியும்‌ உட்பட வேலி ஒன்றுக்கு 
இருபது பணமும்‌ தடையீட்டு வரிசைக்கு வேலி ஒன்றுக்கு 

தஞ்‌ கல நெல்லு பதினாறு பணமும்‌ தரகு வரிசைக்கு வேலி ஒன்றுக்கு 
முப்பதின்‌ கல நெல்லும்‌ பதின்‌ ஆஞ்சு பணமும்‌ காடுவெட்டு விழல்‌ வெட்டு 
கலநெல்லும்‌ எட்டு பணமும்‌ ஆக யிந்த வகைப்படி நெல்லுக்கு நெல்லும்‌ 
பணத்துக்குப்‌ பணமும்‌ நாட்டுக்‌ காலால்‌ உரை இருபத்துநாலா...உள் சூ... 
வாறாகவும்‌ கமுகு ஒன்றுக்கு ஆயிரத்திருநூறு பாக்கு மூலவரிசை 
ஆகக்கொண்டு தரமிட்டு பயிர்‌ பூண்ட நிலத்துக்கு அரசுபேறு உட்பட 
அஞ்சு க[மு]குக்கு ஓ... 

சுற்று மரத்துக்கு கடமை கொள்ளக்கடவதல்லவாகவும்‌ . . . 

ன்றுக்கு அரைப்பணம்‌ கொள்ளக்கடவதாகவும்‌ . . . லாவுக . . . பலமி . . . 
க்கி இருபது காய்க்குமேல்பட்டதுக்கு ஆடி ஒன்றுக்கு கால்‌ பணமும்‌ . . . 
சி ஆடி ஒன்றுக்கு அரைக்கால்‌ பணமு..கொழுந்துக்கும்‌ பயிர்‌ பூண்ட 
நிலத்துக்கு வேலி ஒன்றுக்கு நானூறு பணமும்‌ மதிகொழுந்துக்கு . . . 
னமுட்டுக்கு முதல்‌ வரிசையில்‌ ஒன்றிலும்‌ இம்மதிகாரி கொள்ளக்‌ 
கடவதாகவும்‌ வாழைக்கும்‌ விளைநிலத்து கரும்புக்கு . . . 


ஆவணம்‌ 24, 2013 83 


84 


௨௦. ஊட்டத்தூர்‌ கல்வெட்டுகள்‌ -1 
இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌ 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, இலால்குடி வட்டம்‌, ஊட்டத்தூர்‌ 
சுத்தரத்தினேஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரக்‌ கிழக்குச்‌ 
சுவர்‌ 


விக்கிரமசோழன்‌ (7118-1735), யா 5, பொ.ஆ. 1123 


முற்றுப்‌ பெறாத கல்வெட்டு இவ்வூர்‌ உலகழுழுதுடைய 
வளநாட்டு ஊற்றத்தூர்‌ நாடு என்ற நாட்டுப்பிரிவுகளும்‌ 
இறைவன்‌ திருஊற்றத்தூர்‌ மகாதேவருடையார்‌ தொகுமாமணி 
யாண்டார்‌ எனக்குறிப்பிடப்படுகிறார்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ விக்கிரம சோழதேவர்க்கு யாண்டு 5-ஆவது வடகரை 
உலக முழுதுடைவளநாட்டு 

ஊற்றத்தூர்‌ நாட்டு திரு ஊற்றத்தூர்‌ மஹாதேவருடையார்‌ 
தொகுமாமணியாண்டார்க்கு 

இராசந்பெரி. . . 


மேற்படி கோயில்‌ இரண்டாம்‌ கோபுர மேற்கு, வடக்கு, தெற்கு 
பீடத்துப்பட்டிகை, குமுதம்‌, ஜகதியில்‌ தனித்தனியாக 
எழுதப்பட்டுள்ளது. 

மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ (1178-1278), யா 3, பொ.ஆ. 1787 


பல்வேறு ஊர்களைச்‌ சேர்ந்த இடையர்கள்‌ (மன்றாடி, கோன்‌) 
கோயிலில்‌ விளக்கு எரிக்கத்‌ தானமாகக்‌ கொடுக்கப்பட்ட 
பசுக்களை மேய்த்து நெய்வழங்கும்‌ பொறுப்பை ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. தலைவாச்சேரி , நெற்குளம்‌ , 8ரனூர்‌ , உக்கலூர்‌ , 
கல்லகம்‌ , கொழை, தாப்புவாய்‌ (இன்றைய தாப்பாய்‌), 
கானக்கிளியூர்‌(இன்றைய கானக்கிளியநல்லூர்‌), கண்ணமங்கலம்‌, 
அய்யகோயில்‌ (இன்றைய அய்யலூர்‌) , குறுக்கை(இன்றைய 
கொறுக்கை), பிறையோம்பி (இன்றைய பெரகம்பி ) மாயிலங்கை 
(மாவிலிங்கை)ஆகிய ஊர்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ இப்‌ 
பொறுப்பை ஏற்றுள்ளனர்‌. 


ஆவணம்‌ 24, 2013 


"p= 


pre 


உ உல்‌ 5 


உரத்‌ 


I 
குலோத்துங்க சோழதேவற்கு யாண்டு வேது 
தில்‌ மன்றாடி பாக்கமுடை- 
யான்‌ செல்லன்‌ ஊறை 
நாயககோன்‌ 
கொண்ட ப- 


சு 1 
1 


தலைவாச்சேரியி-- 
ல்‌ நியாயபரிபா- 
ல கோந்‌ பெரு- 
மாள்‌ திருவை- 
யாறுடையாந்‌ 

பசு 10 


11] 


கீரனூருடையான்‌ உடைய பிள்ளை 
கொண்ட பசு ஒன்று உக்கலூருை 
டயான்‌ வேம்பன்‌ கண்ணன்‌ கொண்ட 
பசு ஒன்று உ கல்லகமுடையான்‌ தேவ 
ன்‌ தாழி கொண்ட பசு ஒன்று உ 

IV 
கொழை உடையான்‌ மணவாளன்‌ கொண்ட 
பசு 1- கொழை உடையான்‌ மகன்‌ அரசன்‌ 
ஆட்டைக்கு அளக்கும்‌ நெய்க்கு கொண் 
ட பசு-5 

Vv 
உக்கலூர்‌ சோறக்கோன்‌ பெரியான்‌ 
பசு-2 


VI 


காப்புவாய்‌ உடையான்‌ தேவன்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


நெற்குள 


85 


86 


றது அத து அட்‌ 


N= 


por 


உய்யக்‌ கொண்டான்‌ கான- 
க்‌ கிளியூர்‌ நாட்டுக்‌ கோன்‌ பசு-2 

VII 
தூமாமணிப்‌ பிச்சன்‌ மகன்‌ திருவெண்காடுடை- 
யானும்‌ முடியன்‌ மூவாடியும்‌ கொண்ட பசு-1 
கண்ணமங்கலமுடையாந்‌ பெரியானும்‌ 
கண்ணன்‌ எடுத்தானும்‌ கொண்ட பசு-1 

VIH 
அய்யகோயிலுடையான்‌ வெளி எழுபத்தொன்பது நாட்டுக்‌ கோ 
ன்‌ கொண்ட பசு-1 குறுக்கை உடையான்‌ கண்ணாளன்‌ 
பள்ளிகொண்டான்‌ கொண்ட பசு- 1 கிடாரங்கொண் 
ட வளநாட்டு வாணவிச்சாதிரக்‌ கோன்‌ குழகன்‌ 


எடுத்தான்‌ திருவிளக்கு நெய்க்கு கொண்ட பசு -4 


IX 
சிவதவனம்‌ எழும்‌ 
போதக்‌ கோன்‌ 
கொண்ட ப 
சு-1 
xX 


மேலைப்‌ பிறையோம்பி உடையான்‌ 


இயாச்சிலான்‌ சக்கரவத்தி பசு - 1 


Xl 
மாயிலங்கை உ 
டையான்‌ வள்ளுவ 
ப்பாடி நம்பிவி 
எக்கு -1 
XII 


வசந்தப்ப நாயக்கன்‌ 
பழுவூர்‌ குப்பைய 


பிள்ளை சதாசேர்வை 


ஆவணம்‌ 24, 2013 


ய 


1. இக்கோயிலுடையான்‌ சித்தார 

2. கோன்‌ கொண்ட பசு 1-றா 

3. மாள்தேழககோன்‌ ளஉபசு 1 

4. . . ன்கொ- 

XIV 

1.  திருவாளக்கோன்‌ மகன்‌ நாதன்‌ 

2. கொண்ட பசு-5- ஒலைக்‌ கோன்‌ 

3. மகன்‌ தொழுவமுடையான்‌ 

4. கொண்ட பசு 5 
20:3 
இடம்‌ : மேற்படி கோயில்‌ மொட்டைக்‌ கோபுரத்தூண்‌ 
காலம்‌ : அச்சுதராயர்‌ (1530-1542), துன்முகி வருஷம்‌ , பொ.ஆ 1537 


செய்தி : இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ பிரமிச்சி நாயக்கர்‌ 2-வது 
கோபுர வாயிவில்‌ எழுதப்பட்டுள்ள அச்சுதராயரின்‌ 
கல்வெட்டில்‌ (பொ ஆ7547-சார்வரி) குறிப்பிடப்படுகிறார்‌ 
பிரமிச்சிநாயக்கரின்‌ கழ்‌ அதிகாரியாகப்‌ பணியாற்றிய 
பாலையப்பன்‌ என்பவர்‌ இந்த கல்வெட்டு எழுதப்பட்டுள்ள 
கற்தூண்களைக்‌ கொடுத்துள்ளார்‌ இவை கோபுரம்‌ 
கட்டுவதற்காகக்‌ கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளன ஆனால்‌ 
கோபுரம்‌ கட்டும்‌ பணி ஏதோ ஒரு காரணத்தால்‌ நின்‌, விட்டது. 
1. துன்முகி வருஷம்‌ 
2. ஆவணி மீ 16 
3. ஸ்ரீமது பிரமிச்சி 
4. நாயக்கர்‌ அய்யன்‌ 
5. காரியத்துக்கு கட- 
6. வார்‌ பாலையப்பன்‌ 
7 


சதா சேர்வை உ 


20:4 

இடம்‌ : மேற்படி கோயில்‌ மகாமண்டப வடக்குச்‌ சுவர்‌ முப்பட்டைக்‌ 
குமுதம்‌ 

காலம்‌ : முதலாம்‌ வேங்கடபதிராயர்‌ சக வருஷம்‌ 7577 , பொ.ஆ 7595 


ஆவணம்‌ 24, 2013 87 


செய்தி : மணக்குடையார்‌ மங்காமை காத்தார்‌ என்பவர்‌ குருவடி நயினார்‌ 
சன்னதிக்கு தவனகலசம்‌ வழங்கியுள்ளார்‌ 


1. ஸ்வஸ்திஸ்ரீ ஸகாத்தம்‌ 1517 -ன்‌ மேல்‌ மன்மதணு சித்திரைமீ 5உ 
குருவடி நயினார்‌ தவன கலசம்‌ மணக்குடையார்‌ மங்காமை காத்தான்‌ 
உபையம்‌ உ 


2. சதாசேர்வை உ 


இடம்‌ : மேற்படி கோயில்‌ முன்மண்டப வடக்குச்‌ சுவர்‌ 

காலம்‌ : பொ 13ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி : கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ அழிக்கப்பட்டுன்ளது சில 
இடங்களில்‌ கல்வெட்டு எழுதப்படவில்லை நானாந்தூரு 
டையான்‌ என்பவர்‌ திருமந்திரபோனக அமுது படைப்பதற்கு 
நான்கு நாழி அரிசிக்கு ஈடாக ஒரு குறுணி நான்கு நாழி நெல்‌ 
கொடுத்துள்ளார்‌. இதற்காக இக்கோயிலுக்குத்‌ திருமடைப்‌ 
பள்ளிப்புறமாக விளங்கிய உக்கலூரில்‌ 8 மா நிலத்தை 60 காசுகள்‌ 
விலைக்கு வாங்கித்‌ தானமாகக்‌ கொடுத்துள்ளார்‌. இவரே 
இறைவனுக்குத்‌ திருவாபரணம்‌ சாத்தவும்‌ பொன்‌ கொடுத்‌ 
துள்ளார்‌ இவர்‌ கொடுத்த பொன்‌ ஊற்றத்தூர்‌ நாட்டு காசு நிறை 
கல்‌ என்று பெயருடைய கல்லால்‌ எடை நிறுத்துக்‌ 
கொடுக்கப்பட்டது இந்நிலத்தைக்‌ கோயில்‌ இறைவன்‌ சார்பாக 
கோயில்‌ அலுவலர்கள்‌ இவருக்கு விற்றுக்‌ கொடுத்தனர்‌ கோயில்‌ 
கணக்கு அலுவலர்‌ குறிச்சி உடையான்‌ தடுத்தாட்கொண்டான்‌ 
தொகுமாமணி என்பவர்‌ இந்த நிலவிற்பனை ஆவணத்தை 
எழுதியுள்ளார்‌. இவர்‌ வழங்கிய நிலத்திற்கு பிள்ளைக்கடியார்‌ 
மடப்புறநிலம்‌ , சிற்றோடை , கயத்துடையான்‌ மசக்கல்‌ , 
கேரளாந்தக நல்லூர்‌ நிலம்‌ , செங்கழுநீர்‌ ஓடை , பறையர்‌ 
குடியிருப்பு ஆகியவை எல்லைகளாக குறிப்பிடப்படுகின்றன. 

[திரிபு] வந சக்க- 

ஜராஜ வள- 


ரா- 


ஜன னாதநுக்கு 


mE த ட = 


நில விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது உடையார்‌ 
தொகுமாமணி நாயநார்க்கு ஸந்தி- 

க்கு திருமந்திர போனகத்துக்கு அரிசி நானாழிக்குப்‌ பல விஞ்சன 
முட்பட நெல்‌ குறுணி நானாழியாக நித்த 


88 
ஆவணம்‌ 24, 2013 


[நிமந்‌] தஞ்‌ செல்லக்‌ கடவதாக இன்னாயனார்‌ திருமடைப்பள்ளிப்புறம்‌ 
உக்கலூர்‌ நன்சை நிலத்து விற்றுக்‌ குடு 

[த்த நிலத்‌ ] துக்கு எல்லையாவது கீழ்பாற்கெல்லை பிள்ளைக்கடியார்‌ 
மடப்புறத்துக்கும்‌ இத்‌ 

. . க்கு சிற்றோடைக்கு மேற்கு தென்பாற்கெல்லை கயத்துடையான்‌ 
மசக்கலுக்கு வடக்கு மே 

ல்பாற்கெல்லை கேரளாந்தக நல்லூர்‌ நிலத்துக்கு கிழக்கு 
வடபாற்கெல்லை செங்க 

முநீர்‌ ஓடைக்குத்‌ தெற்கு இவ்விசைத்த பெருநான்‌கெல்லைக்குட்பட்ட 
நிலம்‌ 

. . எழுமாவுக்கு நாற்றடி முன்பு பறையர்க்குடியிருப்பாய்‌ கொட்டையூர்‌ 
ப 

. . இருத்தின நிலத்தில்‌ விட்ட நிலம்‌ ஒரு மா ஆக நிலம்‌ எட்டுமாவும்‌ 
விற்றுக்‌ குடுத்து 

[க்‌ கொண்ட காசு 60- அறுபதுக்கு ஊற்றத்தூர்‌ நாட்டுக்‌ காசு 
நிறை கல்லால்‌ கொண்ட செம்‌ 

[ன்‌] . . .இருகழஞ்சும்‌ திருவாபரணத்துக்‌ குடலாக கொண்டு 
இன்நானாந்தூருடையான்‌ செ 

. . கொண்டு சந்திராதித்தவற்‌ 

[செலுத்தக்‌ கடவனாக ஸம்மதித்து விற்று விலையாவணஞ்‌ செய்து 
குடுத்தேன்‌ அருளால்‌ 

. .சண்டீசநேன்‌ அருளால்‌ கோயில்‌ கணக்கு குறிச்சி உடையான்‌ 
தடுத்தாட்‌ கொண்டான்‌ தொகுமா 

[மணி] எழுத்து 


மேற்படி கோயில்‌ நூற்றுக்கால்‌ மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
பட்டிகை பீடம்‌ 


தாது வருஷம்‌, 15-16 வது நூற்றாண்டு 


அரியநயினார்‌ முதலியார்‌ என்பவருக்குப்‌ புண்ணியமாக 
இம்மண்டபம்‌ திருப்பணி செய்யப்பட்டமை இந்த 
மண்டபத்தின்‌ பெயர்‌ உத்தமசோழன்‌ திருமண்டபம்‌ என 
அழைக்கப்பட்டதை பொ.ஆ 1218 இல்‌ எழுதப்பட்ட மூன்றாம்‌ 
குலோத்துங்கனின்‌ கல்வெட்டு கூறுகிறது (இ.க.ஆ 489/1912) 
இம்மண்டபத்து தூணில்‌ உத்தமசோழன்‌ என்ற பெயர்‌ 
பொறிக்கப்‌ பட்டுள்ளது 


ஆவணம்‌ 24, 2013 89 


1. 


உதாது ணு... [திருப்பணி முகிச்சது அரிய நயினார்‌ முதலியார்‌ 
அய்யன்‌ அவர்களுக்கு புண்ணியமாக உ 


மேற்படி மண்டபத்து தூண்‌ 
1. ஸ்வஸ்திஸ்ரீ உத்தமசோழந்‌ 


மேற்படி கோயில்‌ மகாமண்டப உட்புறம்‌ தரையில்‌ 
பதிக்கப்பட்டளெள கல்‌ 


ஈசுவர வருஷம்‌, ஐப்பசி, 25 , பொ.ஆ 1757 


திருவண்ணாமலை ஞானபிரகாச பண்டாரத்தின்‌ மகன்‌ 
அண்ணாமலை சிவன்‌ என்பவர்‌ மகாமண்டபத்‌ தளவரிசை 
திருப்பணியைச்‌ செய்துள்ளார்‌ 


உயிசுர வருஷம்‌ அ- 
ற்பசி மீ£25 திருவ- 
ண்ணாமலை ஞான பிற- 
காச பண்டாரத்தின்‌ கு- 
மாரர்‌ திருப்பணி அண்‌ 


ணாமலை சிவன்‌ சதாசேர்வை 


தரையில்‌ பதிக்கப்பட்டுன்ளதனிக்‌ கற்களில்‌ 

பொ.ஆ 17ஆம்‌ நூற்றாண்டு 

இவ்விடத்தில்‌ உள்ள தனிக்‌ கற்பலகைகளில்‌ முத்தசதாசேர்வை , 
செல்லப்பன்‌ , காளிதாசன்‌ , குருவய்யன்‌ ஆகியோரின்‌ பெயர்கள்‌ 
எழுதப்பட்டுள்ளன பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ள கற்களை 
இவர்கள்‌ கொடையாக வழங்கினர்‌ எனக்‌ கருதலாம்‌ . 


1 முத்த சதா சேர்வை, 2. செல்லப்பன்‌, 3. காளிதாசன்‌ 


20:9 
இடம்‌ : 


காலம்‌ : 

செய்தி : 
ர்‌. 

90 


மேற்படி கோயில்‌ நடராஜர்‌ உற்சவர்‌ சன்னதி முன்‌ தரையில்‌ 
உள்ள கல்‌ 


பொ.ஆ 76-17 ஆம்‌ நூற்றாண்டு எழுத்தமைதி 


நல்லதம்பி உபயம்‌ 


வீரமளய உ௧- 


ஆவணம்‌ 24, 2013 


ந்தடுமைக்‌ 
கொண்டார்‌ 


2 

3 

4. மகன்‌ நல்லத- 
5. ம்பி சதா சேர்‌- 
6 


வை 


இடம்‌ : மேற்படி கோயில்‌ நடராஜர்‌ உற்சவர்‌ சன்னதி முன்‌ வாயில்‌ தரை 
நிலை படிக்கட்டுக்‌ கற்பலகை 
காலம்‌ : பொ.ஆ 11-12 ஆம்‌ நூற்றாண்டு சோழர்‌ கால எழுத்தமைதி 
செய்தி: கையொப்பமிட்டவர்களின்‌ பெயர்கள்‌ குறிப்பிட்டுள்ளமை 
உடைந்த கல்வெட்டு 
1. பாக்கமுடையான்‌ திருநாவுக்கரசு நமச்சிவாய தேவன்‌ எழுத்து இப்படி. . . 
2. யன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ தேவ கரும அரிந்தவ நல்லூர்‌ 
உத்தமதொங்க மூவேந்த 6 . . 
3. வசிங்க இந்த பிச்சிபாக்கமுடையான்‌ திருநாவுக்கரசு நமச்சிவாய 
தேவற்க்கு குடுத்தேன்‌. . . 


4. நமச்சிவாய தேவன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ அரிந்தவநல்லூர்‌ 
ஏனலூர்‌ கிழவன்‌. . . 


5. ஸனமசிவாய தேவன்‌ கூம்பலான பெ. . .நாட்டார்‌ மடப்புறம்‌. . . 


ஆவணம்‌ 24, 2013 91 


௨1. வெள்ளிமலை நருகற்கள்‌ 


கோ. சசிகலா, மதுரை 
பரந்தாமன்‌, திருச்சி 


21:1 
இடம்‌ : மதுரை மாவட்டம்‌, மேலூர்‌ வட்டம்‌, கொட்டாம்பட்டி 
யிலிருந்து வடமேற்கே சுமார்‌ 14 கி.மீ தொலைவில்‌ உள்ள 
வெள்ளிமலை. கருப்பர்‌ கோயிலில்‌ உள்ள வில்லடியான்‌ சாமி 
இரண்டு நடுகற்கள்‌ 
காலம்‌ : இ.பி 11-12 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : அதியம்‌ மகன்‌ அரையன்‌. செயிக்கன்‌ என்பவன்‌ போர்க்களத்தில்‌ 
இறந்ததமைக்கு நடுகல்‌ இட்டமை 
1. உச்சி வடக்கில்‌ 
2. மங்கலத்தில்‌ 
3. அதியம்‌ மக 
4. யரையன்‌ கல்‌ 
5. லூன்றி தந்தது 
6. பட்டான்‌ யிது 
7. செயிக்கன்‌ யிவ 
8. ரன்‌ மகன்‌ வால 
9. ன்‌ 
21:2 
இடம்‌ மதுரை மாவட்டம்‌, மேலூர்‌ வட்டம்‌, கொட்டாம்பட்டி 
யிலிருந்து வடமேற்கே சுமார்‌ 14 கி.மீ தொலைவில்‌ உள்ள 
வெள்ளிமலை கருப்பர்‌ கோயிலில்‌ உள்ள வில்லடியான்‌ சாமி 
இரண்டு நடுகற்கள்‌ 
காலம்‌ : பொ.ஆ 11-12 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : 


போர்க்களத்தில்‌ இறந்ததமைக்கு நடுகல்‌ இட்டமை 


1. ..நீநவட 
2. க்கில்‌ 
3. மங்கலத்து 


ஆவணம்‌ 24, 2013 


ரை நகதுய 
நனுப்ப 
ங்கன்‌ யம 

10. தாடை 

1. 

12. ன்ம 


ஆவணம்‌ 24, 2013 


93 


94 


௨௨. திருமலைச்‌ சேரி மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 


மூ. 4 2. யூ ஃ இ 1924 


கல்வெட்ரு 


ப. வெங்கடேசன்‌, பூண்டி 
வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாசா வட்டம்‌, திருமலைச்சேரி 
ஈசுவரன்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ உள்ள து. 
மூன்றாம்‌ இராசராசன்‌, யா. 17, பொது. 1233. 

4 அடி உயரம்‌ 3 அடி அகலம்‌ கொண்ட கற்பலகையில்‌ 
வெட்டப்பட்ட கல்வெட்டு.வலதுபுறமும்‌ கீழ்ப்பகுதியிலும்‌ 
கல்வெட்டு உடைந்துள்ளது. இருமயிலாப்பூரில்‌ உள்ள 
திருப்பூம்பாவை வழிபாட்டிற்கு நாள்தோறும்‌ அமுதுபடி, 
பூசைப்‌ படி முதலியவைகளுக்குக்‌ கொடுத்த கொடை பற்றிய 
செய்தி. 

ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவந 

ச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 

ராஜராஜ தேவற்கு யாண்டு 

17 வது திருமயிலாப்‌ 

பூர்‌ உடையார்‌ திருப்பூ 

ம்‌ பாவை நாயனா 

ற்கு திருநாட்படிக்கும்‌ 

பூசைக்கும்‌ திரு .... 








ஆவணம்‌ 24, 2013 


2௮. ஆச்சாள்புரம்‌ கல்வெட்டுகள்‌ 


கோ. விசயவேணுகோபால்‌ 
நா. பாபு [எ] இராமசாமி 
கோ. இரவீந்திரன்‌, பாண்டிச்சேரி 


நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌, சீர்காழி வட்டம்‌, சிவலோக 
தியாகர்‌ கோயில்‌, ஆச்சாள்புரம்‌, இரண்டாவது சுற்று வடக்கு 
வெளிச்‌ சுவர்‌ 


மூன்றாம்‌ இராசராசன்‌, யா 15, பொ.ஆ 1234 
நிலக்கொடை அளித்த செய்தி முற்றுப்‌ பெறவில்லை 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ றாஜறாஜ தேவர்க்கு யாண்டு 
பதின்‌ எட்‌. . . றாஜாதிறாஜவளநாட்டு. . . 

ங்கண்ணாற்று நாலாஞ்‌ சதிரத்து தெற்கடைய நிலம்‌ மூன்று மா இதில்‌ 
தெற்கடையவும்‌ கிழக்கடையவும்‌ நிலம்‌ இ....கிழக்கடைய திரிபுவனை 
பங்கிலாந நிலம்‌ அரைக்காணி கீழரை இதில்‌ கிழக்கடைய ம...ழ்‌ நிலம்‌ 
கீழரை நீக்கி விளைநிலம்‌...க்காணி பதினஞ்சாம்‌ தரம்‌ நீக்கி வடமேற்க்குச்‌ 
சார்‌ நிலம்‌ ஒரு மா இதில்‌ தென்மேற்க்கு குளமும்‌ கரையும்‌ நிலம்‌ 
அரைக்காணி கிழக்கடைய குலைவரம்பு நிலம்‌ முந்திரிகைக்‌ கீழரை 
வடக்கடைய குலை உ... க்குப்‌ பெருமணநல்லூர்‌ நிலம்‌ முக்காணி இதின்‌ 
வடக்கு நிலம்‌ மூன்று மா இதில்‌ வடக்கடைய குலை வரம்பு நிலம்‌ 
முந்திரிகை கிழக்கடைய ....நிலம்‌ முந்திரிகை மேற்க்கடைய குலைவரம்பு 
நிலம்‌ முந்திரிகை நீக்கி திருப்பெருமணநல்லூர்‌ நிலம்‌ இரண்டு 
மா....க்காணி.... ஆக நிலம்‌ நாலு மா அரைக்காணிக்கீழரை இதில்‌ 
திருப்பெருமணநல்லூர்‌ நிலம்‌ மும்மாவரை முந்திரிகை திரிபுவன வீரம- 
ங்கலம்‌ நிலம்‌ அரைக்காணிக்‌ கீழரை இதில்‌ நீங்கல்‌ நிலம்‌ கீழரை நீக்கி 
விளைநிலம்‌ அரைக்காணி பதினைஞ்சாந்‌ தரம்‌ ...காணி அரைக்காணி 
முந்திரிகையும்‌ நாலாங்‌ கண்ணாற்று[நா]லாஞ்‌ சதிரம்‌ நிலம்‌ ஆறு மா 
இதில்‌ தென்கிழக்குச்‌ சார்‌...தெற்கடைய...லம்‌ காணி அரைக்காணி நீக்கி 
ந....ரைமா அரைக்காணி இதில்‌ தென்மேற்குச்‌ சார்‌ குளமும்‌ கரையும்‌ 
நிலம்‌ அரைக்காணி இதின்‌ கிழக்குச்சார்க்‌ குளமும்‌ கரையும்‌ நிலம்‌ 
..கீழரை வடமேற்க்குச்சார்‌ குளம்‌ இரண்டினால்‌ நிலம்‌ அரைக்காணி 
நடுவடைய வடக்குச்சார்‌ குலைவரம்பு நிலம்‌ முந்திரிகை வடக்கடைய 
குலைவரம்பு நிலம்‌ ....திடலும்‌ நிலம்‌ . . . முந்திரிகை கீழ்‌ கால்‌ இதில்‌ 
குலைவரம்‌[பு நில]ம்‌ முந்திரிகைக்‌ கீழ்க்‌ கால்‌ நீக்கி இறுப்புக்‌ கொல்லை 


ஆவணம்‌ 24. 2013 95 


96 


நிலம்‌ அரைக்காணி ஆறாந்‌ தரம்‌ நீக்கி திருப்பெருமணநல்லூர்‌ நிலம்‌ கால்‌ 
ஆக நிலம்‌ காலே அரைக்‌ 

. . அரைக்காணி இதில்‌ திருப்பெருமணநல்லூர்‌ நிலம்‌ கால்‌ ஊற்ப்பற்று 
நிலம்‌ அரைமா அரைக்காணி இதில்‌ நீங்கல்‌ நிலம்‌ ...கொல்லை நிலம்‌ 
அரைக்காணி ஆறாந்தரம்‌ ஐஞ்சாங்‌ கண்ணாற்று நாலாஞ்‌ சதிரம்‌ நிலம்‌ 
ஆறுமா இதில்‌ தென்கிழக்குச்‌ சார்‌...லம்‌ அரைக்காணி இதன்‌ வடக்கு 
ஓடை....அரைமா இதில்‌ தெற்கடைய திரிபுவனவீரமங்கலம்‌ உண்ணிலம்‌ 
காணி பதினாறாந்தரம்‌ நீக்கி ஒடை நிலம்‌ நீக்கி நடுவடைய 
குலைவ....நிலம்‌ கீழரை கால்‌ இதில்‌ கிழக்குச்‌ சார்‌ குளம்‌ இரண்டினால்‌ 
நிலம்‌ அரைக்காணி விட்டு மேற்க்குச்சார்‌ குலைவரம்பு நிலம்‌ முந்திரிகை 
வடக்கடைய குலைவரம்பு நிலம்‌ முந்திரிகைக்‌ கீழ்‌ கால்‌ இதன்‌ மேற்க்கு 
குலைவரம்பு நிலம்‌ கீழரை நீக்கி திருப்பெருமணநல்லூர்‌ நிலம்‌ நாலுமா 
முக்காணி அரைக்காணி முந்திரிகை ஆக நிலம்‌ ஆறும்‌ இதில்‌ 
திருப்பெருமணநல்லூர்‌ விளைநிலம்‌ நாலுமா முக்காணி முந்திரிகை 
திரிபுவன வீரமங்கலம்‌ [களர்‌]நிலம்‌ காணி பதி...ந்தரம்‌ நீக்கி வி 

ர பற்று நீங்கல்‌ நிலம்‌ முக்காணி முந்திரிகை ஆறாங்‌ கண்ணாற்று 
நாலாஞ்‌ சதிரம்‌ நிலம்‌ ஆறு மா இதில்‌ தென்மேற்க்குச்‌ 
சார்‌...தெற்க்கு....நிலம்‌ காணி அரைக்காணி இதில்‌ தென்மேற்க்குச்‌ சார்‌ 
அகமனையும்‌ குளமும்‌ நிலம்‌ அரைக்காணி மேற்க்கடைய....ம்‌ 
தெற்க்கடைய ....பாழ்நிலம்‌...லை நிலம்‌ முக்காணி ஆறாந்தரம்‌ இதில்‌ 
கிழக்குச்‌ சார்‌ குளமும்‌ கரையும்‌ நிலம்‌ அரைக்காணி கிழக்கடைய 
குலைவரம்பு நிலம்‌ முந்திரிகை...கடைய குலைவரம்பு நிலம்‌ முந்திரிகை 
நீக்கி திருப்பெருமணநல்லூர்‌ நிலம்‌ நாலு மாக்காணி ஆக நிலம்‌ ஆறுமா 
இதில்‌ திருப்பெருமணநல்லூர்‌ நிலம்‌ நாலுமாக்காணி நீக்கி மூன்றாங்‌ 
கண்ணாற்று நிலம்‌ ஒரு மா [முந்திரிகை]நீக்கி....மா நீக்கி கொல்லை நிலம்‌ 
முக்காணி அரைக்காணி....ங்கண்ணாற்று நாலாஞ்‌ சதிரத்து நிலம்‌ 
இரண்டு மா இதில்‌ [வ]டக்கடைய குலைவரம்பு [நிலம்‌] அரைக்காணி 
இதன்‌ கிழக்குச்‌ சார்‌ அகமனை நிலம்‌ அரைக்காணி....குளமும்‌ கரையும்‌ 
நிலம்‌ அரைக்காணி...லம்‌ காணி அரைக்காணி நீக்கி திருப்‌ 
பெருமணநல்லூர்‌....நிலம்‌ ஒருமாவரையே அரைக்காணி ஆக நிலம்‌ 
இரண்டு மா இதில்‌ திருப்பெருமண நல்லூர்‌ நிலம்‌....நிலம்‌ காணி 
அரைக்காணி....நீக்கி...கண்ணாற்று முதலாஞ்‌ சதிரத்து வடக்கடைய 
நிலம்‌ இரண்டு மா இரண்டாங்‌ கண்ணாற்று முதல்‌ சதிரத்து. . - 
மேற்க்கு...திருப்பெ...லூர்‌ நிலம்‌ ஒருமா இதில்‌ தெற்க்கடைய 
[நிலம்‌]கிழக்குச்‌ சார்‌ குளமும்‌ கரையும்‌ நிலம்‌...ீமனை நிலம்‌ 
முக்காணி....ணி நீக்கி நிலத்‌....தெற்க்கடைய நி....இ....வடக்கு 


வடகிழக்க....மும்மாகாணி நீக்கி....நிலம்‌ இரண்டு....பற்று நீங்கல்‌ நிலம்‌ 
இர..... 


ஆவணம்‌ 24, 2013 


7. 


23:2 


ஆவணம்‌ 24, 2013 


.ஒருமாவரையே அரைக்காணி ஆக நிலம்‌ இரண்டு மா இதில்‌ 
திருப்பெருமணநல்லூர்‌ நிலம்‌ . . . 


மேற்படி இரண்டாவது சுற்று, வடக்கு வெளிச்‌ சுவர்‌ 
முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌, யா 10, பொ. 7080 
இறையிலியாகக்‌ கொடுக்கப்பட்ட நிலங்கள்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ. . .்ரீகுலாத்துங்கசோழ. . ..தேவற்கு யாண்டு பத்தாவது 
கும்ப, நாயற்று.. 

திருமடை விளாகமும்‌ திருவீதியும்‌ திருந[ந்தவ]னமும்‌ இக்கோயில்‌ உடைய 
பிள்ளையார்‌ திருக்கல்லியாணம்‌ பண்ணி அருளின திருமாளிகையாய்‌ 
வரியில்‌ நீங்கல்‌ முன்பு அனாதியாய்‌ அனுபவித்து வருகிற நிலம்‌ உட்பட 
மாணிக்கவாசகநல்லூரில்‌ தா மாணிக்கவதிக்கு கிழக்கு ஸ்ரீ[பிராந்‌]தக 
வாய்க்காலுக்கு வடக்கு [பத்தாங்கண்‌]ணாற்று நாலாஞ்‌ சதிரத்து 
வடக்கடைய கொல்லை நிலம்‌ முக்காணியும்‌ காணி மாணிக்கவதிக்கு 
கிழக்கு கண்டராதித்த வாய்க்காலுக்கு வடக்கு ஐஞ்சாங்‌ கண்ணாற்று 
முதல்‌ சதிரத்து வடக்கடைய நிலம்‌ மூன்று மாவில்‌ வடமேற்கடைய 
கொல்லை நிலம்‌ அரை மாவும்‌ ஆறாங்‌ கண்ணாற்று முதல்‌ சதிரத்து 
வடக்கடைய நிலம்‌ மூன்று மாவில்‌ வடக்கடைய நிலம்‌ இரண்டு மாவும்‌ 
ஏழாங்‌ கண்ணாற்று முதல்‌ சதிரத்து 

வடக்கடைய நிலம்‌ மூன்று மாவில்‌ வடக்கடைய குளம்‌ உட்பட நிலம்‌ ஒரு 
மா...ரை செயு மாக்காணியும்‌ இரண்டாஞ்‌ சதிரத்து நிலம்‌ அரைமா 
அரைக்காணி கீழ்‌ முக்காலும்‌ எட்டாங்‌ கண்ணாற்று முதல்‌ சதிரத்து 
மணலிக்கு வடக்கு நிலம்‌ நாலுமா முக்காணியும்‌ இரண அடாஞ்‌ சதிரத்து 
மேற்கடைய திருனந்தவனம்‌ நிலம்‌ அரைமா அரைக்காணியும்‌ ஒன்பதாங்‌ 
கண்ணாற்று முதல்‌ சதிரத்து குளமும்‌ திருனந்தவனமும்‌ நிலம்‌ ஒருமா 
முந்திரிகை கீழ்க்‌ காலினால்‌...வு நிலம்‌ காலே அரைமாவிந்‌ கீழ்‌ காலும்‌ 
பத்தாங்‌ கண்ணாற்று முதல்‌ சதிரத்து ஸ்ரீகோயிலும்‌ திருமுற்றமும்‌ 
திருமடைவிளாகமும்‌ திருவீதியும்‌ நிலம்‌ ஆறு மாவும்‌..யூர்‌ 
திருச்சிற்றம்பலவதிக்கு கிழக்கு ஸ்ரீகண்டராதித்த வாய்க்காலுக்கு வடக்கு 
முதல்‌ கண்ணாற்று முதல்‌ சதிரத்து திருந்ந்தவனமும்‌ திருக்குளமு 
திருமடைவிளா 

கமும்‌ நிலம்‌ ஆறு மாவும்‌ இரண்டாஞ்‌ சதிரத்து தெற்கடைய திருந்ந்தவனம்‌ 
தெற்கடைய நிலம்‌ நாலுமாவும்‌ இதன்‌ வடக்கு [அர்‌]ச்சனாபோகம்‌ நிலம்‌ 
இரண்டு மாவும்‌ இரண்டாங்‌ கண்ணாற்று முதல்‌ சதிரத்து 
திருந்ந்தவனமும்‌ தீர்த்தக்‌ குளமும்‌ திருமடைவிளாகமும்‌ திருவீதியும்‌ நிலம்‌ 
ஆறு மாவும்‌ இரண்டாஞ்‌ சதிரத்து அச்சனார்போக, நிலம்‌ இரண்டு 


97 


98 


8. 


மாக்காணிக்‌ கீழரையும்‌ மூன்றாங்‌ கண்ணாற்று முதல்‌ சதிரத்து 
இக்கோயில்‌ உடைய பிள்ளையார்‌ திருக்‌ கல்லியாணம்‌ பண்ணி அருளின 
திருமாளிகையும்‌ திருவீதியும்‌ திருநந்தவன மும்‌ திருமடைவிளாகமும்‌ நிலம்‌ 
ஆறு மாவும்‌ ஆலாலசுந்தரநல்லூர்‌ திருச்சிற்றம்பல வதிக்குக்‌ கிழக்கு 
ஸ்ரீபிராந்தக வாய்க்காலுக்கு வடக்கு முதல்‌ கண்ணாற்று நாலாஞ்‌ 
சதிரத்து வடக்கடையக்‌ கொல்லை நிலம்‌ 

அரைமாவரைக்காணியும்‌ ஆக நிலம்‌ நா...த்து நாலுமாக்காணி 
அரைக்காணி.....விரிவு நிலம்‌ பதினொன்றரையே காணி இந்நிலம்‌ 
பதினொன்றரையே காணியும்‌ முன்‌....வா..... அனாதியாக அனுபவித்து 
வாராநிற்க இந்‌...திருமடைவிளாகமும்‌ திருவீதியும்‌ இக்கோயில்‌ உடைய 
பிள்ளையார்‌ திருக்கல்லியாண்ம்‌ பண்ணி...ன திருமாளிகை...முன்பே 
இறையிலியாக விட்டதை நாங்கள்‌ அனுபவித்து வருகிறபடியே ஊர்க்கீழ்‌ 
இறையிலியாக விடுகவென்று எங்களுக்கு ஓரூராக செய்தருளின 
திருமுகம்‌ எழுதி இக்கோயில்‌ ஸ்ரீமாகேசுரக்‌ கண்காணி செய்வார்க்கும்‌ 
சேவர்கன்மிகளுக்கும்‌ முன்பு ஊர்க்கீழ்‌ இறையிலியாய்‌ அனுபவி 

ட பண்ணு ....சாதஞ்‌ செய்தருளின திருமுகம்‌ வந்த....காசுகொள்ளா 
இறையிலி...த்துத்‌ தருமென கல்‌....செம்பிலும்‌ வெட்‌...ஊர்க்கணக்கு....ன்‌ 
எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை....திருச்சிற்றம்பலமுடையான்‌ தேவநாயக 
பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு....திருச்சிற்றம்பலநம்பி எழுத்தென்றும்‌ 
இப்படிக்கு... 

ரையன்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை 
இருங்கண்டி உய்யவந்ததேவ பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை 
குணவீரமங்கலத்து தில்லை மூவாயிர நம்பி எழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவை மருதூர்‌ மாதேவன்‌ பொன்னம்பல நம்பிஎழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவைதில்லைநாயக நம்பி எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை இருங்கண்‌ 
ஸ்ரீகயிலாஸமுடையான்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை களத்தூர்‌ 
திருவெண்காடு பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை குரோவித்‌ 
தாமோதர பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை நல்லூர்‌ தாமோதிர 
பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை இருங்கண்டி வேதவன நாயக 
பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இ- 

வை ஆத்திரையன்‌ திருவெண்காடு பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படி 
அறிவேன்‌ திருப்பெ..பொன்னம்பல பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இவை 
இராயூர்‌ பொன்னம்பல பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இவை மணலூர்‌ நாயன்‌ 
ஆதித்த தேவன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை காமக்காணி 
திருச்சிற்றம்பலமுடையான்‌ வினாயக பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவை இராயூர்‌ தக்ஷணாமூரர்‌[த்தி பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவை இருங்கண்டி தச....த்த நாயக பட்டன்‌எழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவைபாடலன்‌ திருவெண்காடு பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை 


ஆவணம்‌ 24, 2013 


ஸம்‌ 
ன்‌ 


கல்‌ எஸ்‌ எஸ்‌ எஸ்‌ 
BORE 


ஓஜஐவ ஐ.ஐு. உல ஓ 


ஓடப்புறை திருச்சிற்றம்பலமுடையான்‌ பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவை ஆதித்த பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை 
கண்டிநாகதேவ பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை இருங்கண்டித்‌ 
தக்ஷ்ணா£மூத்தி பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை 
திருச்சிற்றம்பலமுடையான்‌ பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை 
இருங்கண்டி நாகைப்‌ பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இவை ஸ்ரீரங்கநாயகன்‌ 
மாதேவ பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை ...சியன்‌ 
திருச்சிற்றம்பலமுடையான்‌ பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இவை காவப்ப 
பெருமான்‌ பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை மருதூர்‌ 
சிற்றம்பலமுடையான்‌ தெக்ஷணாமூத்தி பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவை குணதீரமங்கலத்து திருச்சிற்றம்பலமுடையான்‌ பட்டன்‌ 
எழுத்தென்றும்‌ எழுதின நியோகத்தின்படி உ ௨ 


மேற்படி மகாமண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌, நர்த்தனக்‌ கணபதி 
சிலைக்கு வலப்புறம்‌ (இ.௧.௮ஆ 525/1918) 


பராக்கிரம பாண்டியன்‌, யா 8, பொ.ஆ 1343 

முற்றுப்‌ பெறாத கல்வெட்டு. நிலக்கொடை அளித்த செய்தி. 
சக்கரவத்தி . . . 
ற பன்மர்‌ திருகள்‌ ஸ்ரீபராக்கிறம பாண்டிய தேவர்க்கு யாண்டு 8. . . 
நாயற்று பூர்வ பக்ஷத்து பஞ்சமியும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற முக. . . 


. ராஜாதி ராஜ வளநாட்டு வெண்ணையூர்‌ நாட்டு பஞ்சவன்‌ மஹாதேவி. . . 


. ங்கசோழச்‌ சதுர்வேதிமங்கலத்து உடையார்‌ திருப்பெருமணமுடைய. . . 


ன்‌ முன்னாள்‌ பெருமாள்‌ குலோத்துங்கசோழ தேவற்க்கு பத்தாவது, . . 
லமு உட்பட பின்பு பராக்கிறம பாண்டிய தேவற்கு ஏழாவது வரை. . . 
கொண்டு உடைமையான நிலங்களும்‌ உட்பட மாணிக்கவாசக. . . 
ணக்க வதிக்கு கிழக்கு ஸ்ரீபராந்தக வாய்க்காலுக்கு வடக்கு 3 கண்‌... . 
9 சதிரம்‌ நிலம்‌ 6 . . .ம்‌ 5 கண்‌ 3 சதிரத்து வடக்கடைய நிலம்‌ 6 100ம்‌ 4 
சதி. . . 

3 சதிரம்‌ நிலம்‌ 6 . . .ம்‌ 4 சதிரத்து நிலம்‌ 6 . . . 

நீக்கி நிலம்‌ . . .ம்‌ 4 சதிரத்து நிலம்‌ 6....4 கண்‌ 1 சதிரத்து வடக்‌. . . 
திரத்து வடக்கடைய நி 4 . . .ம்‌ 3 சதிரத்து நிலம்‌ 600ம்‌ 4 சதி. . . 


டைய நிலம்‌ . . .ம்‌ 3 சதிரத்து நி . . . 4 சதிரத்து நிலம்‌ சதிரம்‌ நிலம்‌ . . . 
ம்‌... 


ஆவணம்‌ 24, 2013 99 


100 


லுக்கு வடக்கு 3 கண்‌ 1 சதிரத்து நி 8..ம்‌ 4 கண்‌ 1 சதிரத்‌. . . . 

யார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ திருநாமத்துக்காணி நிலம்‌ 4 . . . ம இ... 
க்கு வடக்கடைய நிலம்‌ . . .ம்‌ 2 சதிரத்து தெற்கடைய உ..ர்‌ பற்று நிலம்‌. . 
ந்த்து இளைய திருக்கழிப்பாலை உடையான்‌ வட.... பக்கல்‌. . . 

யர்‌ தமக்குக்‌ காணியாக்க்‌ கொண்ட நிலம்‌ முன்‌... மா செம்பி... 

ய நிலம்‌ . ..ம்‌ 2 சதிரம்‌ நிலம்‌ . . . 7 கண்‌ 9 சதிரத்து. . . நிலம்‌ . .. 
சதிரத்து வடக்கடைய நிலம்‌ . . .2 சதிரம்‌ நி 60... சதிரம்‌ நிலம்‌. . . 


மேற்படி இரண்டாவது சுற்று மேற்கு வெளிச்‌ சுவர்‌, (இ .க.ஆ 
1918 எண்‌ 530) 


திரிபுவன வீரதேவன்‌ - மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா 32, 
பொ.ஆ 1210 


நிலக்கொடை மற்றும்‌ அம்மன்‌ சந்நிதி கட்டி யமை 


த்ரிபு வன.....துரையும்‌ ஈழமுங்‌ கருவூரு....னை முடித்தலையுங்‌ கண்டருளி 
வீராபிஷேகமும்‌ விஜயாபிஷேகமும்‌ ப 

ண்ணி....வீரதேவற்க்கு யாண்டு முப்பத்திரண்டாவது நாள்‌ 
முன்னூற்றறுபத்தேழினால்‌ ப்ரஸாதஞ்‌ செய்தருளின திருமுகப்படி 
த்ரிபு,வன சக்ரவத்திகள்‌ கா 

னேரில்‌....ன ராஜதிராஜ வள னாட்டு வெண்ணையூர்‌ நாட்டு நல்லூரான 
திருப்பெருமணமுடையார்‌ கோயில்‌ தேவர்கன்மிக்கும்‌ ஸ்ரீ 
மாஹே...செய்வானுக்கு[ம்‌]்ரீகாரியஞ்செய்வானுக்கும்‌ 
ஜயங்கொண்டசோழமண்டலத்துப்‌ புலியூர்க்‌ கோட்டமான குலோத்துங்க 
சோழ 

வளநா.... டு நெற்குன்றங்கிழான்‌ சந்த்ரசேகரன்‌ பஞ்சநதிவாணன்‌ 
இக்கோயி[ல்‌] எழுந்தருளுவித்த திருக்காமக்கோட்டமுடைய 
நாச்சியார்க்கு 

வேண்டும்‌ நிவ....ளுக்கு இறுப்பதாக வரு... 

லியும்‌ சேரவல்லா....இந்நிலத்துக்கு தலைமாறு பற்றுக்கு ஒக்க 
இவ்வேண்டும்‌ நிலத்துக்கு உடலாக இராசாதிராசவள நாட்டு 
திருவிந்தளூர்‌ நாட்டுச்‌ செய்யா- 
றிலே மூன்றேமூன்று முந்திரிகைக்‌ கீழரை நிலமும்‌ செம்பங்குச்‌ 


சேற்றூரென்று கூவின நிலம்‌ நீக்கி நீக்கினின்ற நிலத்திலே முக்காலே 
மூன்றுமா நில- 


ஆவணம்‌ 24, 2013 


10. 


11. 


12. 


1. 


ஆவணம்‌ 24, 2013 


மும்‌ முப்பத்திரண்டா....னமு தேவதான இறையிலியாக வரியிலாரும்‌ வந்த 
கூறு செய்வார்களும்‌ எழுத்திட்ட ஊறவருஞ்‌ சொன்னோம்‌ இன்னிலம்‌ 
முப்பத்து 
[இரண்டாவது பசான முதல்‌ தேவதான இறையிலியாக கைக்கொண்டு 
. . நெறியுடைச்‌ சோழ மூவேந்த வேளான்‌ 

. வா. . டையான்‌ எழுத்தென்றும்‌ இவை சகதாய...அங்கராயன்‌ 
எழுத்தென்றும்‌ இவை பல்லவராயன்‌ எழுத்தென்‌- 
றும்‌ இவை ராஜன்‌ எழுத்தென்றும்‌ இவை. . . ழ. . ளூத்தரையன்‌ 
எழுத்தென்றும்‌ இவை காலிங்கராயன்‌ எழுத்தென்றும்‌ இவை கள 


. . ப்பாக்கராயன்‌ 


எழுத்தென்றும்‌ இட்டது. 15 உ 


101 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


மஐ வ ஐ ஐ உ 19 


_ 
> 


24. பரசலூர்க்‌ கல்வெட்ரு 


கோ... விசயவேணுகோபால்‌ 


நா. பாபு [எ]இராமசாமி 
கோ. இரவீந்திரன்‌, பாண்டிச்சேரி 


நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌, மயிலாடுதுறை வட்டம்‌, பரசலூர்‌, 
தட்சபுரீசுவரர்‌ கோயில்‌, கருவறை வடக்கு இடப்புறச்‌ சுவர்‌ 
சடையவர்மன்‌ முதலாம்‌ சுந்தர பாண்டியன்‌, யா.5, பொ.ஆ 1256 
இக்கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ மூன்று மத்தியத்‌ தொல்லியல்‌ 
கல்வெட்டுக்‌ களஆய்வுத்‌ துறையினரால்‌ 1925இல்‌ படியெடுக்‌ 
கப்பட்டும்‌ இதுவரை வெளியிடப்படவில்லை. கல்வெட்டு 
கருவறை, மகாமண்டபம்‌ ஆகிவற்றின்‌ சுவர்களில்‌ வெட்டப்‌ 
பட்டுள்ளது திருப்பணியின்போது சாந்து பூசப்பட்டுள்ளமை 
யால்‌ சில இடங்களில்‌ வாசகம்‌ மறைந்‌ துள்ளது. கல்வெட்டு சுந்தர 
பாண்டியன்‌ பெயரில்‌ காணப்படினும்‌ உள்ளே உள்ள வாசகம்‌ 
இக்கோயிலுக்கு முன்பு வழங்கப்பட்ட திருநாமத்துக்காணியை 
மீண்டும்‌ கல்லில்‌ வெட்டியதாகக்‌ குறிப்பிடுகின்றது கோயில்‌ 
தீப்பற்றி எறிந்தமை காரணமாகச்‌ சுட்ட ப்படுகின்றது. எனவே 
இக்கொடை சோழர்‌ காலத்தியதாகக்‌ கொள்ளலாம்‌. ஊரின்‌ 
பெயர்‌ பறியலூரான இராசநாராயணச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ எனக்‌ 
குறிக்கப்படுகிறது. 


ஸ்திஸ்ரீ உஸ்ரீம... 

. . மேல்கொ- 

ண்ட பன்மர்‌ திரிபுவன- 
ச[க்‌]கரவத்திகள்‌ ஸ்ரீ ந்‌... 
பாண்டிய தேவ ... 

டு வது ஐஞ்சாவது கும்ப . . . 

பர பக்ஷத்து த்ரிதியையும்‌ 
சனிக்கிழமையும்‌ பெற்ற உத்‌ . . . 
து நாள்‌ ஐயங்கொண்டசோழவள 


நாட்டு விளை நாட்டு பறியலூரான 


11. ராஜநாராயணச்சதுர்வேதிமங்க- 


12. லத்து உடையார்‌ திருவீரட்டா- 


ஆவணம்‌ 24, 2013 


13. ன... 

14. யான விளைநிலமும்‌ [கொ]ல்லையும்‌ 
15. வயலில்‌ நீர்நிலையும்‌ நீங்கலும்‌ உ 
16. ட்பட முன்னாள்‌ பழந்‌[தி]ருநாமத்துக்‌ 
17. காணிக்கு கல்வெட்டின இது துரித 
18. காலங்களில்‌ நெருப்‌[பு]ப்‌ பட்டு அழி 
19. ந்‌... 

20. பு விலைகொண்ட திருநாமத்துக்கா 
21. ணியான நிலத்துக்கும்‌ கல்லிலும்‌] 
22. செம்பிலும்‌ ஷெட்டிக்கொள்ளு[ம்ப]டி 
23. உ.வரி மதுராந்தகப்‌ பேராற்[று]க்கு 
24. கிழக்கு அரங்ககுடி எல்லைக்கு வட 


26. வப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெ... 

27. இவ்வூர்‌ நாயனார்‌ திருவேகம்பமு 

28. டைய நாயனார்‌ திருநாமத்துக்காணி [க்‌] 
29. கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை. . . 

30. டையார்‌ திருச்சிற்றம்பலமுடைய... 

31. தேவதானத்துக்கு வடக்கும்‌ மே. 

32. பாற்கெல்லை மதுராந்தகப்‌ பே... 

33. குக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்‌ 

34. லை கெங்கைகொண்[டசோ] 

35. ழ வாய்க்காலுக்கு தெற்‌... 

36. ஆக இன்னான்கெல்லை 

37. ..மனைநிலமும்‌ மண்‌ 

38. மேடுங்‌ குலை உட்பட்ட நிலம்‌ ... 

39. இவ்வாய்க்காலு[க்‌]கு கிழக்கு ராஜேந்த்‌_ர 
40. சோழ வாய்க்காலுக்கு வட...பறியலூர்‌ விளாக மெ] 
41. ன்று பேர்‌ கூவப்பட்ட கொல்லைக்கு கீழ்‌ 
42. பாற்கெல்லை உடையார்‌ திருச்சிற்றம்ப[ல] 


43. முடையார்‌ தேவதானத்துக்கு மேற்கு செ 


ஆவணம்‌ 24, 2013 103 


44. தன்பாற்கெல்லை குழிச்சாற்று எல்லை 
45, விட்‌....மேல்பாற்கெல்லை மதுரா] 

46. ந்தக பேராற்றுக்கு கிழக்கும்‌ வடபா[ற்‌] 
47. கெல்லை உடையார்‌ திரு நன்னி 

48. பள்ளி உடையார்‌ தேவதானம்‌ மனித்த 
49. இறையிலிக்கு தெற்கும்‌ இன்னான்கெல்‌ 


50. லைக்‌[கு] உட்பட்ட கொல்லை நிலம்‌ ருப்பம 


52. ய்‌ ஓடை எ[ன்]று பேர்‌ கூவப்பட்ட நிலத்‌- 

53. துக்கு கீழ்பாற்கெல்லை முன்னூற்றுவ வ- 

54. திக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை 

55. உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ 

56. தேவதான கொல்லைக்கு வடக்கும்‌ ே 

57. மல்பாற்கெல்லை கண்ணாலவாயா 

58. ற்றுக்கும்‌ மனித்‌[த] இறையிலிக்கும்‌ கிழ 

59. க்கும்‌ வடபாற்கெல்லை இவ்வாற்று 

60. க்கு தெற்கும்‌ ஆக இன்னான்கெல்லை.. 

61. நடுவுபட்ட நிலம்‌ முன்னூற்று 

62. வ வதிக்கு கிழக்கு ராசேன்திரசோழ 

63. வாக்காலுக்கு வடக்கு கண்ணா... 

64. று என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்து 
மேற்படி சுவர்‌ வலது பகுதி 

65. க்கு கீழ்பாற்கெல்லை சீ[ரா] 

66. [ம] வதிக்கு மேற்கும்‌ தென்‌ 

67. பாற்கெல்லை உடையார்‌ 


68. [தி]ரு நன்னி பள்ளி உடையார்‌ 


70. கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை 
இவ்வதிக்கு கிழக்கும்‌ வடபாற்கெ-- 

- ல்லை கண்ணாலவாய்‌ ஆற்றுக்கு தெ- 

. ற்கும்‌ ஆக இன்னான்‌கெல்லை நடுவு 


டது ஆவணம்‌ 24, 2013 


74. 
75. 
76. 
77. 
78. 
79. 
80. 
81. 

82. 
83. 
84. 
85. 
86. 
87. 
86. 
89. 
90. 
91 

92. 
93. 
94. 
95. 
96. 


உட்பட்ட குளம்‌ உட்பட்ட நிலம்‌ 

சீராம வதிக்கு கிழக்கு இவ்வாய்க்காலு- 
க்கு கண்ணாலவாய்‌ என்று பேர்‌ கூ- 
வப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்‌- 

லை உடையார்‌ காலகாலதேவர்ர்‌ திருநா]- 
மத்துக்காணிக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்‌- 
லை இன்னாயநார்‌ கொல்லைக்கும்‌ 
இளைய பிள்ளையார்‌ திருவிருப்புக்கு வ- 
டக்கும்‌ மேல்பாற்கெல்லை [இ]வ்வதிக்‌- 
கு... 

ஆற்றுக்கு தெற்கும்‌ ஆக இன்னான்்‌கெ- 
ல்லை நடுவுட்பட்ட நிலம்‌ இவ்வதி- 

க்கு கிழக்கு இவ்வாய்க்காலுக்கு வடக்கு அ- 
ப்பத்‌ குண்டென்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்‌- 
துக்கு கீழ்பாற்கெல்லை உடையார்‌ திரு ந- 
ன்னி பள்ளி... 

நிலத்துக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை 
ஊர்க்கொட்டுக்கு வடக்கும்‌ மேல்பாற்‌ 
கல்லை உடையார்‌ காலகாலதேவர்ர்‌] திருநா- 
மத்துக்காணிக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்‌- 
லை கண்ணாலவாய்‌ ஆற்றுக்கு தெற்கு ஆக 
இன்னான்கெல்லை நடுவுட்பட்ட .....உ- 


ட்பட்ட நிலம்‌ 13ம்‌ இவ்வதிக்கு [கிழக்கு 


ரல மடு 


96. 
99. 


100. 


101. 


102. 
103. 
104. 


ம்‌ வாய்க்காலுக்கு வடக்கு 
ப்பட்ட கண்டத்து வடமே- 


ற்கடை குண்டு நிலம்‌ 524 ம்‌ 


தவன்‌ பக்கல்‌ விலைகொண்ட நில- 


ம்‌ உட்பட கீழ்பாற்கெல்லை உடை 


ஆவணம்‌ 24, 2013 


105 


105. டயார்‌ திருச்சிற்றம்பலமுடையா [ர்‌] 

106. தேவதானம்‌ விளைநிலத்துக்கு மே- 

107. ல்‌ வடசிறு வாய்க்காலுக்கு மேற்கு- 

108. ம்‌ தென்பாற்கெல்லை இவ்வாய்க்‌- 

109. காலுக்கு வடக்கும்‌ ....பாற்கெ- 

110. ல்லை இவ்வதிக்கு கிழக்கும்‌ வடபாற்‌- 

111. கெல்லை இராசேன்திரசோழ வாய்க்கா- 
712. லுக்கு தெற்கு ஆக இன்னான்கெல்லை ந- 
713. டுவுட்பட்ட நிலம்‌ 1004 ஆக நிலம்‌ 106 

114. இவ்வதிக்கு கிழக்கு திருவரங்க வாய்க்கா- 


775. ...... உ - 


116. ட்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை தெஃ 
717. ன்‌ . . . மு குலைக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்‌- 
118. லை [தி]ருவரங்க வாய்க்காலுக்கு வடக்கும்‌ 
119. மேல்பாற்கெல்லையும்‌ வடபாற்கெல்லையு- 
120. ம்‌ உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ இ- 
127. . 
122. பட நிலம்‌ றாய ம்‌ இரா......திக்கு கிழக்கு இராசேன்‌- 
123. திரசோழப்‌ பேராற்றுக்கு வடக்கு முழை உடை 
124. டயாநென்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெ- 
125. ல்லை உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
126. தேவதானத்துக்கு வீரமாதேவி வதிக்கு 
127. மேற்கும்‌ தென்பாற்கெல்லை இவ்வாற்று- 
128. க்கு வடக்கும்‌ மேல்பாற்கெ . . . 
129. டபாற்கெல்லை திருவரங்‌- 
130. க வாய்க்காலுக்கு தெற்கும்‌ 
131. ஆக இன்னான்கெல்லை நடு- க 
132. வுட்பட்ட நிலம்‌ மாயம்‌ வீரம . . . 
133. . . . திருவ[ர]- 
134. ங்க வாய்க்காலுக்கு வடக்கு நொச்சி 
135. விளாகமென்று பேர்‌ கூவப்பட்ட நி- 


106 ஆவணம்‌ 24, 2015 


136. லமாய்‌ கெள_தமன்‌ சங்கரநாராயண பட்ட- 
137. ரும்‌ காக்கியன்‌ திருவரங்கமாளி வரதராச ப- 
138. ட்டனும்‌ பக்கல்‌ விலைகொண்ட நிலத்து- 
139. க்கு கீழ்பாற்கெல்லை உடையார்‌ திருச்சிற்ற- 


141்‌ விச்‌_வேச்‌_வர தேவர்‌ தேவதானம்‌ சங்கர 
142. நாராயண பட்டர்‌ நிலத்துக்கு மேற்கும்‌ 0[த]- 
143. ன்பாற்கெல்லை மேற்படியார்‌ குலைக்‌(கு] 
144. வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை உடை [ய1- 
145. ஈர்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ தேவதா[ன]- 
146. த்துக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை 

147. திருச்சிற்றம்பல வாய்க்காலுக்கு தெற்கும்‌ 
148. ஆக இன்னான்கெல்லை நடுவுட்பட்ட 
149. . ..௧ 

150. . .. க்கு 

151. அர்ச்சனா போகமென்று பேர்‌ கூவப்பட்ட 


கருவறை வடக்கு,பிரம்மன்‌ சிலைக்கு இடது பக்கச்‌ சுவர்‌ 


154. வதானக்கொல்லைக்கு 

155. ....சங்கரநாராயண ப[ட்டர்‌] 

156. நிலத்துக்கு வடக்கும்‌ மே[ல்பா]- 

157. ற்கெல்லை கமுகங்‌ குளத்துக்கு .... 

158. றவாற வாக்காலுக்கு கிழக்கு [வட] 

159. பாற்கெல்லை இராசேன்‌ திரசோழவா[ய்க்‌]- 
160. காலுக்கு தெற்க்கும்‌ ஆக இன்னான்கெல்‌- 
161. லை நடுவுட்பட்ட நிலம்‌ . . . இவ்வதி 

162. க்கு கிழக்கு சுன்தரசோழ வாய்க்காலுக்கு 
163. வடக்கு நம்பியாண்டான்‌ கொலவ என்‌- 
164. று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு கீ[ழ்பாற்கெ]- 


165. ல்லை ஊற்சிறுவா . . . 


ஆவணம்‌ 24, 2015 107 


. தென்பாற்கெல்லை உடையார்‌ திருநன்‌- 

. னி பள்ளி உடையார்‌ தேவதானம்‌ பலரும்‌ காணி- 
. க்கும்‌ வடக்கும்‌ மே[ல்‌பாற்கெல்லை இன்னா- 

. யநார்‌ தேவதானம்‌ [பல]ரும்‌ காணிக்கு கிழக்கு- 
. ம்‌ வடபாற்கெல்லை கடவூரன்‌ ஆற்றுக்கு - 


. ப்பட்ட கொல்லை நிலம்‌ விளை நிலம்‌ [காணி] 
. ஆக நிலம்‌ இது விட்டு தெற்கு பொற்‌- 

- கோயிலாண்டார்‌ குண்டு என்று பேர்‌ கூவ- 

. ப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை உடை- 
. யார்‌ திரு நன்னி பள்ளி உடையார்‌ தேவதா- 

. னமும்‌ தென்பாற்கெல்லை . . . 


- தேவதானமும்‌ மேல்பாற்கெல்லை இ- 


- கெள தமன்‌ ச- 


. ங்கரநாராயண பட்டார்‌] பக்கல்‌ விலை கொ- 

. ண்ட சேற்றுடையான்‌ என்று பேர்‌ கூவ- 

- ப்பட்ட தடி னால்‌ நிலம்‌ [அரைக்காணி] ம்‌ இதன்‌ தெ[ற்‌)- 
- கு காக்கியன்‌ மாதேவபட்டர்‌ பக்கல்‌ விலை டெ 

- காண்ட தண்ணீர்‌ குண்டு நிலம்‌ ஆக நில[த்‌] 

- துக்கு கீழ்பாற்கெல்லை புவனிமாணிக்க வதி- 

. க்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை உடையா 

௨ ன்னாயநார்‌ தேவதானமும்‌ வடபாற்கெ- 

- ல்லை இன்னாயநார்‌ தேவதானமும்‌ பலர்‌ கா- 

- ணியுமான இன்னான்கெல்லை நடுவுட்ப- 

190. 


ட்ட நிலம்‌ புவனிமாணிக்க வதிக்கு கி- 


191. ழக்கு இராசேன்திரசோழ வாய்க்காலு- 


192. 


க்கு வடக்கு மேற்கடை கெள_தமன்‌ சங்கர 


அர்த்த மண்டபம்‌ துர்க்கைச்‌ சிலைக்கு வலதுபுறச்‌ சுவர்‌ 


193. 
194. 


[நாராயண] பட்டர்‌ பேரால்‌ விலைகொண்ட நிலத்துக்கு [கீ]- 


ழ்பாற்கெல்லை திருவெண்காட்டகரப்‌ பட்டப்‌ பாழும்‌ மனை- 


195. க்‌ குண்டுகளுக்கு மேற்க்கும்‌ தென்பாற்கெல்லை இவ்வாய்க்கா- 


108 


ஆவணம்‌ 2௮, 


2013 


196. 
197. 
198. 


199. 


200. 


201. 


202. 


203. 


லுக்கு வடக்கு[ம்‌] மேல்பாற்கெல்லை இவ்வதிக்கு கிழக்கும்‌ வட- 
பாற்கெல்லை உடையார்‌ திரு நன்னி பள்ளி உடையார்‌ தேவதா- 

, நிலத்துக்கு தெற்க்கு இன்னான்கெல்‌- 

லை நடுவுட்‌[ப்ப]ட்ட நிலம்‌ ..... ம்‌ இங்கு விட்டு கிழக்கு குழைந்தான்‌ 
இருப்பு என 

பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை உடையார்ர்‌] திரு நன்னி 
பள்ளி [உ ]- 

டையார்‌ தேவதான. . . ட்டப்‌ பாழுக்கும்‌ விளைநிலத்துக்கும்‌ மேற்க்கும்‌ 
தெ- 

[ன்‌ ]பாற்கெல்லை இவ்வாய்க்காலுக்கும்‌ இன்னாயநார்‌ தேவதானத்துக்கும்‌ 
வடக்கும்‌ 

மேல்பாற்கெல்லை உடையார்‌ திரு நன்னி பள்ளி உடையார்‌ தேவதானம்‌ 
பலர்‌ காணிகளுக்கு தெ 


204.... 


205. 


206. 


207. 


208. 


209. 


210. 


211... 
212. 


213. 


214. 


215. 


கைகொண்டசோழ வாய்க்காலுக்கு வடக்கு வடகிழக்‌....ட்டு காக்கியன்‌ 
மாதேவப- 

ட்டர்‌ பக்கல்‌ விலைகொண்ட பனை அடி என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு 
கீழ்‌ 

பாற்கெல்லை இராசமாணிக்க வதிக்கு மேற்க்கும்‌ தென்பாற்கெல்லை 
பெருவழி- 

க்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
தேவதான [த்‌]- 

துக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை இராசேன்திரசோழ வாய்க்காலுக்கு 
தெற்கும்‌ 

ஆக இன்னான்கெல்லை நடுவுப்பட்ட நிலம்‌ 2 இந்‌ . . . 

வரதராச பட்டன்‌ பக்கல்‌ விலைகொண்ட அருளாளப்பெரு- 
மானென்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை ப..ங்க 
குளத்துக்கு நீர்‌ (ப]- 

ஈய்கிற வடசிறு வாய்க்காலுக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை 
கெங்கைகொ- 

ண்டசோழ வாய்க்காலுக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை புவனமாணிக்க 
வதிக்கு 

[கி]ழக்கும்‌ வடபாற்கெல்லை உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
தேவதானத்து- 


ஆவணம்‌ 24, 2015 109 


276. ம்‌ திருமேல்கோயில்‌ திருநாராயண விண்ணகர்‌ எம்‌ பெருமா[ன்‌] 


217. 
218. 


219. 


திருவிடையாட்ட.... 

க்கும்‌ உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ தேவதானத்துக்கு(ம்‌] நடுவுட்‌.... 
௬ . . . இவ்வதிக்கு கிழக்கு இராசேன்திரசோழப்‌ பேராற்றுக்கு வடக்கும்‌ 
மாம்‌- 

பாத்தி என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லையும்‌ 
வடபாற்கெல்‌- 


220. லையும்‌ உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ தேவதானத்துக்கும்‌ 


தென்பாற்‌- 


221. கெல்லை திருமேல்கோயில்‌ திருநாராயண விண்ணகர்‌ எம்பெருமான்‌ 


திருவிடை- 


222. யாட்டத்துக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை புவனிமாணிக்க [வ]திக்கு 


கிழக்கு- 


223. ம்‌ ஆக இன்னான்கெல்லையுள்‌ நடுவுட்பட்ட நிலம்‌ ம்‌ இராசேன்திரவதி 


அர்த்த மண்டபம்‌, துர்க்கைச்‌ சிலைக்கு இடது பக்கச்‌ சுவர்‌ 


224. க்கு கிழக்கு இராசேன்திர சோழப்‌ பேராற்றுக்கு 

225. வடக்கு திருநாவுக்கரசு விளாகமென்று பேர்‌ 

226. கூவப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை உடையார்‌ திருச்சிற்ற[ம்‌]- 
227. பலமுடையார்‌ தேவதானத்துக்கு மேற்க்கும்‌ தென்பாற்கெல்லை 


228. இவ்வாற்றுக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை இவ்வாய்க்காலு- 


233. 


234. 


க்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை பெருவழி வரம்புக்கு தெற்க்கும்‌ ஆ- 


. க்கு கிழக்கு வீரராசேன்திர வாய்க்காலுக்கு வடக்கு நடுவுட்பட்ட நிலம்‌ 


வடகரைப்‌ பத்து 
. என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை எல்லைக்‌ குலைக்கு 
மேற்‌- 
கும்‌ தென்பாற்கெல்லை இவ்வாய்க்காலுக்கு வடக்கும்‌ மேல்பாற்‌ 
கெல்லையும்‌ வடபாற்‌- 


கெல்லையும்‌ உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ தேவதானத்துக்கு 
எல்லை 


235. குலைக்கும்‌ நடுவுட்ப்பட்ட நிலம்‌ அரைக்காணி இவ்வதிக்கு கிழக்கு 


110 


இவ்வாய்க்‌ காலுக்கு மேற்க்கும்‌ தெற்கு 


ஆவணம்‌ 24, 2013 


236. தென்தேவதானம்‌ [என்‌]று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை 
அகரம்‌ வீரராசே ... 

237... 

238. திருநாமத்துக்‌ காணியான நிலத்துக்கும்‌ எல்லை வாய்க்காலுக்கு மேற்க்கும்‌ 
[தெ]ன்பா- 

239. ற்கெல்லை இரர[ா[சேன்திரசோழ வாய்க்காலும்‌ மேல்பாற்கெல்லை பட்ட- 

240. ப்பாழுக்குப்‌ போகிற வழிவரம்புக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை 
இன்னாயநார்‌ திரு- 

241. வோடைக்கும்‌ உடையார்‌ திரு நன்னி பள்ளி உடையார்‌ தேவதான பலர்‌ 
காணியா- 

242. ன நிலத்துக்கும்‌ நடுவுட்பட்ட நிலம்‌ இங்கே இன்னாயநார்‌ திரு ஓடை 

243. நிலம்‌ இவ்வதிக்கு கிழக்கு சுன்தரசோழ வாய்க்காலுக்கு வடக்கு இன்னாய 
நார்‌ 

244. திருத்தோப்புக்கு கீழ்பாற்கெல்லை சித்திரமேழி வினாயகப்‌ பிள்ளையார்‌ 
தி- 

245. ருமஞ்சனப்‌ பெருவழிக்கு மேற்க்கும்‌ தென்பாற்கெல்லை வழிவரம்புக்கு 
வடக்‌- 

246. கும்‌ மேல்பாற்கெல்லை திருவெண்காட்டக[ர]த்துக்கு கிழக்கும்‌ 
வடபாற்கெல்லை 

247. உடையார்‌ திரு நன்னி பள்ளி உடையார்‌ தேவதானம்‌ இராசநாராயணன்‌ 
திரு ஓடைக்கு தெ- 

248. ற்கும்‌ ஆக இன்னான்கெல்லை நடுவுட்ப்பட்ட நிலம்‌ திருமஞ்சனப்‌ 
பெருவழிக்கு கிழ- 

249. க்கு இராசேன்திரசோழ வாய்க்காலுக்கு வடக்கு வளையசெய்‌ என்று பேர்‌ 
கூவப்பட்‌- 

250. ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை இன்னாயனார்‌ திருநன்தவனத்துக்கு 
மேற்க்கும்‌ 

தென்‌ மகாமண்டபம்‌, வடக்குச்‌ சுவர்‌ 

251. . . .இவ்வாய்க்காலுக்கு வடக்கும்‌ .......க்கு கிழக்கும்‌ வட......க்கு கிழக்கும்‌ 
வட- 

252. க்கில்‌ உடையார்‌ திரு நன்னி பள்ளி உடையார்‌ தேவதா னம்‌ பலர்‌ 
காணிக்கும்‌ தெற்கும்‌ ஆக இன்னான்கெல்‌ 

253. லை நடுவு உப்பட்ட காக்கியன்‌ பஞ்சநதி வாண பட்டர்‌ பக்கல்‌ 
[விரலைகொண்ட நிலம்‌ 3. இதன்‌ கிழக்கு இன்னாயநார்‌ . 


ஆவணம்‌ 24, 2013 111 


254. 


255. 


256. 


257. 
258. 


259. 


260. 


261. 


262. 


263. 


ன்தவனத்துக்கு கீழ்பாற்கெல்லையும்‌ வடபாற்கெல்லை உடையார்‌ 
திருச்சிற்றம்பல முடையார்‌ தே[வதானமு] 

தென்பாற்கெல்லை வழிவரம்புக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெ [ல்லை] 
இன்னாயநார்‌ நிலத்துக்கு கிழக்கும்‌ ஆக இன்னான்‌ 

கல்லை உள்‌ நடுவுட்ப்பட்ட நிலம்‌ . இங்கு விட்டுக்‌ கிழக்கு 
[மா]ன்கொல்லை என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்‌- 
கெல்லை. . .சிற்றம்பலமுடையார்‌ தேவதானத்துக்கும்‌ தென்பாற்கெ- 
ல்லை உடையார்‌ திருவீரட்டானமுடையார்‌ திருநாமத்துக்காணி.....முக்கு 
வடக்கும்‌ ஆக இன்னான்கெல்லை உள்நடுவுட்பட்ட 

நிலம்‌ திருவீரட்டான வதிக்கு கிழக்கு கெங்கைகொண்டசோழ 
வாய்க்காலுக்கு வடக்கு பிச்சன்‌ செய்‌ என்று பேர்‌ கூவப்பட்ட நில- 
த்துக்கு கீழ்பாற்கெல்லையும்‌ மேல்பாற்கெல்லையும்‌ உடையார்‌ 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ தேவ[தான]த்துக்கும்‌ தென்பாற்கெல்லை இ- 
வ்வாய்க்காலுக்கு வடக்கும்‌ வடபாற்கெல்லை ஊற்சிறுவாய்க்காலுக்கு 
தெற்கும்‌ இன்னான்‌கெல்லை.. நடுவுட்பட்ட நிலம்‌ இங்கு 

விட்டு வடக்கு குளச்செய்‌ என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு 
கீழ்பாற்கெல்லை உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ தேவதானத்துக்கு 
மேற்‌ ]கு- 

ம்‌ தென்பாற்கெல்லை வட.....வ்வாய்க்காலுக்கு வடக்கும்‌ மேல்பாற்‌ 
கெல்லை இவ்வதிக்கு கிழக்கும்‌ ......கெல்லை இராசேந்திரசோழ வாய்க்‌- 


. காலுக்கு தெற்க்கும்‌ ஆக இன்னான்கெல்லை உள்‌ நடுஉட்பட்‌- 
. கெல்லை எழுபதின்‌ மா உ ....... மேற்க்கு பாற்கெல்‌- 

- யும்‌ உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ தேவதானத்துவா- 

. ய்க்காலுக்கு வடக்கு தட்டான்‌ குண்டு என்று பேர்‌ கூவப்‌ .. . 
டம்‌ உள்ளூர்‌ நிலத்துக்கு மேற்க்கும்‌ தென்பாற்கெல்லை 

- டையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ தேவதானத்துக்கு கிழக்‌ . . . 
- உட்பட்ட நிலம்‌ இவ்வதிக்கு கிழக்கு கெங்கைகொண்ட . . . 

. கீழ்பாற்கெல்லை உடையார்‌ 


. தேவதானத்துக்கு  .......... 


க தேவ ........கெல்லை உடையார்‌- 


க்கும்‌ மேல்பாற்கெல்லை எழுபதின்மா வதிக்கு 
கிழக்கும்‌ வடபாற்கெல்லை இராசேன்திரசோழ வாய்க்காலுக்கு- 


த... ம்‌ ஆன இன்னான்‌ கெல்லை உள்‌ நடுவுட்ப்பட்ட நிலம்‌ இவ்வதிக்கு 


கிழக்கு திருச்சிற்றம்பல வாய்க்காலுக்கு வடக்கு- 


ல்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லையும்‌ வடபாற்கெல்லையும்‌ 
கடவூரன்‌ ஆற்று .. . தென்பாற்கெல்லையும்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


275. 


276. 


277. 


278. 
279. 


280. 


உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ தேவதானத்துக்கும்‌ நடுவுட்ப்பட்ட 
குளம்‌ உட்பட . . . ம்‌ திருவீரட்டான வதிக்கு கிழக்கு திருவாது. 
ய்க்காலுக்கு வடக்கு வ[ஈ]ணிபுரி என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு 
கீழ்பாற்கெல்லை உடையார்‌ விச்‌?வேச்‌'வர தேவர்‌ தேவதான. 

.  தென்பாற்கெல்லை உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
தேவதானத்துக்கு வடக்கு மேல்பாற்கெல்லை. 

. க்கும்‌ ஆக இன்னான்கெல்லை நடுவுட்ப்பட்ட நிலம்‌...ம்‌ ஆ ... 
நீங்கலும்‌ நீர்நிலமும்‌ விளைநிலமு . . . உட்ப்பட்ட நிலம்‌ . . . னிலம்‌ 
பதினஞ்செய்‌ மூன்றுமாவும்‌ கல்லிலும்‌ 

செம்பிலும்‌ வெட்டிக்கொள்ளச்‌ சொன்னமைக்கு [கெள ,]தமன்‌ 
சங்கரநாராயண பட்டன்‌ எழுத்து உ இன்னில- 


281. பதின்‌ அஞ்சே மூன்று மாவும்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளச்‌ 


282. 


283. 


284. 


ஆவணம்‌ 24, 2013 


சொன்னமைக்கு இவை காக்கியன்‌ மாதேவபட்‌[ட] - 

ன்‌ எழுத்து இப்படிக்கு இவை பஞ்சநதிவாண பட்டன்‌ எழுத்து இவை 
தலையாலங்காடுடையார்‌ திருவையாறுடைய [பட்ட] - 

ன்‌ எழுத்து இப்படிக்கு இவை குறுக்கை உடையான்‌ சட்டைப்பெருமாள்‌ 
எழுத்து உ இவை ஊற்‌ கணக்கு பறியலூர்‌ கிழவன்‌ பொன்‌ 


குறுக்கை உடையான்‌ திருவெண்காடுடையான்‌ எழுத்து உ 


113 


25. திருமயம்‌ கோயில்‌ கல்வெட்ருகள்‌ 


ஆர்‌. மணி, திருமயம்‌ 


25:1 

இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, திருமயம்‌ 
கோட்டையின்‌ கிழக்கு பகுதி சுவர்‌ கல்வெட்டு 

காலம்‌ : பொ.ஆ 12-13ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : நிலத்தை விற்றதற்கான செய்தி 
1 - [க]ள்ள பற்றுள்‌ தடிக்கு தேவர்கன்மி கண்காணி. . . 
2 . ன உண்டாகிச்‌ சுற்று நாழியும்‌ படுவதாகவும்‌ இப்படிக்கு 
3. - உடை யான்‌ எழுத்து இப்படிக்கு இவை பெரிய நாட்டு 
4. வீர ராசேந்திர சோழச்‌ சி[லை]செட்டி எழுத்து இப்படி 
5 - எழுத்து இப்படி அறிவேன்‌ ஆதனூர்‌- 


இடம்‌ : மேலது 
காலம்‌ : பொ.ஆ 12-13ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : நிலத்தை விற்றதற்கான செய்தி 
1 - ததுள்‌ வாயில்‌ இந்‌ நாயனற்கு- 
2 - த நிலமாவது அழிஞ்சது வாங்கல்‌- 
3. .. லக்கலு நான்கெல்லைக்குள்‌- 
4 . ம்‌ மநித்து விற்று விலை பசுமான- 
5: ம்‌ விற்று குடுத்த இந்நிலத்து- 


114 
ஆவணம்‌ 24, 2013 


26. எறையூர்‌ வீரபாண்ழயன்‌ கல்வெட்ரு 


சி. வீராரகவன்‌ 
வீ.ஆர்‌. மங்கையர்க்கரசி, 
கூ. பிச்சைப்பிள்ளை, விழுப்புரம்‌ 
இடம்‌ : விழுப்புரம்‌ மாவட்டம்‌, வானூர்‌ வட்டம்‌, எறையூர்‌ இடிபாடு 
களுடன்‌ கூடிய சிவன்‌ கோயில்‌ தெற்கு முப்பட்டைக் குமுதம்‌ 
காலம்‌ : வீரபாண்டிய தேவர்‌, யா 4, பொ. 1345 
செய்தி: கடமையை நாட்டு இறையிலியாகக்‌ கோயிலுக்கு அளித்தமை 

1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாற பன்மர்‌ திருபுவனச்‌ சக்கரவர்த்தி ஸ்ரீ வீரபாண்டிய 
தேவற்கு யாண்டு நாலாவது தலைப்பரியள நல்லூரில்‌ நாயனார்‌ தவநெறி 
ஆளூ- 

2. டைய நாயநார்க்கு மதுராந்தக மதகுக்குத்‌ தெற்கு இவ்வாய்க்காலுக்குக்‌ 
கிழக்குச்‌ சொக்கர்‌ குழிக்கு வடக்கு இந்த எல்லைக்குட்பட்ட பல 
நியாயக்குடிகளால்‌ வருங்கடமை இந்‌- 

3.  நாயனார்க்கு முதலடங்க நாட்டு இறையிலியாக விட்டோம்‌ நாட்டவர்‌ 
பணியால்‌ இவை நாட்டுக்‌ கணக்கு அறமிறங்கா நாட்டு பிரமராயன்‌ 
எழுத்து 

4. சுபமஸ்து 


ஆவணம்‌ 24, 2013 115 


27. கீழவனம்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
ஜெ. சவுந்தரராஜன்‌, சென்னை 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, செங்கல்பட்டு வட்டம்‌, கழவனம்‌ 

கரிவரதராச பெருமாள்‌ கோயிலுள்ள தெற்கு முப்பட்டை 

குமுதத்தில்‌ துண்டுகளாக உள்ள கல்வெட்டுகள்‌ 

பொ.ஆ 12ஆம்‌ நூற்றாண்டு 

ஆனந்தபட்டன்‌ என்பவர்‌ கொடுத்த தானம்‌ பற்றிய செய்தி 
ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்ரீ மதுராந்தக சதுப்பெதி மங்கலத்து மஹாசபையாரி. . . 


ந்‌ ஆனந்தபட்டநெற்‌ ஸ்ரீ ஹ ஸ்தத்து உதக பூர்வ்வ [றெ] மாக நான்‌ தானம்‌ 
பண்ணிக்‌ ... இயலாது இவ்வூர்‌- 


மேற்படி. 

12ஆம்‌ நூற்றாண்டு 

கையொப்பப்‌ பெயர்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளமை 
சங்கரநாரா[யணன்‌] அறிவேந்‌ இராயூர்‌ சொட்டைச்‌ சி இராமபட்டன்‌- 
அறிவேந்‌ [து]ற்றறூர்‌ திரு இரவிபட்டந்‌- 
திருவரங்க நாராயண பட்டன்‌- 
பொற்தேவபட்டந்‌ . . . 
கெடவப்‌ . . . யாஜி எழுத்து இப்படிக்கு 
இவை இக்குடிச்‌ சங்கரநாரா 


முத்து இப்படி அறிவேந்‌ இராயூர்‌ சொட்டைச்‌ சிராமப்பட்டனேந்‌ . . . 
இப்படிக்கு . . . 


யிற்ற இப்படி அறிவேந்‌ [து]ள்ளலூர்‌ ஸ்ரீ[தர] நேந்ட்டறெற்‌ இப்படி அறி - 
ரைத்‌ திருவரங்க நாராயண [ப]ட்ட இப்படி அறிவேற்‌ குன்‌. . . 
யா இப்படியறிவேந்‌ இ[வை] பொற்‌ தேவப்பட்டன்‌. . . 


மேற்படி 


77ஆம்‌ நூற்றாண்டு 


ஆவணம்‌ 24, 2013 


செய்தி: கையொப்பமிட்ட வர்களின்‌ பெயர்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன 


1. அதிரர்க்கு யாஜியார்‌ எழுத்து இப்படிக்கு இவை எற்மாடத்து இஷிய . . . 
2. ந்‌ எழுத்து இப்படிக்கு இவை கிண்கிணிச்‌ செட்டு நாராயண பட்டநெழு 
3. ப்புவில்‌ எஞ்ஞட்டிநெந்‌ இப்படி அறிவேந்‌ மகசிரை விந்த குமாரபட்டநெ . . . 
4. திரை அண்ட நாயக ஸந்‌ பாதித்தநெற்‌ இப்படி அறிவெந்‌ இப்படி அறிவெற்‌ 
பயிரைத்‌ . . . 
5. இப்படி அறிவெந்‌ நம்பிந்தக்‌ கரி டொ. . . பொதிரப்பட்ட ஸொமாயாஜியெந்‌ 
இப்‌ 
27:4 
இடம்‌ : மேற்படி 
காலம்‌ : 11ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி: கையொப்பமிட்ட வர்களின்‌ பெயர்கள்‌ 


1. ஸ்ரீ] பிரியபட அதிரர்க்கு யாஜியார்‌ எழுத்து . . . 
2. யணப்பிநெந்‌ எழுத்து இப்படிக்கு இவை இ . . . 
3.  வேந்‌ குஞ்சப்புவில்‌ எஞ்ஞட்டநேந்‌ இப்படி . . . 
4. வெநாதி திரை அண்டநாயக ஸற்பாதி . . . 

5. பட்டநேந்‌ இப்படி அறிவேநம்பி . . . 


ஆவணம்‌ 24, 2013 114 


இடம்‌ : கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, கிருஷ்ணகிரி வட்டம்‌, பேருஹள்ளி 
ஊரிலுள்ள கோவிந்தராஜ பெருமாள்‌ கோயிலுக்கு அருகே 
நடப்பட்டகல்‌ 
காலம்‌ : ஓய்சாள மன்னன்‌ வீரராமநாதன்‌ யா 9, பொது 1265 
செய்தி : நானாதேசிஎன்னும்‌ வணிகக்‌ குழுவைச்‌ சேர்ந்த கண்டச்‌ செட்டி 
என்பவர்‌ வேற்பள்ளியில்‌ மன்னரின்‌ நலம்‌ வேண்டி கோவிந்த 
பெருமாள்‌ சிலையை நிறுவி அதன்‌ பூசைக்காக நிலம்‌ 
வழங்கியமை 
முன்பக்கம்‌ 
1. ஸ்வஸ்திஸ்ரீ ஸார்வபெளமச்‌ ௪- 
2. க்கரவத்திகள்‌ ஸ்ரீபே- 
3. . ஈசள வீரராமநாத தேவர்க்கு யாண்டு 9 
4. ஆவது தகடை நாட்டு பாரூர்‌ பற்று வேற்பள்ளி 
5. . . ஏங்கண நாராயணச்‌ சதுப்பேதி மங்‌- 
6. கலத்து இராமநாத தேவர்‌ தோளுக்கும்‌ வாளுக்கும்‌ 
7. ஆழ்வார்‌ வடவிடார்‌ உடைய நானாதேசி மலையாளரி- 
8. ல்‌ கா. . உள்ளிட்டார்‌ கண்டச்‌ செட்டி இந்நாய- 
9. னார்‌ ஸ்ரீகோவிந்தப்‌ பெருமாளை உகந்தருளப்பண்ணி 
10. இவர்க்கு அமுதுபடி திருவிளக்கு உள்ளிட்ட [நி] பந்தங்களு- 
11. க்கு உடலாக ஆற்றுக்கு வடக்கு வேலம்‌ மேட்டு 
12. வாய்காலுக்கு தெற்கும்‌ நம்புன்செய்‌ 
13. ... . கொண்டருளும்‌ விஸ்வநாத. . . 
14. . . குளத்து நன்செய்‌ இலவங்‌- 
பின்பக்கம்‌ 
15. கொல்லைக்கு பெருநாங்கெல்லை- 
16. யும்‌ ஆற்றுக்கு வடக்கு மணற்கொ- 
17. 


118 


28. பேருஹள்ளி கல்வெட்ரு 


செ. கோவிந்தராஜ்‌, கிருஷ்ணாகிரி 


ல்லைக்கு கிழக்கு கானோடைக்கு மேற்‌- 


ஆவணம்‌ 24, 2013 


18. 
19: 
20. 
21. 

22. 
23. 
24. 
25. 
26. 
27. 


கு தோட்ட நிலம்‌ உவர்க்கு தெற்கும்‌ 

மேட்டுக்‌ குண்டிலும்‌ கலசக்‌ குண்டிலு | 

மரத்தசலி குண்டிலும்‌ ஈரங்கொல்லை குண்‌- 

டிலும்‌ ஆக இ நன்செய்‌ புன்செய்நிலமும்‌ இன்று 
நாலிலே சக்கரவர்த்தி இராமநா[த] தேவர்‌ வாளுக்‌ 

கும்‌ தோளுக்கும்‌ நன்றாக தன்மதானம்‌ பண்ணி குடுத்‌- 
தோம்‌ கோவிந்தப்‌ பெருமாளுக்கு கண்டச்செட்டி 
யெல்லைக்கல்‌. . . நட்டு . . . கில்‌ கெங்‌- 


கை கரையில்‌ குறார்‌ பசு கொன்ற பாவங்‌ கொண்ட 


வனாகக்‌ கடவான்‌. 


ஆவணம்‌ 24, 2013 





119 


29: 1 


120 


ற... மணப்பாறைய்‌ பகுதியில்‌ சில புதிய 
கல்வெட்டுகள்‌ 
வீ. பரந்தாமன்‌, புத்தாநத்தம்‌ 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, மணப்பாறை வட்டம்‌, கருமலைக்‌ 
கிராமத்தைச்‌ சேர்ந்த ஸ்ரீஹரிகிரி வரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
கருடாழ்வார்‌ சன்னதியின்‌ வாயிற்படியில்‌ உள்ள கல்வெட்டு 
பொ.ஆ 12ஆம்‌ நூற்றாண்டு 
துண்டுக்‌ கல்வெட்டு 

ஸ்வஸ்தி ஸ்ரீ ... 

நாரண ... 

நாயணாந ... 

நாட்டுத்தி . . . 


ன தம்மம்‌ . . . 


மேற்படி கோயிலின்‌ பலிபீடத்தில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 
யொ. 13ஆம்‌ நூற்றாண்டு 
இலங்கேச்சிரதேவன்‌ துவராபதி வேளான்‌ பெயர்கள்‌ உள்ளன 
ஸ்வஸ்திஸ்ரீ தாடவ . . . 
இலங்கேச்சிர தவன்‌] . . . 


னான துவார (பதி வேளான்‌]. . . 


மேற்படி பெருமாள்‌ சன்னதி மகாமண்டப முப்பட்டைக்குமுதம்‌ 
பொ.ஆ 12ஆம்‌ நூற்றாண்டு 
துண்டுக்‌ கல்வெட்டு துவராபதி வேளான்‌ பெயர்‌ உள்ளது 


க்கம்‌ ஆக்சி தேவ பட்டனுக்கு துவராபதி வேளாந்‌ மாற நாய ... 


(பஞ்சமியும்‌ வியாழக்கிழமையும்‌ பெற்ற ஆனி மூல நாள்‌ திங்கள்‌ கிழமை 


ஆவணம்‌ 24, 2013 


3.  [பே]ரெரியில்‌ ஊர்‌ கணக்கன்‌ மரக்கால்‌ நாக்கல நெல்லு உதக பூர்வமாக 


குவ... 

29:4 

இடம்‌ : பளுவஞ்சி பெருமாள்‌ சன்னதியின்‌ மேற்குப்புறம்‌ உடைந்த 
குமுதப்படை 

காலம்‌ : பொ.ஆ. 12ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : துண்டுக்‌ கல்வெட்டு குடி காடு, கண்காணி செய்‌ ஆகியவை கூறப்‌ 
பட்டுள்ளன 
1. ன பலமுங்‌ கொண்டரு- 
டயாதிலங்கை 0... 


க்‌ கண்காணி செய்வ . . . 


துக்கு நீர்‌ வருகிற ஆற்றுக்கு . . . 


2 

3 

4. து எங்களுர்‌ குடி காட்டில்‌ . . . 
5 

6. போந்த செவ்வைக்கு தெற்‌ . . . 


29:5 

இடம்‌ : திருச்சி மாவட்டம்‌, மணப்பாறை வட்டம்‌, பழையபாளையம்‌ 
செவல்பட்டி சிவன்‌ கோயிலின்‌ கருவறையின்‌ மேற்குப்புறச்‌ 
சுவரில்‌ வடபுறம்‌ 

காலம்‌ : பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : கோயிலுக்கு இறையிலி நிலம்‌ கொடுத்தமை 

ஸ்ரீ மருங்கூர்‌ நாட்டு மருங்கூரான 

செயங்கொண்ட சோழபுறத்து உடையார்‌ திருவகத்தீ- 
சுரமுடைய நாயனாருக்கு இத்தேவகனங்குடு- 

த்த நிலங்‌ காற்‌[ட்படி வயலில்‌ இறையிலியா- 

க வேளார்கள்‌ குடுத்த நிலம்‌ 

[ஒ]ருமா ஊர்‌ மன்னுக்குறிச்சியில்‌ 

பெரிய உடையான்‌ இறையிலியாக 

ஏ[ரி] வயலில்‌ குடுத்த நிலம்‌ அரை செய்‌ [நிலதோம்‌ நெடிர்‌] இது 
மாகேஷ்வர ரக்ஷை 


உஐ வ தர உ பது 


ஆவணம்‌ 24, 2013 121 


இடம்‌ : மேற்படி, சிவன்‌ கோயிலின்‌ கருவறையின்‌ தென்புறச்‌ சுவர்‌ 
காலம்‌ : பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : வென்‌ கோயிலுக்கு பொற்கோயில்‌ நம்பி முதலியோர்‌ கொடுத்த 
நிலக்‌ கொடை பற்றியது 
1. பொற்கோயில்‌ நம்பி தங்‌ குடி 
2. க்காட்டில்‌ குடுத்த நிலம்‌ காணி 
3. மா நின்க நாடாழ்வான்‌ குடுத்ததில்‌ 
4. [இங்கான்‌] வடசேரி உடையார்‌ குடி கா- 
5. ட்டில்‌ குடுத்த நிலம்‌ அரைக்க[ாணி] மு- 
6. ந்திரிகை மருங்கூர்‌ நாட்டுக்கோன்‌ குடுத்‌- 
7. த நிலங்காணி பிச்சந்‌ உடையான்‌ ஊர்‌ 
8. மன்னுக்குறிச்சி வயலில்‌ குடுத்த நிலம்‌ 
9. ... மருங்கூர்‌ வயலில்‌ தண்டே 
10. ஸ்வர விலைகொண்ட கோயில்‌ [சி கொ] - 
11. காணி அரைக்காணி [ஸாங்கிழவின்‌] தே- 
12. வன்‌ குடுத்த நிலம்‌ அரைக்காணி காணி 
13. உடையான்‌ முந்நாள்‌ குடுத்த நிலம்‌ அரைக்காணி ஆக 
14. அகத்தி தேவன்‌ குடுத்த நிலம்‌ இறை 
15. யிலி கொடுத்தேன்‌ அழகப்‌ பெருமாள்‌ துவாரபதி வேளான்‌ மருங்கூர[நே]ந்‌ 
16. மாகேஷ்வர ரக்ஷை 


122 த 
ஆவணம்‌ 24, 20138 


50. கொங்குப்‌ பகுதியில்‌ சில கல்வெட்டுகள்‌ 


து. சுந்தரம்‌, கோவை 


30:1 

இடம்‌ : திருப்பூர்‌ மாவட்டம்‌, உடுமலைப்பேட்டை வட்டம்‌, உடுமலை 
அருகில்‌ கல்லாபுரம்‌ ஊரில்‌ வீதியில்‌ உள்ள தூண்‌. 

காலம்‌ : கொங்குச்‌ சோழன்‌ வீரராசேந்திரன்‌, யா. 11, பொ.ஆ. 1218. 


செய்தி : உடுமலை அருகில்‌ உள்ள கடற்றூரைச்‌ சேர்ந்த தேவரடியார்‌ 
களில்‌ சொக்கன்‌ வேம்பி என்பவள்‌ இத்தாணைக்‌ கொடையாக 
அளித்ததைக்‌ கூறுகிறது. கல்வெட்டில்‌ இடம்பெறும்‌ சொக்கன்‌ 
வேம்பி கடத்தூர்‌ மருதீசர்‌ கோயிலைச்‌ சேர்ந்தவள்‌. கடத்தூர்‌ 
மருதீசர்‌ கோயிலில்‌ உள்மண்டபத்தூண்‌ கல்வெட்டு அக்‌ 
கோயிலுக்கு இவள்‌ தூணும்‌ ல்‌ கொடை 
அளித்ததைக்‌ கூறுகிறது. 
தூணின்‌ ஒரு சதுரம்‌ 
1. ஸ்வஸ்திஸ்ரீ வீரரா 
2. ற்கு யாண்டு 
3. நூர்‌ இருக்குந்‌ 
4. ரில்‌ சொக்கந்‌ 
5. ட தூண்‌ 
தூணின்‌ அடுத்த சதுரம்‌ 


சேந்திரதேவ 
11 வது கடற்‌ 





தேவரடியா 
வேம்பி இட்‌ 


இடம்‌ : மேற்படி மாவட்டம்‌, (2 
வட்டம்‌, உடுமலை அம்‌ 
ராவதி அணைக்கருகில்‌ 
உள்ள ஆற்றங்கரையில்‌ 
சிதைந்து கிடக்கும்‌ மண்‌ 





டபத்‌ தூண்‌. 


ஆவணம்‌ 24, 2013 123 


காலம்‌ : 


செய்தி : 


மயூ. ர. po NT 


ம்‌ 
ட 


124 


பொ. 13ஆம்‌ நூற்றாண்டு 
அமராவதி ஆற்றங்கரையில்‌ படித்துறை மண்டபத்தின்‌ சிதைந்த 
தூண்களுக்கடையில்‌ ஒரு தூணின்‌ சதுரப்‌ பகுதியில்‌ 
இக்கல்வெட்டு கிடைக்கப்‌ பெற்றது கிழானடிகள்‌ பிள்ளைகளில்‌ 
பொன்னன்‌ துறையன்‌ என்பவன்‌ தூண்‌ ஒன்றினைக்‌ 
கொடையாக அளித்ததைக்‌ கூறுகிறது 

ஸ்வஸ்திஸ்ரீ கிழா- 

நடிகள்‌ பிள்ளை- 

களில்‌ பொநன்‌ 

துறையந்‌ இ 

ட்ட தூண்‌ 


கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌, கோயம்புத்தூர்‌ வட்டம்‌, 
வெள்ளலூர்‌ சிவன்‌ கோயில்‌ சுவர்‌ 

சாலிவாகன சகாப்தம்‌ 1843, கலியுக ஆண்டு 5022, ஆனி-28; 
பொ.ஆ 11-7-1921 

கோவைக்கருகில்‌ உள்ள வெள்ளலூர்‌ மஜார்‌ இடையபாளையம்‌ 
ஊரைச்‌ சேர்ந்த குமரக்கோனான்‌ என்பவரது மனைவி 
மருதக்காள்‌ என்பவள்‌ இச்சிவன்‌ கோவிலில்‌, காசி விசுவநாதர்‌, 
விசாலாட்சி அம்மன்‌ கடவுளரை எழுந்தருளிவித்து, நாயன்மார்‌ 
அறுபத்து மூவர்களுடன்‌ மண்டபம்‌ எழுப்பி ரூபாய்‌ 
இரண்டாயிரத்து ஐந்நூறு பெறுமானமுன்ள நிலம்‌ 
கொடையாகக்‌ கொடுத்தமை 


சிவமயம்‌ 

சாலியவாகன சகாப்தம்‌- 1843-கலியு 
காதி 5022-துன்மதி வருஷம்‌ ஆனி மீ 
28 தேதி சோமவாரம்‌ சிம்மலக்‌- 
கினம்‌ வெள்ளலூர்மஜார்‌ இடைய 
பாளையம்‌ குமரக்கோனான்‌ 
பெண்ஜாதி மருதக்காள்‌ வி - 
ஸ்வநாத விசாலாக்ஷி அம்மன்‌ 
அறுபத்திமூவர்‌ நாயன்மார்க- 


ளுடன்‌ மண்டபமும்‌ நூதன 


ஆவணம்‌ 24, 2013 


11. பிரதிஷ்டை உபயம்‌ 

12. வெள்ளலூர்‌ சிங்கனூர்‌ 

13. செட்டிபாளையம்‌ இந்த 

14. மூன்று ஊரில்‌ மருதக்கா 

15. ளுக்கு பாகம்‌ வந்த பூமி 

16. 2550 ரூ பொரும்‌ பூமி உபயம்‌ 


30:4 

இடம்‌ : கோவை இடிகரை வில்லீசுவரர்‌ கோயில்‌ தீபத்தூண்‌ 
மண்டபத்தின்‌ கூரைப்‌ பகுதி 

காலம்‌ : கலியுகம்‌ 4992. விக்ருதி ஆண்டு, தை மாதம்‌ 21ஆம்‌ தேதி 


சோமவாரம்‌ = 2.21891. 


செய்தி : இடிகரை வில்லீசுவரர்‌ கோவில்‌ தீபத்தூண்‌ மண்டபத்தை 
இடிகரையைச்‌ சேர்ந்த அழகிரி நாயுடுவின்‌ குமாரர்‌ இரங்கப்ப 
நாயுடு செய்தமை. 











கலியுகாதி 4992ன்‌ மேல்‌ செல்லாநின்ற விகுர்தி ணா 
தை மீ 21 தேதி சோமவாரம்‌ இந்த தீபஸ்தம்பத்தை இடிகரை 
அழகிறி நாயுடு குமாரர்‌ இரங்கப்ப நாயுடு செய்து 


வைத்தார்‌ வில்லீ ஸ்பரஸ்வாமிக்குபயம்‌ 


pw N= 


ஆவணம்‌ 24, 2013 125 


31. வண்ணாரிருப்பு கோயில்‌ கல்வெட்ருகள்‌ 


வடு இடன்‌! ம. 9. 19). 23 


கத்‌ க்ஷ 
ரு ஓ 


12. 


126 


வீ. முத்துக்குமார்‌, பாண்டிச்சேரி 


சிவகங்கை மாவட்டம்‌, திருப்புத்தூர்‌ வட்டம்‌ பிரான்மலைக்கு 
வடபுறமாக உள்ள வண்ணாரிருப்பு ஊரின்‌ வடபுறம்‌ 
சாலையோரமாக உள்ள இடிந்தசிவன்‌ கோயில்‌ 
சுந்தரபாண்டியன்‌, யா 13, பொ.ஆ 1229 

மணலூர்‌ நாட்டிலுள்ள பூண்டியான ஸ்ரீபுண்டரிகநல்லூரி 
லுள்ள மறமாணிக்க ஈஸ்வரமுடைய நாயனார்‌ கோயிலுக்குப்‌ 
பூண்டி, முசுக்குன்றத்தூர்‌, திருவாண்டவூர்‌ மற்றும்‌ 
பாலைக்குறிச்சி ஆகிய நான்கு ஊரார்களும்‌ சேர்ந்து 
திருப்படி. மாற்று போன்ற வழிபாட்டுச்‌ செலவிற்காக நிவந்தம்‌ 


அளித்தமை 
ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திக- 
ள்‌ [சிரி] சோணாடு வழங்கி அருளிய 
சுந்தர பாண்டிய தேவற்கு ய்யா- 
ண்டு 13[ஆ]வது மணலூர்‌ நாட்‌- 
டு பூண்டியான சிபுண்டரிகநல்‌- 
லூர்‌ மறமாணிக்க ஈச்சுரமுடைய 
நாயனாரர்‌[க்கு பூண்டி ஊரோமும்‌ 
முசுக்கு[ன்‌றத்தூரோமும்‌ திருவா- 
ண்ட ஊரோமும்‌ பாலைக்குறிச்சி ஊ- 
ரோமும்‌ இன்‌ நால்லூரோமும்‌ எங்க 
நாயனார்‌ மறமாணிக்க ஈஸ்வரமுடை 
டயாற்கு காரணவர்‌ தூணிப்ப- 
தக்கும்‌ ஆள்‌ தூணிய்யும்‌ ஆட்டை- 
வட்டம்‌ திருப்பாா]டிமாற்று 
. ன திராச்சிய பகல்‌ 
 . க கல்வெட்டி நெ 
. கர்‌ ரச்செ 


ஆவணம்‌ 24, 2013 


31: 2 
இடம்‌ : 
காலம்‌ : 


செய்தி : 


ப ட வ அ அ அ 


க்‌ எஸ்‌ எஸ்‌ 
= 


ஆவணம்‌ 24, 2013 


மேற்படிக்‌ கோயில்‌ திருவாசல்‌ தூண்‌ 
பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 
திருவாசலை வலைவாணர்‌ என்பவர்‌ செய்தமை 
இத்திரு 
வாசல்‌ 
வலை- 
வாண- 


ர்‌ தந்ம[ம்‌] 


மேற்படிக்‌ கோயில்‌ 
சுந்தரபாண்டியன்‌, யா 1, பொ.ஆ.14ஆம்‌ நூற்றாண்டு 
சுந்தரபாண்டியனின்‌ முதலாவது ஆட்சியாண்டில்‌ கல்வாயில்‌ 
நாட்டுக்‌ குலசேகரபுரத்தைச்‌ சேர்ந்த திருவேட்பூரூடையான்‌ 
சேரமான்‌ அய்யர்க்குநல்லார்‌ என்பவர்‌ மறமாணிக்க 
ஈஸ்வரமுடைய நாயநார்‌ கோயிலின்‌ திருக்குளத்தைச்‌ செய்தமை 

ஸ்ரீ சுந்தர பா[ண்டிய]- 

ய தேவற்கு 1 வ- 

து கல்வாயி ந- 

ஈட்டு குலசேக- 

ரபுரத்து திருடே 

வட்பூருடைய- 

ஈன்‌ சேரமான்‌ 

அய்யர்க்கு ந- 

ல்லார்‌ மறமா- 

ணிக்கசுரமுடை- 

ய நாயநரார்‌ திரு 

க்குளம்‌. 


127 


32. விசையன்குழ கல்வெட்டுகள்‌ 


பா. பாலமுருகன்‌, பாண்டிச்சேரி 


32:1 

இடம்‌ : சிவகங்கை மாவட்டம்‌, இளையான்குடி வட்டம்‌, விசையன்குடி 
சிவன்‌ கோயில்‌ தெற்கு, மேற்கு, வடக்கு அதிட்டானத்தில்‌ உள்ள 
கல்வெட்டுகள்‌ 

காலம்‌ : பொ. 13ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : விசையன்குடி சிவன்‌ கோயிலுக்கு அன்றாட பூசை செலவினங்‌ 
களுக்கு நிலக்கொடை அளிக்கப்பட்டு அந்நிலத்தின்‌ எல்லைகள்‌ 
கூறப்பட்டுள்ளன வரகு, தினை, எள்‌ போன்றவை விளையும்‌ 
நிலங்கள்‌ பல நீர்ப்பாசன மடை களால்‌ நீர்பாயும்‌ வயல்கள்‌ பற்றி 
இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது கோயில்‌ திருப்பணியின்போது 
கல்வெட்டு பொறித்த கற்கள்‌ முறை மாறி வைத்துக்‌ கட்டப்‌ 
பட்டுள்ளதால்‌ கல்வெட்டு தொடர்ச்சியாக இல்லை (தெற்கு 1-5, 
மேற்கு 6-7, வடக்கு 8-13) 

I 


ஸவஸ்தி ஸ்ரீ திரிபுவனச. . . ரின்மை கொண்டான்‌. . . 
வன்‌ ஆயூர்க்குளத்‌. . .ப்போக்கு வெள்ளிம. . . 

நிலங்‌. . .வான்பக்கல்வி. . . 

- - ஆகசுந்தரபாண்டிய. . . 

உட்படப்‌ பதின்‌ கலமும்‌. . . துலாவிறைத்து விளைந்து- 
க்குநம்பேர்‌ வோலையும்‌. . . சந்திராதித்தவர்‌ செல்வதாக 


உரு ஐ ஐ. ௩ 


11 
சையன்குடி திருக்கானப்பேருடையா. . . 
யன்பக்கல்‌ விலைகொண்ட சட ரதன 
பக்கல்‌ நிலம்‌ அரைக்காணி முந்திரிகை. . . 
வரையன்‌ கீழரைக்கு கடமையும்‌ நக. . . 


சயல்‌ ஒன்றுகாலும்‌ எள்‌ வரகு தினை. . . 


உ உ ஐஐ 


கொள்க. . . செவ்விருக்கைநாட்டுச்‌ சக்க. . , 


128 ச 
ஆவணம்‌ 24, 2015 


111 
நிவந்தங்களுக்கும்‌ மாஹேசுவரகண்‌. . . 
அரைக்காணி முந்திரிகை. . . 
. . அவயன்பக்கல்‌ வ. . . 
கமும்‌ தருவதான அச்சும்காரியவாராட்சி. . . 
[வரகு விளைந்த நிலத்துக்கு இவ்வூர்‌. . . 
ஆண்டாள்‌ பட்டாலக[ன்‌ன வத்தவராயனே. . . 


ஐ த ஐ. ௩ 


IV 
களுக்கும்‌ இந்நாயனாற்கு திருப்படிமாற்றுள்ளிட்டு வேண்‌. . . 
.  ஏயன்பக்கல்‌ விலைகொண்ட சங்கன்‌ பக்கல்‌ நில. . . 
க்கிசெய்நில. . . 
பாட்டமும்‌ பஞ்சுபீலி சந்திவிக்கிரகப்‌ பேறும்‌. . . 
பாதியும்‌ இன்நாயனார்‌ கோயிலிலும்‌ ஐய்‌. . . 


உர ஓ 


கோலா. . . 
V 
ய... யன்பக்க. . . 
லைகொண்ட தடி இரண்டு. . . 
பயிர்பாத்து விளைந்த நிலத்துக்கு மாத்தா. . . 
எண்‌. . .ம்‌ பொன்வரி அச்சும்‌ நாலாவது. . . 
ல்லூரையந்‌ விரதமுடித்த பெருமாள்‌. . .முதல்‌. . . 
VI 


உ ஐடி வ 


ம்ம்டையால்‌ நீர்பாய்ந்து. . . 
தடி மூன்றுக்கும்‌ எல்லை. . . 
நீர்பாயும்‌ பொதியறை வய... . 
த்துங்க வயக்கல்‌ தடிபல. . . 


க்கல்‌ வடகீழ்‌ மூலைத்தடிக்கு எல்‌. . . 


உளு ஐ ஐ 5 


கும்‌ கல்லுக்கும்‌ கிழக்கும்‌ வாய்க்க. . . 


Vil 


2. ...நிலத்து... 
ஆவணம்‌ 24, 2013 129 


லை. . . 
லை தேவேந்தராயன்‌ சிவித. . . 
க்காலுக்கும்‌ மேற்கும்‌ இச்செ. . . 


உள உல 


தெற்கும்‌ ஆக இநான்கெல்லைக்கும்‌. . . 
VIII 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கங்கை நாராயண சக்கரவர்த்தி ஒலைக்‌. . . 
2. ரையன்‌ உள்ளிட்டார்‌ சீவிதத்துக்கு. . . 
3. சிவலவன்‌ அழகன்‌ சிவிதத்து. . . 
IX 


1.  சையன்குடியில்‌. . . திருக்கானப்பேரு. . . 


செய்க்கு வயக்கும்‌ . . ப... . குமல. . . 


ண்டியன்‌. . . 


உ. ஓ 


வாய்க்காலுக்கு வடக்கு. . . 


xX 
மஹேஸ்வர கண்காணி செய்வா 
குத்தெற்கும்‌ இந்நான்‌் கெல்லை 
.  ருந்தா[ல்‌] அளக்கும்‌ 
க்காலுக்குத்தெற்கும்‌ ஆக இந்நான்‌ கெ 
[கெறம்‌]ஆக இநான்கெல்லைக்குப்‌ 


on bw 


. வாய்கால்‌. . .கிழக்கு 


XI 


- ட்டமை ஒருமா. . . 


(த்‌ ர ல 


130 . 
ஆவணம்‌ 24, 2013 


உள உம 


உர தமந 


Noms Ne 


ம்‌ இரண்டுமா மு... 
முத்த. . .கும்‌ முருக. . . 
XII 


ன. . . உள்ளிட்டு வேண்டு. . . 


ந்திரிகையும்‌ அஞ்சாதான்‌ பக்கல்‌ 
. . க்கு மேற்கும்‌ வாய்காலுக்கு வட 

XII 
[ந்தமைக்கு] இவ்வூர்‌ வயலில்‌ புற்றன்‌. . , 
பாயும்‌ [வண்ணா செய்க்கும்‌ இதன்கிழக்கு. . . 
. . பக்கல்மடைய. . . 
த்தங்கலக்கமடையால்‌ நீர்பாயும்‌. . . 
டையால்‌ நீர்பாயும்‌ மனமேதுணை வய. . . 


யும்‌ தேவிவயக்கலுக்கும்‌ பாலைசெய்‌. . . 


சிவன்‌ கோயிலுக்குப்‌ பின்புறம்‌ உள்ள தனிக்‌ கல்‌ 
சகம்‌ -1432 பொ.ஆ. 1510 
சுந்தரதோளுூடையார்‌ ஆன இறந்த காலம்‌ எடுத்த மாவலி 
வாணாதிராயர்‌ காலத்தில்‌ மண்‌ காத்த பெருமாள்‌ என்ற திருமால்‌ 
கோயிலுக்கு நிலம்‌ அளித்ததைத்‌ தெரிவிக்கிறது இதில்‌ 
அழகியநம்பி காலிங்கராயர்‌ என்ற அதிகாரி குறிப்பிட ப்படுகிறார்‌ 

[சுபமஸ்து] சகாப்த்தம்‌ 

1432 இதன்‌ மே- 

ல்‌ செல்லா நின்ற- 

து [வருசம்‌] சித்திரை- 

. அருங்குடிநாட்டு 
. . விசையன்குடி 
அழகியநம்பி 


ஆவணம்‌ 24, 2013 131 


132 


காலிங்கராயர்‌ வெ- 
ள்ள ஈகுவ. . .இரா 
யசெவியார்‌ கல்வெட்‌- 
டி குடுத்தபடி சுந்தர- 
த்தோளுடையார்‌ 
ஆன இறந்தகால 
மெடுத்த மாவலி 
வாணாதராயர்‌ கா 
ணியாட்டம்‌ மாய்‌ 
எனக்கு விசைய 
ன்குடியில்‌ சந்தா 
லத்தில்‌ இவ்வூர்‌ நாய 
னார்‌ மண்கா[த்]த பெரு 
மாள்‌. . .தி 

ருவிடை ஆட்டம்‌ 
ஆகவிட்ட- 

நயினார்‌ திரு- 


ஆவணம்‌ 24, 2013 


33... கருப்புக்கால்‌ கல்வெட்டுகள்‌ 
பா. பாலமுருகன்‌, பாண்டிச்சேரி 


இடம்‌ : மதுரை மாவட்டம்‌, மதுரை வடக்கு வட்டம்‌, மதுரையிலிருந்து 
சிவகங்கை செல்லும்‌ சாலையில்‌ சுமார்‌ 32 கிமீ தொலைவு 
கருப்புக்கால்‌ இரண்டு இடங்களில்‌ தனிக்கற்களில்‌ வணிகப்‌ 
பகுதியைக்‌ குறிக்கும்‌ எல்லைக்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன 

காலம்‌ : பொ.ஆ 13-14ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி : இக்கல்வெட்டு கருப்புக்‌ காலன்‌ அன அழியாவிரதங்‌ கொண்ட 
நல்லூர்‌ என்ற ஊரில்‌ இருந்த இரங்கல்மீட்டான்‌ பெருந்தெரு 
என்ற வணிகப்‌ பகுதி பற்றி குறிப்பிடுகிறது மேற்குறித்த செய்தியே 
வது கல்வெட்டிலும்‌ உள்ளது. 


I 


ஸ்வஸ்திஸ்ரீ நாயனார்‌ அழகி 
ய சொக்கநார்‌ தேவதா 

னம்‌ கருப்புக்காலன்‌ 

அழியா விரதங்‌ 

கொண்ட நல்லூர்‌ 

இரங்கல்‌ மீட்டான்‌ 


பெருந்தெரு 


வதர ஐ 4 


Il 


ஸ்வஸ்திஸ்ரீ நாயனார்‌ 
அழகிய சொக்கநார்‌ 
தேவ 

கருப்புக்‌ 

காலன்‌ 

அழியா விரதங்‌ 
கொண்ட நல்லூர்‌ 
இரங்கல்‌ மீட்டான்‌ 


பெருந்‌ தெரு 


oN 


ஆவணம்‌ 24, 2013 ப 


காலம்‌ : 


செய்தி : 


134 


54. ஊட்டத்தூர்‌ கல்வெட்டுகள்‌ - 11 
இல. தியாகராஜன்‌, கு. கண்ணகி, 
இரா. அகிலா, அரியலூர்‌ 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, இலால்குடி வட்டம்‌, ஊட்டத்தூர்‌ 
சுத்தரத்தினேஸ்வரர்‌ கோயில்‌ இராஜகோபுர வாயில்‌ உட்புற 
வலப்பக்கச்‌ சுவர்‌ (இ ௧ ஆ 1912 எண்‌ 525) 


இரண்டாம்‌ மாறவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌ (1268-1318) யா 33, 
(பொ.ஆ 1301) 


இக்கல்வெட்டில்‌ மன்னரின்‌ அதிகாரியாகக்‌ குறிப்பிடப்படும்‌ 
வாணாதராயன்‌ என்பவர்‌ திருப்பைஞ்ஞிவியிலுள்ள 
இரண்டாம்‌ மாறவர்மன்‌ குலசேகரன்‌ கல்வெட்டில்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறார்‌ 


இது மன்னரின்‌ ஆணையாக ஊற்றத்தூர்‌ நாட்டு நாட்டார்‌ 
களுக்கு அனுப்பப்பட்ட ஓலையாகும்‌ மன்னர்‌ இப்பகுதியில்‌ 
வாரம்‌, வரிசை என்ற வரிகளைக்‌ கடந்த ஆண்டுகளில்‌ 
வகுூலித்தபடியே இப்போதும்‌ வசூலித்துக்‌ கொள்ள 
ஒப்புக்கொண்டு ஆணை அனுப்பியுள்ளார்‌ வரி வசூல்‌ 
செய்யப்படும்‌ நிலங்களில்‌ கடந்த ஆண்டுகளில்‌ வரி விலக்கு 
அளிக்கப்பட்ட ஊர்மைஇறையிலி, பற்றுப்பேறு, தேவதானம்‌, 
திருவிடையாட்டம்‌, பள்ளிச்சந்தம்‌ , ஐய்யன்பாத்தி (ஐய்யனார்‌ 
கோயில்‌ நிலம்‌), மடப்புறம்‌ , அகரப்பற்று, பட்ட விருத்தி ஆகிய 
நிலங்களுக்கு முன்பு போலவே வரி விலக்கு அளிக்கவும்‌ ஒப்புக்‌ 
கொண்டார்‌ இந்த ஆணையை ஒரூருடையான்‌ , வாணதாராயன்‌ 
ஆகியோர்‌ எழுதியுள்ளனர்‌ 
ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்சக்ரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ 
ஊற்றத்தூர்‌ நாட்டு நாட்டாற்க்கு தங்கள்‌ நாடு முப்பத்து மூன்றாவது 
எதிராமண்டு முதல்‌ வாரமும்‌ வரிசையுங்‌ கொள்வதாகச்‌ சொன்னோம்‌ 
இப்படி செய்யுமிடத்து கதிர்ப்பயிர்‌ வாரப்பற்று வார 
ங்‌ கொள்ளவுங்‌ கடமைப்‌ பற்று முன்பிலாண்டு கொள்ளும்படி 
கொள்ளவும்‌ இப்படி செய்யுமிடத்து முன்பிலாண்டு ஊர்‌ 
மையிறையிலிப்‌ பற்றுப்‌ பேறு முன்பிலாண்டு விடும்படி விடவும்‌ 
தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ பள்ளிச்‌ சந்தம்‌ ஐய்யன்‌ பாத்தி 
மடப்புறம்‌ அகரப்‌ பற்று பட்டவிருத்தி உள்ளிட்ட இறையிலிகள்‌ 
முன்பிலாண்டு விடும்படி விடவும்‌ இப்படிக்கு இவ்வோலைப்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


6. 


7. 


ரர. 


12. 


ஆவணம்‌ 24, 2013 


படியே பிடிபாடாகக்‌ கொண்டு பயிற்ச்‌ செய்க இவை இரூருடையான்‌ 
எழுத்து யாண்டு முப்பத்து மூன்றாவது நாள்‌ 315 - இவை வா 
ணாதராயன்‌ எழுத்து உ 


மேற்படி கோயில்‌ இரண்டாம்‌ கோபுர வாயில்‌ வலப்புறச்‌ சுவர்‌ 
(இக. 1912 எண்‌ 579) 


போசள வீரசோமீசுவரன்‌ (1233-1262), யா 27, பொ.ஆ 1260 


போசளமன்னர்‌ வீரசோமேஸ்வரனின்‌ ஆணையாக எழுதப்‌ 
பட்டுள்ளது இவர்‌ தன்‌ மகன்‌ விஸ்வநாததேவனுக்கு நன்றாக 
வேண்டுமென்று இக்கோயிலில்‌ சிறுகாலைச்‌ சந்தி பூஜைக்குப்‌ 
பிறகு நடத்தும்‌ பூஜையைத்‌ தன்‌ மகன்‌ பெயரில்‌ வழிபாடு நடத்த 
சிற்றளகைக்குடி , அரிந்தமநல்லூர்‌ ஆகிய 2 ஊர்களிலிருந்‌ து 
வரியாக கிடைக்கும்‌ நெல்லை வழங்கியுள்ளார்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸமஸ்த புவநாஸ்ரய ஸ்ரீப்ருதிவி வல்லப மஹாராஜ 
ராஜபரமேஸ்வர துவாரபதி புரவராதீஸ்வர யாதவ 

குலாம்பரத்யமணி ஸர்வஜ்ஞசூடாமணி மலராஜராஜ மலபருதுகண்ட 
கத்ந ப்ரஸண்ட கண்டபேருண்ட நேகாங்க 

வீரந்‌ ஸகாய ஸூர ஸநிவார ஸித்தி கிரிதுர்க்க மல்ல ஸலகந்தராம 
வைரிபகண்டீரவ மகத ராஜ்ய நிர்மூலந்‌ பா- 

ண்டிய திஸாபத்த ஸோளராஜ்யப்‌ பிரிதிஷ்டாசாரிய நிச்சங்க ப்ரதாப 
ஸக்ரவத்தி போசள ஸ்ரீவீரசோமேஸ்வர தேவரசர்‌ 

ராஜராஜ வளநாட்டு ஊற்றத்தூர்‌ நாட்டு ஊற்றத்தூர்‌ உடையார்‌ 
தொகுமாமணி நாயநார்‌ கோயில்‌ ஆதிஸ- 

ண்டேஸ்வர தேவர்கந்மிகளுக்கும்‌ கோயில்‌ கணக்கரும்‌ குமாரர்‌ நம்‌ 
விஸ்வநாத தேவனுக்கு நன்றாக இந்நாயநா 

ற்கு சிறுகாலைச்‌ சந்திக்குப்‌ பிந்பாக நாம்‌ கண்ட ஸந்திக்கு 
வேண்டும்‌ நிமந்தங்களுக்கு இறுப்பதாக 

ராஜராஜ வளநாட்டு இந்நாயநார்‌ தேவதாநம்‌ ஆன ஊர்கள்‌ 
மாக்கலத்துக்குத்‌ திறப்பிலே இறுத்து வரும்‌ 

சிற்றளகைக்குடி மாக்கல மாத்தால்‌ நெல்லு அறுநூற்று நாற்கலமும்‌ 
அரிந்தமநல்லரர்‌ மாக்கலத்தால்‌ நெ- 

ல்லு முன்னூற்று ஒருபத்தெழுகலநே குறுணியும்‌ இருபத்தேழாவது 
கார்‌ முதல்‌ இட்டோம்‌ இவ்வாண்டுக்‌ 

கார்‌ முதல்‌ கைக்கொண்டு இந்தச்‌ சந்தி மாக்கலத்தால்‌ வந்த 
உடல்கொண்டு முறைக்குத்‌ தாழ்வுபடாம- 

ல்‌ செலுத்தவும்‌ இப்படி சந்திராதித்தவற்‌ செல்வதாக கல்வெட்டிக்‌ 
கொள்ளப்‌ பண்ணுக இது துல்யம்‌ . 


135 


35... திருவரங்கம்‌ ஆயிரங்கால்‌ மண்டபக்‌ 


கல்வெட்று 
கி. ஸ்ரீதரன்‌, சென்னை 
இடம்‌ : திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, திருவரங்கம்‌ அரங்கநாதப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ -1000 கால்‌ மண்டபத்‌ தூண்‌ 
காலம்‌ : 14-15அம்‌ நூற்றாண்டு 
செய்தி : விஜய நகர மன்னர்கள்‌ காலத்தில்‌ தண்ட நாயக்கனாக இருந்த 


ராஜன்‌ கருமாணிக்கன்‌ என்பவர்‌ திருவரங்கம்‌ கோயிலில்‌ 

ஆயிரங்கால்‌ மண்டபத்தை அமைத்தமை. 
ஸ்வஸ்தி 
ஸ்ரீ ம- 
ண்டலி- 
க யித 
ராஜந்‌- 
கருமா 
ணிக்க- 


தண்ட 





மய ௮2௨ உ ஓ. :* 


நாய 


_ 
= 


க்கன்‌ 





136 


ஆவணம்‌ 24, 2013 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


உல ஐ ஓர 


க்‌ வம்‌ 
ஈத 


86. நவநாரிக்‌ கல்வெட்ரு 


ச. இரவி, கோவை 


திருப்பூர்‌ மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டத்தில்‌ உள்ள “நவநாரி” நால்‌ 
ரோட்டின்‌ கோயிலின்‌ நுழைவு வாயிலின்‌ வலதுபுறம்‌ உள்ள 
நடுகல்லில்‌ முன்பக்கம்‌ எழுத்துப்‌ பொறிப்பும்‌ மேல்புறம்‌ பிறை 
நிலவும்‌ அடிப்பகுதியின்‌ இருபக்கமும்‌ குத்து விளக்குகளும்‌ 


காணப்படுகின்றன 


பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 


திருக்கடைக்குறிச்சியில்‌ இருந்த சிவன்‌ கோயிலுக்குப்‌ “பெரிய 
நறுவ நாலியான”, “வீரபாண்டிய நல்லூரைத்‌” தேவதானமாகக்‌ 


கொடுத்த செய்தி 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 
உடையா- 

ர்‌ திருக்க- 
டைக்‌ குறிச்சி 
நாயனார்‌ 
தேவதான 

ம்‌ பெரிய ந 
றுவ நாலி 
யாந வீர 
பாண்டிய 


நல்ஊர்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


137 


57. நெருமரம்‌ சிவன்‌ கோயில்‌ கல்வெட்ருகள்‌ 


௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 


37:1 

இடம்‌ : சிவகங்கை மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்டம்‌, தெமமெரம்‌ 
கைலாசநாதர்‌ கோயில்‌ மேற்கு வெளிப்புறச்‌ சுவர்‌ 

காலம்‌ : பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி :  உதையர்‌ செய்த காங்கேயன்‌ என்ற தலைவன்‌ திருப்பத்தூர்‌ 


சிவதேச பிராமணர்க்கு பிரமதேயம்‌ செய்து கொடுத்தமை 
1 . ண்டன்‌ உதைய- 
2. நீ தேவனேன்‌ கே- 
3 ட்டு பிரஹ்ம தேய திரு 
4 . தகையில்‌ நெடுமர 
5.  . .ஏர்க்கு திருப்புத்தூர்‌ ஸிவ 
6 - .தேவபிப்‌. . .ர்க்குப்‌ 
7  திருத்தளி ஆண்டார்‌ 
8 . .நாட்டுத்து காணிப்‌ 
9 . குடுத்த மடையர்கு 
10. .. ன்‌ காங்கேயன்‌ எழுத்‌] 
11. து இப்படிக்கு வாண- 
12. தராயர்‌ எழுத்து இப்ப- 
19. டிக்கு காங்கேய நார- 
14. யண மூவேந்த வே[ளா]எ 
15. முத்து உதைய திவாக- 
16. ர மூவேந்த வேளா எ 
17. முத்து இது பன்மா- 
18. ஹேஸ்வரரடெக்ஷ- 


37:2 

இடம்‌ : மேற்படிக்‌ கோயிலின்‌ கருவறை வெளிப்புற கீழ்ச்‌ சுவர்‌ 
காலம்‌ : பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 

138 


ஆவணம்‌ 24, 2013 


செய்தி : 


ஓ ஜவ அன ட. இ 


ப ஓ ௩ 


இடம்‌ : 
காலம்‌ : 


செய்தி : 


திருப்பத்தூர்‌ திருத்தளி நாதர்‌ கோயில்‌ பிராமணர்க்கும்‌ 
கோவிலுக்கும்‌ நெல்‌ அளப்பதற்கு நிலம்‌ கொடுக்கப்பட்டமை 
. . சார்‌ கடமையிறு 
க்கவு இதவப்பி. . . 
. கும்‌ திருத்தளி 
. ருக்கும்‌ காணி 
, வும்‌ இப்படி 
. தித்தவர்‌ செல்வதா 
கல்வெட்டிக்குடு 
தேன்‌ காங்கேயனே 
நெல்‌ கலமா 
க ஒருமாவுக்‌[கு] 
ணி முந்நாழியாக- 


மேற்படி வாசற்படி க்குத்‌ தென்புறச்‌ சுவர்‌ 

சகாப்தம்‌ : 1555 பொ.ஆ 1633 

நெடுமரம்‌ ஊரில்‌ சத்திரம்‌ அமைத்து பெண்களுக்கும்‌ 

பிள்ளைகளுக்கும்‌ தர்மம்‌ செய்தது 
ஸ்வஸ்திஸ்ரீ ஸகாப்தம்‌ 1585 இதன்‌ மேல்‌ செல்லாநின்ற [பிரமாதிச] 
புரட்டாசி நெடுமரம்‌ ஸேஷம்‌ வூர்‌ . . . சத்ரம்‌ பண்ணி- 
க்‌ கொண்டபடி முன்‌ பூர்வம்‌ எங்கள்‌ கிராமம்‌ ஜனாதிதாயம்‌ நடந்த படியி- 
னாலே இப்போது நாலு கிராமமும்‌ பத்நிதாயம்‌ புத்ரதாயம்‌ நடந்தபடியி 
னாலே னாங்கள்‌ எங்கள்‌ கிராமம்‌ இந்ததேது முதலாக 
ஜனாதிதாயம்‌ வேண்டாமே என்று பத்நிதாயம்‌ நடக்க என்று ஸம்மதியி[ச்‌]சு 
வைச்சபடியாலே இந்த ஷத்ரம்‌ வைச்ச 


நாள்‌ முதலாக பத்நிதாயம்‌ புத்திரதாயமாக நடத்துவோமானோம்‌ 


மேற்படி கோயில்‌ மகாமண்டப வாசற்படிக்கு தென்பறச்சுவர்‌ 
பொ.ஆ 16 ஆம்‌ நூற்றாண்டு 


நெடுமரம்‌ சிவன்கோயில்‌ தம்பிரானாற்கு சாத்தார்‌ ஆவுடையார்‌ 
காலைச்‌ சந்தி இரண்டு தன்மமாகச்‌ செய்தமை 


ஆவணம்‌ 24, 2013 139 


140 


த த ரத்‌ 


பரிதாபி ஷு வைகாசி மீ” 
நெடுமரமுடைய தம்பிரனார்‌ 
க்கு கால சந்தி இரண்டும்‌ அ- 
முதுபடி சத்தார்‌ ஆவுடை 
டயார்த்‌ தன்மம்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


ஆவணம்‌ 24, 2013 


38... பெரிய ஒலைப்பாழ கல்வெட்டுகள்‌ 


இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ 


திருவண்ணாமலை மாவட்டம்‌, திருவண்ணாமலை வட்டம்‌, 
பெரிய ஒலைப்பாடி பசுபதீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ 
தெற்குச்சுவா்ப்‌ பட்டிகை, ஐகதி 
மாறவர்மன்‌ ஸ்ரீவல்லப பாண்டியன்‌ பொ.அ 1308-1342 
இவ்வூரின்‌ பெயர்‌ ஓலைப்பாடி என்றும்‌ இக்கோயிலின்‌ பெயர்‌ 
திருவண்ணாமலை உடையார்‌ என்று இக்கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது பெண்ணையாற்றின்‌ வடகரையில்‌ மிலாடாகிய 
ஜநநாத வளநாட்டு செங்குன்ற நாட்டு சிங்கமலைப்‌ பற்று என்ற 
நாட்டுப்‌ பிரிவுகளின்‌ கழ்‌ இவ்வூர்‌ இருந்துள்ளது செங்குன்ற 
நாட்டுக்குச்‌ சேதிமண்டலம்‌ என்ற மற்றொரு பெயரும்‌ இருந்தது 
திருவண்ணாமலை உடையார்‌ கோயிலில்‌ பூஜை வழிபாடு 
பணிகளைச்‌ செய்யும்‌ காஸ்யப பட்டர்‌ என்ற பிராமணருக்கு 
இவ்வூரில்‌ உள்ள பெரிய ஏரியின்‌ கழ்‌ இருந்த கழனியில்‌ ஆயிரம்‌ 
குழி நிலம்‌ இறையிலியாக வழங்கப்பட்டுள்ளது 

ஸ்வஸ்திஸ்ரீ தி[ருபுவன]ச்‌ சக்கரவத்தி கோனேரிமேல்‌ கொண்டான்‌ 

ஸ்ரீவல்ல[பதேவற்க்கு யாண்டு] . . . . . . . . வது 

கும்ப நாயற்று பூர்வ பக்ஷத்து த்ரயோதஸியும்‌ வெள்ளிக்‌ கிழமையும்‌ பெற்ற 

க்‌ [நாள்‌ மிலாடாகிய] 

ஜநநாதவளநாட்டுப்‌ பெண்ணை வடகரை செங்குன்ற நாட்டு 

சேதிமண்டலமான சிங்கமலைப்பற்று ஒலைப்பா 

டியில்‌ உடையார்‌ திருவண்ணாமலை உடையாரைப்‌ பூசிக்கும்‌ நம்பிமாரில்‌ 

பராஸிவ 

ன்‌ காஸ்யப பட்டற்க்கு இ ஒலைப்பாடியில்‌ பெரிய ஏரியில்‌ கழனியில்‌ 

வதிக்கு கிழக்கு வாய்க்காலுக்கு . . . வடக்கு . . 

நான்‌ கெல்லைக்கு உட்பட்ட நிலம்‌ குழி 1000-இக்குழி ஆயிரமும்‌ 

இன்நிலத்துக்கு நீர்ப்பாச்சி வாய்க்கால்‌ உரிமை தூ உரிமை 

இந்நிலத்துப்‌ பயன்படு மரம்களும்‌ உள்பட யிக்குழி 1000 உதக பூர்வமாகக்‌ 

குடுத்தோம்‌ யிந்த நிலத்துக்கு வரும்‌ கடமை குடிமை பொ 

ன்‌ வரி நிலவழி காணிக்கை மாமடி வல்லாளதேவன்‌ காணிக்கை உடல்‌ 

விடு காணிக்கை காத்திகைப்‌ பச்சை பிள்ளையார்‌ நோன்பு 


141 


10. 


1 


oN 


ல 


10. 


142 


வாசல்‌ வினியோகம்‌ நாட்டு விநியோகம்‌ சந்து விக்கிரகம்‌ முகம்‌ பார்வை 
நல்லெருது தோணிகை கவிந்திகை திருஎழுத்து தேவை ஊர்‌ 
வினியோகம்‌ மாநோன்பி தேவை மற்றும்‌ எப்பேர்ப்பட்ட ஸகல உபாதிகளும்‌ 
கழித்து தமக்கும்‌ புத்திரற்க்கும்‌ பாத்யமாக முதலடங்‌- 

கலும்‌ இறையிலியாக யின்நாள்‌ முதல்‌ ஸர்வமான்யமாக அநுபவிக்கும்படி 
வரியிலார்‌ கணக்கிலும்‌ நிறுத்தும்படியும்‌ சொல்லிவிட்டோம்‌ . . . 


மேற்படி ஊர்‌ ஏரி வீரனார்‌ கோயில்‌ அருகில்‌ வடபுறம்‌ டிரைவர்‌ 
திருலோகநாதன்‌ அவர்களின்‌ கொல்லையில்‌ உள்ள பாறை 


மல்லிகார்ச்சுனராயர்‌ சக வருஷம்‌ 1374, பொ.ஆ 1452 
இவ்வூரின்‌ பெயர்‌ கோபிநாதச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ என்றும்‌ 
அகரம்‌ என்றும்‌ அழைக்கப்பட்ட து 
ஸ்ரீமன்‌ மகாமண்டலீசுரன்‌ மல்லிகாச்சி[ன] இரா 
யர்‌ பிறுதிவிராச்சியம்‌ பண்ணி அருளா நின்ற சகாத்தம்‌ 1374-பேல்‌ 
செல்லா நின்ற ஆங்கீர வருஷம்‌ புரட்டாதி மீ” 20 கு சிற்றேரி பெரி 
[யேரி கோ] பிநாத சதுர்வ்வேதிமங்கலமாந ஒலைப்பாடி 
[அகரத்துக்‌ காணி ஆள்ப்‌ படை] புழுகினை மகன்‌ போறாலையன்‌ 


இறாமநுக்கு பெரிய ஏரி எதுவாய்ப்புறத்தில்லே குடுத்த குழி இரு[நூறு] 
இக்குழி இரு 


னூறும்‌ சறுவமானிய இறையிலியாக சந்திராதித்தவரை அனுப 
வித்துக்‌ கொண்டு சுகத்திலே இருக்கவும்‌ இந்த தந்மத்துக்கு 
அஹிதம்பண்ணினவன்‌ கெங்கைக 

ரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற 


பாவத்திலே போக கடவனாகவும்‌ ௨. 


ஆவணம்‌ 24, 2013 


99. மணமேல்குழ வட்டத்தில்‌ புதிய கல்‌வட்ருகள்‌ 


அ. சந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை 
௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 


39:1 

இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, மணமேல்குடி வட்டம்‌, 
மஞ்சக்குடி. சிவன்‌ கோயிலின்‌ மகாமண்ட பத்து தெற்குச்‌ சுவர்‌ 
துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 

காலம்‌ : ஸ்ரீவல்லபன்‌ யா 2415 பொ.ஆ 14ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : ஸ்ரீ சிவல்லவ பாண்டியன்‌ காலத்தில்‌ மஞ்சக்குடிப்‌ பற்றில்‌ 
கோயிலுக்கு 12 மா நிலம்‌ சறுவமானியமாக வழங்கப்பட்டமை 
ஸு பமஸ்து ஸ்ரீ கோற்சடை பன்மறரான ] திருபுவனச்சக்கர 
வத்திகள்‌ ஸ்ரீ சிவல்லவ தேவற்கு [யாண்டு] இரண்டாவது எதிர்‌ 
. 159 வது ஆவணி மாதம்‌ 15 உ மிழலைக்கூற்ற நாட்‌ 


டில்‌ மஞ்சக்குடி பற்றில்‌ உவச்சன்‌ . . ல்ல நாயனாற்‌- 


1 
2 
3 
4 
5 திருக்கடல்‌ சூழ்ந்த நாயனாற்‌ ... வூரிலே பன்னிரண்‌ 
6 டு மா [நில] சறுவமான்னியமாக விட்ட அளவுக்கு இ- 
7 ஸ்னிலம்‌ பன்னிரண்டு மா .. . [ச]ன்திறாத்திவற்‌ செல்ல 
8 . கல்வெட்டி ... 

9 


இதுக்கு ஒருதி . . . 
10 கெங்கைக்க ... 


ர்‌ ... வைக்‌ கொன்ற... 


12 வர்கள்‌ இது ஒழி... 
1 வானாகவும்‌ துல்லி ... 


14 பிழை 

15 பொறு 

16 த்தபெ 

17 ருமாள்‌ 

18 எழுத்து 

19 ... வத்த வனுக்கு குடுக்க கட... 


20 ப்‌ பெருமாள்‌ எழுத்து. 


ஆவணம்‌ 24, 2013 143 


39:2 
இடம்‌ : 
காலம்‌ : 


செய்தி : 


ONO A (இட ரே மவ ON 


2௩3௬ 


க்‌ படி. இட்‌. இடு இடு 
௦3 ம 0.௨ 


144 


மேற்படி க்‌ கோயில்‌ கருவறையின்‌ முன்பாக தரைத்தளக்‌ கல்‌ 
சகம்‌ 7647, பொ. 1719 


அருணாசல வணங்காமுடித்‌ தொண்டைமானாரின்‌ 
ஆட்சிக்குட்பட்ட தெற்கு மணமேற்குடியில்‌ நான்கெல்லைக்‌ 
குள்பட்ட நிலம்‌ நஞ்சை, புஞ்சை, மாவடை, மரவடை, நத்தம்‌ 
செய்த்தலையுள்பட அக்ரகாரத்துக்கு மேல்வாரத்தில்‌ மானியம்‌ 
பாதிபோக மீதி பாதி மானியமாக விட்டு கட்டளையிட்ட து. 





ஸ்ரீ சகாப்தம்‌ 

1641 இத [ன்‌] சே 
மல்‌ செல்லாநின்ற 
ரா . ஸ்ரீ பா தன்‌[மமு] 
ம்‌ சோமவாரமும்‌ திரி[யோதசியும்‌] 
ரேவதி நட்செத்திரமும்‌ ்‌ 
-ர . . யோகமும்‌. . . மங்‌ 

கள . வாரமும்‌ பெற்ற 
புண்ணிய காலத்தில்‌ ஸ்ரீ ம[ன்‌] 
அருணாசல வணங்காமுடி வ 
தொண்‌ [டமானரவர்கள்‌ 
சேது மாற்கத்தில்‌ மணமேல்‌[கு] 
டியில்‌ அன்னதான மடத்தி[ல்‌ 
தன்ம] 

ம்‌ பண்ணச்‌ சொல்லிக்க- 
ட்டளையிட்டு தான சிலாச- 
லீதனம்‌ பண்ணிக்குடுத்த 

படி யிந்த அன்னதானத்‌ த- 
ன்மத்துக்கு விட்ட கிறாமமா- 
வது மணமேர்கோடியில்‌ 
பெருனான்கெல்லைக்‌- 
குள்பட்ட நன்சை புஞ்டை 

ச மாவடை மரவடை நத்‌- 


தஞ்‌ செய்த்தலை எள்ளுக்‌- 





ஆவணம்‌ 24, 2013 


ஆவணம்‌ 24, 2013 


காய்‌ முள்ளு முனையுள்ப- 

டக்‌ கட்டளையிட்டது அக்க- 
றகாரத்துக்கு சிறிது மேல்வாரத்‌- 
தில்‌ அற்த்ளதமானிய பாதிபேர்‌- 
கு மேல்‌ நின்ற பாதிப்‌ சத்திர . . . 


மேற்படி_க்‌ கோயில்‌ மதிற்‌ சுவரின்‌ தென்கிழக்கு மூலை 
பொ. 1893, அண்டு ஆடி மாதம்‌ 30ஆம்‌ தேதி 
மஞ்சக்குடி. கூ கசளியப்பக்‌ கோனாரும்‌, காவானூர்‌ பெ. வீர 
முத்துச்‌ சேர்வைக்காரரும்‌ பஞ்சாயத்து விசாரணை காலத்தில்‌ 
கோயில்‌ தெற்கு மதில்‌ கட்டியமை. 
1893 ஷ்‌ விசைய (ஷ்‌ ஆடி மீ 
30 உ மஞ்சக்கு 
டி கூ. கசளியப்ப கோனார்‌ 
காவாநூர்‌ 


பெ. வீரமுத்துச்சேறுவைகாரர்‌ 3 





பஞ்சாயத்து விசாரிணை 
காலத்தில்‌ இந்த தெ 
ர்க்கு மதிள்‌ கட்டிமுடிக்கப்பட்டது. 


மேற்படி ஊர்‌, ஸ்ரீ ஆஞ்ஜேல்‌ நின்ற பெருமாள்‌ கோயிலில்‌ 
நுழைவாயில்‌ பிரகாரத்தில்‌ இடதுபுறம்‌ தரைத்தளக்‌ கல்‌. 





பொ.ஆ. 74 ஆம்‌ 
நூற்றாண்டு 


இது ஒரு துண்டு 
கல்வெட்டு 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இத்திருமண்டப . 








வட்டத்து நீண்ட பேரு . . . 
சாகா பரிமண்டலத்தி . . - 


ரையுமான வீரக ... 


145 


ரை அ ர. ONE 


146 


மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டத்தின்‌ முன்பாக நுழைவாயிலின்‌, 
இடதுபுறம்‌ திண்ணை 


பொத. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 


வெங்குட்டய்யன்‌ 
கொண்டிருந்தமை. 


வெங்குட்ட 
ய்யன்‌ மஞ்‌ 
சக்குடி கா 
ணியாட்சி 


மஞ்சக்குடியைக்‌ காணியாட்‌ சியாகக்‌ 


மேற்படிக்‌ கோயில்‌ நுழைவாயில்‌ பிரகாரத்தில்‌ இடதுபுறம்‌ 


தரைத்தளக்‌ கல்‌ 


பொ. 1922 


மணலி சரவண முதலியாரவர்கள்‌ பஞ்சாயத்தில்‌ தீர்மானித்தப்டி 
கோடகுடி 5. கருப்பையா பிள்ளை மற்றும்‌ காவனூர்‌ மனியம்‌ 
P. வீரமுத்துச்‌ சேர்வை அகிய இருவரும்‌ தரைத்தளக்‌ கற்களைச்‌ 


சீரமைத்தனர்‌. 
1922 வருஷம்‌ 
மணலி சரவண 
முதலியாராவர்க- 
ள்‌ பஞ்சாயத்தில்‌ 
கோடகுடி 
5. கருப்பைய்யரா] 
பிள்ளை மானேச 
ர்‌ * காவனூர்‌ மனி 
யம்‌ ₹. வீரமுத்‌- 
துச்‌ சேருவை 
இவர்‌ கல்லை 
ரிப்பேர்‌ செ- 


ய்ய பட்டது. 








ஆவணம்‌ 24, 2013 


மூ. Nod BR ம. 4 


ஸ்ஸ்‌ கக்‌ ஹ்‌. மும்‌ ம்‌ ம்‌ 
ஐ உ6 3 80% 8 % 2 5 


மேற்படி மாவட்டம்‌, காரக்கோட்டை இராசேந்திரச்‌ 
சோழீஸ்வரம்‌ கோயில்‌ முன்பாக அமைத்துள்ள மண்டபத்தில்‌ 
அம்மன்‌ கருவறையை ஒட்டி அமைந்துள்ள தூணில்‌ மூன்று 
பக்கங்களில்‌ எழுதப்பட்டுள்ள சாஸநம்‌ 


: சகாத்தம்‌ 1300, யொ. 1378 


விஜயநகரப்‌ பேரரசர்‌ அச்சுத தேவ மகாராயர்‌ காலத்தில்‌ 
மிழலைக்‌ கூற்றத்தின்‌ நடுவிற்கூற்றான பிரம்மதேயம்‌ தனியூர்‌ 
திருப்பெருந்துறையான (ஆவுடையர்கோயில்‌) பவுத்திர 
மாணிக்கத்துச்‌ சதுர்வேதிமங்கலத்து நாயனார்‌ ஆவுடையார்‌ 
தம்பிரானாற்கு நான்கு எல்லைக்குட்‌ பட்ட நிலம்‌ ஆண்டியப்பன்‌ 
ஆன தேவராய மழவராயனால்‌ கொடுக்கப்பட்டமை 


சுபமஸ்து 21 ரத்து கற்கடநாயற்று 
ஸ்ரீமன்‌ மந்‌ 22 என்பகத! 
ட[லேசுரன்‌ அரி 23 அத்தமியும்‌ 
4 பெர்‌ E 
விபாடன்‌ ப ன்‌ கி ப்‌ 
25 i ல 
£. . . தப்புவராய வி டு பகி 
இ 26 கூற்று நடுவிற்‌ கூற்‌- 
கண்டன்‌ 
ன்‌ 27 று பிறுமதேயம்‌ 
மூவராயிர கண்ட- hs 2 
28 தனியூர்த்‌ திருப்பெ- 
ன்‌ கண்ட நாடு : 

. ட 29 ரு[ந்்துறையான 
கொண்டு ப்தி கழ்‌. பவத வர்மப்‌ 
படத ரல 31 ௧ சதுர்வேதிமங்‌- 
பூறுவ தக்ஷின 32 கலத்து நாயனார்‌ 
முத்திராதிபதியா 33 ம்பிரானாற்கு தேங்கர 
ன அச்சுத தேவ நாட்டு தட 
மகராயன்‌ மூவ 34 [கர]கோட்டைவு . . 
ராச்சி பரிபாலனம்‌ 35 வழுத்‌... 
பன்னிந சகாத்தம்‌ 37 காத தாச்சி 
1300 செல்‌ 34. அணக 

. ன்‌ 39 த்து 
லாநின்ற நந்தன வ] வ்‌ 

ட்‌ 40 கண்டன்‌ ஆ- 
ருசத்து . . . ட 
41 ஸண்டியப்பன்‌ ஆ 


ஆவணம்‌ 24, 2013 


147 


42 
43 
44 
45 
46 
47 
48 


49 
50 
51 

52 
53 
54 
55 
56 
57 
58 
59 
60 
61 

62 
63 
64 
65 
66 
67 
68 
69 
70 
71 

72 


148 


ன தேவராய மழவ 
ராயநேன்‌ சயிண 


[. . வதககான 


பணுவம்மாச] சந்தி- 


ராதித்தவற்‌ செல்‌- 
ல சறுவமும்‌ தவ- 
ராண பமாத்துக்க 
[திருநா] 

மத்துக்‌ காணி . 

க்‌ குடுத்தவர 
ஆவது இன்‌- 
னாட்டு ஆவிக்‌- 
கோட்டை ப- 

ஈவ மேக்கா- 
லுக்கு பெரு 
நான்கெல்லை 
யாவது கீழ்ப- 
£ஈற்கெல்லை 
இன்நயினார்‌ 
திருநாமத்‌ 
துக்காணி ஆன 
கொல்லன்‌ வய 
லுக்கு மேற்கு தெ- 
ன்பாற்கெல்லை ௭- 
ம்பலுக்கு பத எளி 
க்கரு . ஆற்று 

கும்‌ வடக்கு மே- 
பாற்கெல்லை 
நென்பேலி எல்‌- 
லைக்கும்‌ கிழக்கு 


வடபாற்கெல்‌- 


73 
74 
75 
76 
77 
78 
79 
80 
81 
82 
83 
84 
85 
86 
87 
88 
89 
90 
91 
92 
93 
94 
95 
96 
97 
98 
99 


லை நயினார்‌ 
திருநாமத்து 
காணி ஆ 

ன திரு... 

பரமக தெற்கு 
ஆக இசைந்த டெ 
பருநான்கெல்‌- 
லைக்குட்பட்ட 
நஞ்செய்‌ புஞ்செய்‌ 
நத்தம்‌ குளம்‌ செய்‌ 
த்தலைத்‌ திடல்‌ 
டக்கைய்‌ 
பாமகுரமத்தி 
வாவற்றலை டே 
காயில்‌ சுவந்த- 
ரம்‌ தளசதவந்‌ 

ட வேலையும்‌ 
னாமமறைய 
ம்மைபட்டி 
டைதலைவரி 
தெக்கு 

யம்‌ நேதி . 

ப்பம்‌ . . . 

விர. . . 


100 .... 


101 


102 ... 


103 
104 


தம்மத்துக்கு அகு- 
தம்‌ பண்ணின வ- 


ஆவணம்‌ 24, 


2013 


105 
106 
107 
108 
109 
110 
111 
112 
113 
114 
115 
116 
117 
118 


ர்கள்‌ கெங்கை கடை 119 மணி வாமு- 


ரயிலே மாதாபிதா- 120 யார்‌... 

வையும்‌ குருவை- 121 ஏழகக்‌ கூற்ற 

யும்‌ பிராமணனை- 122: 4 உலக 

யும்‌ கபிலையும்‌ னெ 123 

காண்ற பாவத்திலே 124 அட்டபோகச்‌ 

போகக்‌. . . 125 வரமேங்கந்‌ சந்‌- 

கடவண ஆவ- 126 திராதித்தவற்‌ செல்‌ 

ஈற்கள்‌ ஏத்தமாக- 127 சறுவமும்‌ சலும 

ராகவும்‌ மெல்‌ செ- 128 பழ ஆக திருநாம- 

-.. ன்‌ சங்க 129 த்துக்காணி ஆக 

சோழனைய 130 அனுபவித்துக்‌ 

கோன்‌ யிகவவ- 131 கொள்ளக்கடவா 

தருவோ கோ- 132 ர்கள்‌ இந்த மெ 
133 


134 ... 


39:8 
இடம்‌ : 


காலம்‌; 


செய்தி: 


மேவு) ஐ. ரு ம. 4 


ஆவணம்‌ 24, 2013 


மேற்படி மாவட்டம்‌, மேற்படி வட்டம்‌, ரெட்டையாகுளம்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்ட பத்து திருநிலைக்காலில்‌ உள்ளது 
யொ. 15 ஆம்‌ நூற்றாண்டு 

உஞ்சேனை கண்டன்‌ கருணாகரன்‌ பஞ்சாயீஸ்வரமுடைய 
மகாதேவற்கு (சிவன்‌) 48 கலம்‌ நெல்‌ விட்ட தையும்‌, உலகுய்ய வந்த 
நாயனார்‌ சூரியதேவற்கு (விஷ்ணு) செய்த இறைமுறையைக்‌ 
குறிக்கிறது 

9 கும்‌ வடபாற்கெ- 

10 ல்லை கிழக்கு நோ- 

11 க்கி நீர்‌ போகிற வ- 


ல்லை இரு[ம்பா நா- 


ட்டில்‌ கீழெல்லை- 
க்கு கிழக்காக டெ 12 ஈற்தலைக்கு தெ- 
தற்கு நோக்கி நீர்‌ 13 ற்கும்‌ ஆக நான்டெ 
போகிற ஆற்றுக்‌- 14 கல்லை உள்‌ அகப்ப- 


ல்‌ பட ்‌ 15 ட்ட இவ்வாசிலி- 
க்கும்‌ சத்துரு வெட்‌- ்‌ ்‌ 
டி கீழெல்லைக்கு கிழக்‌- 16 ல்‌ நேர்‌ கடமையு- 


149 


150 


li 

18 

19 

20 
21 

22 
23 
24 
25 
26 
27 
28 
29 
30 
31 

32 
33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 

42 
43 
44 
45 
46 
47 
48 


ம்‌ அந்தராயமும்‌ வி- 
னியோகமு உள்ப்‌- 

பட மற்றும்‌ எப்டே 

பற்‌ பட்டதுவும்‌ இ- 
ந்நாயனாற்கு சந்திரா- 
தித்தவர்‌ செல்வதா- 
க நீர்வாத்து பிரமா- 
ணம்‌ பண்ணிக்குடுத்‌- 
தமையில்‌ முன்புமி- 
ந்த அருகிலில்‌ அவி- 
மான பஞ்சாயீஸ்வர 
முடைய மஹாதேவ- 
ற்கு ஒரு சந்திக்கு ப- 
சானப்‌ போகத்தில்‌ 
நான்‌ விட்ட நெல்லு 
நாற்பத்தெண்கலமு- 
ம்‌ விளைவேர்பாதியா- 
ல்‌ வன்த நெல்லு நீக்‌- 
கி அல்லாதும்‌ சிறுக- 
டமையும்‌ மந்தராயமு- 
மற்று மெப்பேற்‌- 
பட்ட இறைமுறை 
மையும்‌ இவுலகுய்‌- 

ய வந்த நாயனார்‌ 
சூரியதேவற்கு சந்த்ரா 
தித்தவற்‌ செல்வதா- 
க நீர்வாத்து ப்ரமா- 


ணம்‌ பண்ணிக்குடுத்‌- 


தேன்‌ இப்படிச்‌ சந்த்ர 
ரதித்தவற்‌ செல்வதாக 
க்‌ கல்லிலும்‌ செ- 
ம்பிலும்‌ வெட்‌- 


49 
50 
51 
52 


53 
54 
55 
56 
57 
58 
59 
60 
61 





டிக்‌ கொள்வதாகவு 


ம்‌ இப்படி சம்‌ 

மதிச்சு நீர்வாற்து 
பிறமாணம்‌ பண்ணிக்‌ 
குடுத்தே- 

ன்‌ இல்வுலகுய்யவன்‌ 

த நாயனார்‌ சூரியதேவ- 
ர்‌ தேவகன்மிகளுக்கும்‌ ஸ்ரீ 
மாஹேஸ்வர கங்காணி 
செய்வார்களுக்குமின்‌- 
த உஞ்சேனைகண்ட- 
ன்‌ கருணாகரனான மத- 


பெருமானேன்‌ அற 


ஆவணம்‌ 24, 2013 





ந பதம்‌ ட்டன 129 190 கம 


கஸ்‌. 
> 


12. 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி ; 


ஆவணம்‌ 24, 2013 


40. வேள்வி மங்கலம்‌ கல்வெட்ருகள்‌ 


இல. தியாகராஜன்‌, 
அ. அன்பு, அரியலூர்‌ 


பெரம்பலூர்‌ மாவட்டம்‌ , குன்னம்‌ வட்டம்‌, வேள்வி மங்கலம்‌ 
கைலாசநாதர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி உட்புறக்‌ கூரை 
௪க வருஷம்‌ , 1520, பொ 1598, விசைய நல்ல ரெங்கப்ப காலாக்க 
தோழ உடையார்‌ 
இக்கல்வெட்டு பொ ஆ 1598இல்‌ விசைய நல்ல ரெங்கப்ப 
காலாக்கத்‌ தோழ உடையார்‌ என்பவரின்‌ காலத்தில்‌ 
எழுதப்பட்டுள்ளது இம்மன்னர்‌ இக்கோயிலுக்குத்‌ திருப்பணி 
மானியமாக நிலம்‌ கொடுத்த செய்தியைத்‌ தருகிறது 
சொஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாற்த்தம்‌ 1520 -யிதின்‌ மேல்‌ 
செல்லா நின்ற கீலக ண சித்திரை மீ” 21-ல்‌ ஸ்ரீமது 
விசை நல்ல ரெங்கப்ப காலாக்க தோழ உடை 
யார்‌ புண்ணிய பாகம்‌ சாமி கயிலாசனாதர்‌ கோவிலு 
க்கு னானே சித்தேரிக்கு அம்மை குளத்துக்கு கிழக்கு பெரும்ப 
லூரெல்லைக்கு மேற்கு அங்கனூரெல்லைக்கு தெற்கு யிருச 
திரத்துக்குள்ளாகிய நிலம்‌ திருப்பணி மானியமாக விட்டபடியினாலே 
சந்திராதிரர்‌ புல்லும்‌ பூமியுள்ளளவும்‌ அனுபவித்து கொள்ளவும்‌ [இந்த] 
மானியத்தை யாறாமொருவர்‌ பரிபாலனம்‌ பண்ணின பேர்களுக்கு ஆயிரம்‌ 
சிவலிங்க 
பிறதிட்டையும்‌ கோடி கோதானம்‌ பண்ணின பலனும்‌ பெறுவார்களாகவும்‌ 
இதுக்கு அகிதம்‌ பண்ணின பேர்கள்‌ கெங்கைகரையிலே காராம்‌ பசுவைக்‌ 


கொன்ற தோழத்திலே போக கடவர்களாகவும்‌ உ 


மேற்படி மாவட்டம்‌, மேற்படி வட்டம்‌, மேற்படிக்‌ கோயில்‌ 
மூலவர்‌ சன்னதி நிலை வாயில்‌ 

சக வருஷம்‌ , 1525, பொ.ஆ 7603 

கல்வெட்டின்‌ மேல்‌ சுண்ணாம்புக்‌ காரை படிந்துள்ளதால்‌ சில 
இடங்களில்‌ எழுத்துக்கள்‌ தெளிவாகப்‌ புரியவில்லை வேழ்வி 
151 


மங்கலம்‌ ஸ்ரீகையிலாசநாதர்‌ திருக்கோயிலை முடிகொண்ட 
சோழநல்லூரைச்‌ சேர்ந்தவர்‌ கட்டி முடித்து சீதனக்காணியாக 
நிலம்‌ கொடுத்தமை 
1. சகாற்த்தம்‌ - 1525 இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற 
2. வேழ்விமங்கலம்‌ ஸ்ரீகையிலாசநாதர்‌ திருக்கோவில்‌ முடிகொண்டசோள 
நல்லூர்‌- 
3... .. புண்ணியமாக கட்டி முகிச்சு சீதனக்காணியும்‌ சிவ 


152 
ஆவணம்‌ 24, 2013 


ர்‌. 


44. இளட்டத்தூர்‌ கல்வெட்ருகள்‌ - 111 


இல. தியாகராஜன்‌, அ. அனுராதா, 
அ. வசுமதி, அ. அன்பு, அரியலூர்‌ 


திருச்சிராப்பன்ளி மாவட்டம்‌, லால்குடி வட்டம்‌, ஊட்டத்தூர்‌ 
சுத்தரத்னேஸ்வரர்‌ கோயில்‌ இராஜகோபுர நுழைவாயில்‌ 
இடப்பக்கச்‌ சுவர்‌ 

செளமிய வருஷம்‌ , மாசி மாதம்‌ , பொ.ஆ 167 ஆம்‌ நூற்றாண்டு 


ஊற்றத்தூர்‌ எனவும்‌ ஊறை எனவும்‌ குறிப்பிடப்படும்‌ பகுதியை 
நாகு செட்டி வாய்க்கா எல்லாக்க நயினார்‌ பிள்ளை நிருவகித்த 
காலத்தில்‌ ஏற்பட்ட வழக்கு பற்றிக்‌ கூறுகிறது இவ்வூர்‌ 
வடக்குவாயில்‌ செல்லியம்மை கோயில்‌ , துய்யமாமணி ஈஸ்வரர்‌ 
கோயில்‌ ஆகியவற்றை நிர்வகித்துக்‌ கொண்டு ( இர்த்த பிரசாதம்‌ 
தெளித்துக்‌ கொண்டு) இருந்த உகந்தடுமைக்‌ கொண்டார்‌ ஊறை 
நாயகர்‌ ,நயினாங்துப்பி நயினார்‌ குருக்கள்‌, அரியா நம்பியார்‌ , 
முதலிப்பேர்‌ சின்னமாட்டிக்‌ காலிங்கராயர்‌ , கூத்தாண்டி பச்சை 
நயினார்‌ , ஆண்டி மல்லபின்ளை , பரஞ்சோதி மவளையர்‌ , 
கோயில்க்‌ கணக்கு ஊறை நாயகப்பிரியர்‌ ஆகியோர்‌ கூடி 
இவ்வழக்கை விசாரித்து உள்ளனர்‌ அரியாண்டார்‌, 
சூரர்‌ஆண்டார்‌, செல்லநயினான்‌ வழக்குத்தொடுத்ததாகத்‌ 
தெரிகிறது கனகராயன்‌ என்பவர்‌ இறந்துவிட்டார்‌ (காலம்‌ 
பண்ணுகையில்‌) இவருக்கு செல்ல நயினான்‌ தாய்‌ 
கொள்ளிவைத்துள்ளார்‌ அவ்வாறு கொள்ளிவைத்து உரிமை 
செய்ததுக்கு சூராண்டாரும்‌ அரியாராண்டாரும்‌ சேர்ந்து 10 
பொன்‌ கொடுத்துள்ளனர்‌ ஆனால்‌ இந்த காணியாட்சிக்கும்‌ 
செல்ல நயினானுக்கும்‌ உரிமை இல்லை (பிராத்தி/பிராப்தி 
இல்லை) என்று தெரிவித்து அதை வகையற்ற காணியாட்சி என 
முடிவு செய்ததாகத்‌ தெரிகிறது 


செளமிய வருஷம்‌ மாசி மீ ஐ ௨ நாகு செட்டி வாய்க்கா எல்லாக்க 
நயினார்‌ பிள்ளை நாளையில்‌ 

ஊற்றத்தூர்‌ வடக்கு வாய்‌ செல்லி அம்மை சன்னதியிலே இருந்து 
துய்யமாமணி இசுரர்‌ 

தீற்த்த பிரசாதமும்‌ தெளித்துக்‌ கொண்டு தானம்‌ உகந்தடுமைக்‌ 
கொண்டார்‌ ஊறை நாயகர்‌ நயினாங்துப்பி 


ஆவணம்‌ 24, 2015 153 


41:2 
இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


பதத தஹ எ 


154 


நயினார்‌ குருக்கள்‌ அரியா நம்பியார்‌ முதலிப்‌ பேர்‌ சின்னமாட்டிக்‌ 
காலிங்கராயர்‌ கூத்தாண்டி பச்சை நயி- 

னார்‌ ராண்டி மல்ல பிள்ளை பரஞ்சோதி மவளையர்‌ கோயில்க்‌ கணக்கு 
ஊறை நாயகப்‌ பிரியர்‌ இவர்கள்‌ கூடி 

இருந்து அரியாண்டார்‌ சூரர்‌ ஆண்டார்‌ செல்ல நயினானும்‌ வழக்குக்கு 
வருகயில்‌ வழக்‌- 

கு வகையறுத்து சொன்னபடி கனகராயன்‌ காலம்‌ பண்ணுகயில்‌ 
அவனுக்கு செல்ல 

நயினானிடத்தாய்‌ கொள்ளிவைக்கயில்‌ அவள்‌ உருமை செய்த்ததுக்கு 
சூராண்டாரும்‌ அரியார- 

ாண்டாரும்‌ பத்துப்‌ பொன்‌ குடுக்க செல்ல நயனான்‌ பற்றிக்‌ 
கொள்ளவும்‌ காணியாட்சிக்கும்‌ 

செல்ல நயினானுக்கும்‌ பிறாத்தி இல்லை இப்படி வகையற்ற காணிய- 
ஈட்ஷிக்கு இனிமேல்‌ யாதாம்‌ ஒருவர்‌ விலக்குதலை சொன்னவன்‌ 
கெங்கைக்‌ கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கெ- 

ஈன்ற தோஷத்திலே போகக்‌ கடவராகவும்‌ வீரப்ப ஆசாரி- 

யும்‌ நாரசிங்கனும்‌ இருவரும்‌ வெட்டின கல்வெட்டு உ 


மேற்படி கோயில்‌ இராஜகோபுர வாயில்‌ உட்புற வலப்பக்க 
சுவர்‌, (இ ௧. 526//972) 
யொ. 13ஆம்‌ நூற்றாண்டு 
அரசன்‌ வத்தராயன்‌ என்பவர்‌ திரணி அரயர்களுக்கு அனுப்பிய 
ஆணை (ஓலை) ஆகும்‌ இவர்‌ மன்னரின்‌ 27 ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
திரணி ஊரை நன்செய்‌, புன்செய்‌ நிலங்களுடன்‌ அரையர்‌ 
களுக்கு இறையிலியாகவும்‌ காணியாகவும்‌ வழங்கியுள்ளார்‌ 

வத்தராயந்‌ ஒலை திரணி அரயகள்‌ கண்டு கருமமா 

வது திரணி தங்களுக்கு 27-வது முதல்‌ காணியாகவு 

ம்‌ இந்நிலம்‌ இறையிலியாகவும்‌ விட்டெ] ந்‌ இவ்வூரில்‌ 

நந்செய்‌ புந்செய்‌ இறையிலியாக கைக்கொண்டு இப்படி 

க்குக்‌ கல்லிலும்‌ வெட்டிக்‌ கொள்வதே இவை அரசந்‌ 

வத்தராயந்‌ எழுத்து 


ஆவணம்‌ 24, 2013 


42. புண்ணியகோமசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்ருகள்‌ 
கி. ஸ்ரீதரன்‌, சென்னை 
42:71 
இடம்‌ காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, சின்னகாஞ்சிபுரம்‌ - புண்ணிய 
கோடீசுவரர்‌ கோயில்‌ திருச்சுற்று நுழைவு வாயிலின்‌ மேற்புறம்‌ 
மற்றும்‌ முன்‌ மண்டபம்‌ விதானம்‌ 
காலம்‌ பொ.ஆ 15-6ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி பிள்ளையார்‌ சிற்பத்தை கொடுத்தவர்‌ பெயராக இருக்கலாம்‌ 
1 சீ 1. காடு 
2. தே 2. வெட்டி 
3. வ 3. நாங்‌ 
4. ன்‌ 4. கொற்‌ 
5. றன்‌ 
42:2 
இடம்‌ மேற்படி. முன்‌ மண்டபம்‌ - விதானம்‌ 
காலம்‌ : சகம்‌ 7637, விக்ருதி தை 21, பொ.ஆ 1709 
செய்தி : முன்‌ மண்டப விதானத்தில்‌ தாமரை மலரை நான்கு கிளிகள்‌ 
கொத்துவது போன்று சிற்பம்‌ காணப்படுகிறது அதனைச்‌ சற்றி 
சதுர வடிவில்‌ அன்னங்களும்‌, பூரணகும்பங்களும்‌ புடைப்புச்‌ 
சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளன அதன்‌ ஒரு புறத்தில்‌ தமிழ்க்‌ 
கல்வெட்டும்‌, அதன்‌ அருகே வடமொழிக்‌ கல்வெட்டும்‌ 
காணப்படுகிறது இது விஜயநகர மன்னர்களின்‌ அரச 
இலச்சினையாகும்‌ 
சொஸ்தி ஸ்ரீ 
1. சாலிவாகன 
2. சகாத்பம்‌ வருஷ 
3 ம்‌ 1631 
4. செல்லா நின்ற 
5. விகுறுதி வருஷம்‌ 


ஆவணம்‌ 24, 2015 155 


6. தையி மாதம்‌ 21௨ 
7. குச்சலிய உதயபா 
8. ன அய்யரவர்கள்‌ 
9. தற்மம்‌ சதாசேர்வை 
வடமொழிக்‌ கல்வெட்டு 
1. ஸம்வத்‌ சத[267]நா வர்‌ மா 
க, ஸுட, 15 ஸ்ரீபுண்யகோடீ 


2, 
3. ச்‌,வர ப்ரியர்தம்‌ பட உதயபா 
4. 


ணகுவரே மண்டப ப,தா,வே ச்சே 





156 
ஆவணம்‌ 24, 2013 


43. திருக்குறுங்குழ கல்வெட்ருகள்‌ 


பொ. இராசேந்திரன்‌, சொ. சாந்தலிங்கம்‌, 
சொ. சந்திரவாணன்‌, மதுரை 


திருக்குறுங்குடி. - ஆழ்வார்‌ சன்னதி - கருவறை அர்த்த மண்டபம்‌ 
கிழக்குச்‌ சுவர்‌ 


கொல்லம்‌ 757, பொ.ஆ 1575 


கோனேரின்மை கொண்டான்‌ (பாண்டியன்‌) காலத்தில்‌ 
திரிதண்டி சந்யாஸிகள்‌ உண்ண திருமங்கை மடம்‌ அமைத்து 
அதற்கு வேண்டிய நிலம்‌ கொடையளிக்கப்பட்ட செய்தி 


ஸ்வஸ்திஸ்ரீதிரிபு,வனச்சக்ரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ 
நாட்டாற்றுப்போக்கு வைகுந்த வளநாட்டு திருக்குறுங்குடிப்‌ பொலிந்து 
நின்றருளிய பரமஸ்வாமிகள்‌ கோயி 

லில்‌ நம்பு செய்வானுக்கும்‌ திருப்பதி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும்‌ திரி 
தண்டி, ஸந்யாஸிகளனுசந்தானமான திருமங்கை மடத்தில்‌ உண்ணும்‌ 
ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பே ஈஜனமுள்ளிட்டு வேண்டுவ 

னவுக்கு சுந்தரபாண்டியப்‌ பர்வாதராயன்‌ பற்றான நடுக்கன்‌ 
பாறைப்பற்றுக்கு கீழெல்லை இப்பரமஸ்வாமிகள்‌ தேவதானம்‌ 
புவனிபற்றுக்கு மேற்கும்‌ பராக்ரம பாண்டியச்‌ சதுர்வே- 

மங்களத்து வாஸதேவப்‌ பேரேரிக்கு நீர்பாய்கிறகாலுக்கு வடக்கும்‌ 
மேலெல்லை இக்காலுக்கும்‌ புழுக்கூட்டுமூவி பற்றுக்கு கிழக்கும்‌ 
வடவெல்லை நாட்டாற்றுக்குத்‌ தெற்கும்‌ ஆக 
இந்நான்கெல்லைக்குட்பட்ட நீர்‌ நிலமும்‌ நன்செய்‌ புன்செயும்‌ 
முன்னுடையாரும்‌ பழம்பெயரும்‌ உழவுமுதலுந்‌ தவிந்து காராண்மை 
மீயாட்சியும்‌ கடமையும்‌ அந்தராயமும்‌ வினியோகமும்‌ தருவதான அச்சும்‌ 
காரியவாராச்சியும்‌ உழுதான்‌ குடியும்‌ நீர்நெல்லும்‌ வெட்டிப்பாட்டமும்‌ 
பஞ்சுபீலி சந்து விக்ரஹப்பேறும்‌ வாசல்‌ பேறும்‌ இலாஞ்சினைப்‌ பேறும்‌ 
பொன்வரியும்‌ மற்றும்‌ எப்பேற்பட்டனவும்‌ உட்ப- 

ட ஏழாவது முதல்‌ மடப்புற இறையிலியாக இடப்பெற வேணுமென்று 
காலிங்கராயர்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌ யிப்பரமஸ்வாமிகள்‌ 
திருப்பதியில்‌ திரித,ண்டி, ஸந்யாஸ்களனு ஸந்த,னமான திருமங்கை 
மடத்தில்‌ உண்ணும்‌ ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு 

போ _ஜனமுள்ளிட்டு வேண்டுவனவுக்கு சுந்தர பாண்டிய பர்வதராயன்‌ 
பற்றான நடுக்கன்‌ பாறைப்‌ பற்றுக்கு கீழெல்லை பரமஸ்வாமிகள்‌ 


ஆவணம்‌ 24, 2013 டப 


10. 


1 


12. 


158 


தேவதானமான புவனிபற்றுக்கு மேற்கும்‌ தென்னெல்லை பராக்கிரம 
பாண்டிய சதுர்வேதி மங்கலத்து ஸ்ரீ 

வாஸதேவப்‌ பேரேரிக்கு நீர்‌ பாய்கிற காலுக்கு வடக்கு மேலெல்லை 
இக்காலுக்கும்‌ புழுக்‌ கூட்டு மூலைப்‌ பற்றுக்கு கிழக்கும்‌ வடவெல்லை 
நாட்டாற்றுக்குத்‌ தெற்கும்‌ இந்நான்‌கெல்லைக்‌ குட்பட்ட நன்செய்‌ 
புன்செய்‌ நிலமும்‌ முன்னுடையாரும்‌ படி 

ம்‌ பெயரும்‌ உழவுமுதலும்‌ தவிர்ந்து காராண்மை மீயாட்சியும்‌ கடமையும்‌ 
அந்தராயமும்‌ வினியோகமும்‌ தருவதான அச்சும்‌ காரிய வாராச்சியும்‌ 
உழுதான்குடியும்‌ நீர்‌ நெல்லும்‌ வெட்டிப்பாட்டமும்‌ பஞ்சுபீலிசந்து விக்ரஹப்‌ 
பேறும்‌ வாச- 

ல்‌ பேறும்‌ இலாஞ்சனைப்‌ பேறும்‌ பொன்வரியும்‌ மற்றும்‌ எப்பேற்பட்டனவும்‌ 
ஏழாவது முதல்‌ மடப்புற இறையிலியாக தந்தோம்‌ இப்படிக்கு 
ஆஸ்ந்த ராதி,த்யவத்‌ செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டு 
வித்துநான்‌கெல்லையிலும்‌ திருவாழிக்கல்லும்‌ நா- 

ட்டுவித்துக்‌ கொள்க இவை கருங்குடி நாட்டு விசையங்குடியுடையான்‌ 
இருள்‌ நீக்கியின்‌ கானைப்பெருமானான பழந்தீபராயன்‌ எழுத்து யாண்டு 
751 இவை மிழலைக்‌ கூற்றத்து கிவி கறுதுத்து விளாங்காட்டூரான 
விக்கிரம சோழ நல்லூராசிக 

றந்த வான்சுடர்‌ திருவிக்ரமனான . . .வராயன்‌ எழுத்து இவை கருங்குடி 
நாட்டு விசையன்குடியரையன்‌ நம்பி மகன்‌ கச்சியராயன்‌ எழுத்து. 


நம்பிகோயில்‌ அர்த்த மண்டபம்‌ வடசுவர்‌ 

பொ.ஆ 13-14ஆம்‌ நூற்றாண்டு 

கேரளத்து காலடி என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த இரவிஇளையான்‌ 
ஆன சுந்தரபாண்டிய கூபகராயன்‌ ஸ்ரீவல்லப மங்கலத்து 
(இன்றைய பாளையங்கோட்டை) சபையாரிடம்‌ வைணவர்கள்‌ 


பெற்ற நிலத்தை விலைக்குப்‌ பெற்றதான செய்தி முற்றுப்‌ 
பெறவில்லை 





[திருவாய்‌] கேழ்விக்குமேல்‌ ஸ்ரீ கோமாற பன்மரான திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ஸுந்த பாண்டிய தேவற்கு யாண்டு 2வது துலா- 
-ந்தியதியும்‌ ப்ரபக்ஷத்து திரிதயையும்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற 
ரக சீரிஷத்துநாள்‌ நாட்டாற்றுப்போக்கு திருக்குறுங்குடி நின்றருளிய 
நம்பி- 
-மிகளுக்கு மலைமண்டலத்துக்‌ காலடி இரவியிளையானான 


சுந்தரபாண்டிய கூபகராயனேன்‌ நம்பிக்கூத்தன்‌ தானம்‌ பண்ணிக்‌ குடுத்த 
க்ஷெத்ரமாவ- 


ஆவணம்‌ 24, 2013 


10. 


உர உ ஐ 


ஆவணம்‌ 24, 2013 


- மங்கலத்து யஜ்ஞபாரஹன்‌ நடுவில்‌ நாராயண ப,ட்டாழ்வாரும்‌ 
பஜ்ஞபராபன சீ விதப்‌ ப ட்டாழ்வாரும்‌ யஜ்ஞபராஹன்‌ திருமாலிருஞ்சோ- 

. சிங்கள்‌ தமயனார்‌ மூத்தநாராயண பட்டாழ்வார்‌ பிள்ளைகளில்‌ 
திருமாலிருஞ்சோலை நாராயண ப,ட்டருள்ளிட்டாரும்‌ இவ்வனைவருங்‌ 
கீழ்களக்‌ கூற்ற 
[த்து]ஸ்ரீவல்லப_ச,துர்வேதி மங்கலத்து ஸபை3யார்‌ பக்கல்‌ ஆழ்வார்‌ 
விலைகொண்டு. . . ராயிவர்களனுபவித்து வருகிற நிலம்‌. . . [அன] சிய 
நாமத்து ச்‌ சீவல்லம 
[ங்கலத்து] சூரிய தேவபட்டனாழ்வாரால்‌ விலை கொண்டுடையேனாய்‌ 
நானனுபவித்து வருகிற புனக்குளமுந்‌ தோட்டமுமாவது சீவல்லப 
மங்கலத்துத்‌ 

. ப்பட்ட குளத்துக்குப்‌ பொருநான்‌ கெல்லையாவது கீழெல்லை 
வாலிகுளமென்று பேர்‌ கூவப்பட்ட குளங்கரைக்கு மேற்கும்‌ 
தென்னெல்லை பூழையாற்றுக்குவடக்கும்‌ மேலெல்‌- 
லை தட்டைப்பாறைக்கும்‌ ஊர்‌ குடியிருப்புக்கும்‌ கிழக்கும்‌ இவ்விசைந்த 
பெருநான்‌ கெல்லைக்குட்பட்ட குளமும்‌ நீர்‌ நிலமும்‌ விளை நிலமும்‌ 
இன்னான்கெல்லைக்குட்பட்டன வெப்பேற்பட்டனவும்‌ தோட்டத்துக்கும்‌ 
பெருநான்கெல்லை சீவல்லபப்‌ பெருங்காலுக்கும்‌. . . போலெல்லை. . . 


[கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை] 


கோயில்‌ நுழைவாயில்‌ முதல்‌ கோபுரம்‌ இடதுபக்கச்‌ சுவர்‌ 
கொல்லம்‌ 848, பொ. 17ஆம்‌ நூற்றாண்டு 


மலையிலிருந்து வரும்‌ தண்ணீரை வட ஆத்துக்குத்‌ திருப்பியதும்‌, 
பின்னர்‌ அடைபட்டபோது மீண்டும்‌ அணையும்‌ காலும்‌ 
பதுக்கி நீர்‌ கொண்டு வந்த செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது 





1235 வருசம்‌ வட ஆத்தில்‌ உச்சிமலையிலிருந்து வருகிற 

தண்ணீர்‌ பறளை ஆத்திலேயும்‌ களக்காட்டு அணையிலேயும்‌ விளுந்து 
போறதண்‌ 

ணீரை அங்கே போகாதபடிக்கு திருப்பி கல்லணையும்‌ தீந்து கண்‌ சிமந்து 
உட்காலும்‌ வெட்டி தண்ணீர்‌ கொண்டுவந்து வட ஆத்திலே விட்டவன்‌ 
திருக்குறுங்குடி மாடத்தெரு வீதியிருக்கிற காமசோம்பன்‌ மகன்‌ வெங்‌ 
கயப்பிள்ளை அந்த அணையும்‌ காலும்‌ கரையும்‌ யிறந்து தூந்து 
போய்கிடந்ததை 

159 


160 


848 வருசம்‌ பரிதாபிவருசம்‌ மாசி மாசம்‌ வடவாத்தில்‌ [அய்ய] பிள்ளை 
அய்யன்‌ மணியத்தில்‌ 

மதுரையிலிருக்கும்‌ வேலுப்பிள்ளையவர்கள்‌ தம்பி குமாரசுவாமி யா 
பிள்ளைமணியத்தில்‌ 

திருமலை சேறுவைகாரணையும்‌ திருமலை நம்பி ஆசாரியையும்‌ மலைக்கு 
அனுப்பி அந்த அணையும்‌ காலும்‌ புதுப்பிச்சு காலுக்குள்ளே கிடந்தபா 
றையுமடிச்சு பேத்து. . . வெட்டி திருவாழிக்கல்லு மடிச்சு நாட்டி தண்‌ 
ணீர்‌ ஒதுக்கிவந்து. . . இந்தப்படி நடப்பிச்ச இரண்டு . . . வருச 
வரையிலும்‌ பண்ணிப்‌ போட்டு வெகுமானம்‌ பண்ணினவர்கள்‌ இந்தப்‌ 
படி வருசந்தோறும்‌ மலைக்குப்போய்‌ காலணை வழம்‌ தண்ணீர்‌ ஒது 
க்கிக்‌ கொண்டு வருபவர்களாகவும்‌ இந்தப்படி வருசந்தோறும்‌ 
போய்ப்புதுப்பிச்சு 


தண்ணீர்‌ ஒதுக்கி வராத பேர்கள்‌ வெகு தோஷத்துலே போவார்கள்‌ 


பெருமாள்‌ சன்னதி மணிமண்டபம்‌ - தெற்குச்‌ சுவர்‌ இடப்பக்கம்‌ 
பொ.ஆ 1718ஆம்‌ நூற்றாண்டு 
ஒரு தாசியின்‌ பக்தியைக்‌ குறிக்கிறது 

அலங்கார வல்லியார்‌ திரு 


மாலிருஞ்சோலை தா 
ஸி சதாசேவை 


அதே இடம்‌, முன்கல்வெட்டின்‌ கீழ்‌ 
அழகர்‌ தெய்வச்‌ சிலைப்‌ பெருமாள்‌ 


சதாசேவை 


பெருமாள்‌ சன்னதி - மகாமண்டபம்‌ - தெற்குச்‌ சுவர்‌ 
சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌, யா 34, பொ.ஆ 14ஆம்‌ நூற்றாண்டு 


களக்காட்டு நகரத்தார்‌ கேரளத்து மெய்த்துருத்தி இராமன்‌ 
ராமனான சோழ சேரளப்பல்லவரையனுக்கு காணிவிலைப்‌ 
பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த செய்தி கூறப்படுகிறது 


ஆவணம்‌ 24, 2013 


1. சுப பமஸ்து கோச்சடைய பன்மரான திருபு,வன சக்ரவத்திகள்‌ 
ஸ்ரீவீரபாண்டிய 

தேவற்கு யாண்டு 34 ஆவது இஷப, நாயற்று . . . பெளர்ணையும்‌ 
வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற விசாசத்துநாள்‌ பச்சாற்றுப்‌ போக்குநம்‌ 
திருவிடையாட்டம்‌ களக்காடான சோழகுலவல்லிபுரத்து நகரத்தோம்‌ ம 
லைமண்டலத்து மெய்த்துருத்தி இராமன்‌ இராமனான சோழ சேரள 


உர உல 


பல்லவரையனுக்குக்‌ காணிவிலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசா 

வது இவர்‌- 

7. க்கு நாங்கள்‌ விற்ற புஞ்சைக்கு பெருநான்‌கெல்லையாவது கீழெல்லை 
திருக்குறுங்‌- 

8. குடியில்‌ நின்றும்‌ களக்காட்டுக்குப்‌ போகிற வழிக்கு மேற்கும்‌ தென்னெ 

9. ல்லை எலியாற்றுக்கு வடக்கும்‌ மேலெல்லை ஆற்றுக்குக்‌ கிழக்கும்‌ 
தென்மட 

10. லாக நிக்கிற [காலு]க்கு வடக்கும்‌ புளிக்கும்‌ கிழக்கும்‌ வடவெல்லை 
இராசாக்கள்‌ குளத்து 

11. க்குப்‌ பாயிற காலுக்கு தெற்கும்‌ ஆக்கிநான்‌ கெல்லைக்குட்ப- 

12. ட்ட ஸம்ஸ்த பிராப்திகளும்‌ விற்று [விலையாவணம்‌] செய்து குடுத்தோம்‌ 
நகர- 

13. த்தாரோம்‌ சோழகோ. ..... 

14. எம்மினிசஞ்சு விலைநிச்சியத்தப. . . இப்பணம்‌ 

15. இருபது விலையாவணக்‌ களரிக்கே காட்டி கைச்சிலவாகக்‌ கொண்டுவ 

18. . . ற்று விலைபண்ணிக்‌ குடுத்த [இதுவே பொருள்மாவறுதி] 

17. பொருள்‌ சிலவோலை ஆவது ஆகவும்‌ இதுவல்லது வேறுவிலை 

18. சேவண செலாவணப்‌ பொருள்மாவறுதி பொருள்ச்சில 
வோலைகாட்டவு- 

19. ம்‌ காணவும்‌ கடவதன்றி யொருகாலாவது இருகாலாவது முக்காலாவது 

20. பொருள்‌ குற்றம்‌ எழுத்துக்‌ குற்றம்‌ சொல குற்றம்‌ மற்றும்‌ எக்குற்றமும்‌ 
குற்ற- 

21: அறைவிலைக்கு விற்று பொருளைக்‌ கொண்டு விற்று விலைப்‌ 
பிரமாணம்‌ பண்ணி- 

22. ணிகுடுத்தோம்‌ களக்காடான சோழகுல வல்லிபுரத்து நகரத்தாரோம்‌ 

23. [மெய்த்துருத்தி] இராமன்‌ இராமனான சோழ கேரளப்‌ பல்லவரையன்‌ 

எழு- 


ஆவணம்‌ 24, 2013 161 


24. த்து வலங்கை மாணிக்க செட்டி எழுத்து சேதமாணிக்க செட்டி எழு- 
25. த்து இது வளையமான்‌ எழுத்து இது களக்காடு வுடையார்‌ தற்குறிக்கு 
பேராயிர 
26. முடையார்‌ எழுத்து இது களைந்தைக்‌ கோனார்‌ எழுத்து இவர்கள்‌ சொல்ல 
27. இப்பிரமாணம்‌ எழுதினேன்‌ நசுரக்கணக்கன்‌ அதியமான்‌ எழுத்து- 
28. ... . ஈக இவர்‌ [பக்கல்‌] நான்‌ கொண்ட இந்த கெஷத்ரம்‌ நம்‌ 
29. பிக்கு திருநந்த வனப்புறமாக குடுத்தமைக்கு இவைமெய்‌ 
30. துருத்தி இராமன்‌ இராமனான சோழ கேரளப்‌ பல்லவரையன்‌ எழுத்து 
43:7 
இடம்‌ : பெருமான்‌ கருவறை - அர்த்தமண்ட பத்‌ தென்சுவர்‌ 
காலம்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா 13, பொ.ஆ. 1229 
செய்தி : இம்மன்னன்‌ காலத்தில்‌ சில நிலவரிகள்‌ நீக்கம்‌ செய்யப்பட்டது 
குறித்த செய்தி இடம்‌ பெற்றுள்ளது. 
பகுதி 1 
ஸ்ரீராஜராஜச ,துர்வே 
திமங்கலத்து மஹா 
ஸபை,யோம்‌ இத்‌ 
திருக்குறுங்குடி திரு 
ப்பதி ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
கள்‌ வாசல எழுத்‌ 
துடையாராயனுப 
த்து போதுகிற 
பங்கின்‌ வழியாலும்‌ 
10. எங்கள்‌ நிலங்களுக்கு இ 
71. றுப்பின்படியா- 


ம ௬ உ இ. ச 


12. லுள்ளகடமை அ- 
13. ந்தராயம்‌ உழுதான்‌ 
14. குடிபாடிகாலும்‌ 

15. வரியும்‌ வாரமும்‌ ம- 
16. ற்று எப்பேற்பட்டன- 
17. வும்‌ உள்பட 


1 ஆவணம்‌ 24, 2013 


18. தல நிமந்தங்களுக்கு- 

19. ப்பெற வேணு 

20. மன்றும்‌ ஸ்ரீகோமாற- 

21. பன்மரான திரிபு3வன 
பகுதி 2 

1. கோணாடுவழங்‌ 

2. கியருளிய ஸ்ரீ சுந்தர 

3. ப்பாண்டிய தேவற்கு யா- 

4. ண்டு 13 வதுக்கு 

5. திசைவளரும்‌ அத்திரு 

6. ப்பதி ஸ்ரீ வைஷ்ணவர்‌ 

7. ஆஸரிதனியபிள்‌ .. . 

8. சிங்கமான முதலிய 

9. ஈர்‌ ஸ்ரீபாகாலதாஸர்‌ [ந] 

10. டுவிற்கோயிலிலே ஸ 

11. பை, கூடி இருக்க நம்‌- 

12. பி திருமுகங்கண்டு 

௩. வந்துஇட்டு இந்நில 

14. ங்களால்‌ வந்தகடை 

15. ம அந்தராயம்‌ உழுத 

16. ஈன்‌ குடி பாடிகாவலு 

17. ம்‌ வரியும்‌ வாராபாமும 

18. ற்று மெப்பேற்பட்‌ 

19. டனவும்‌ கவரவே 
பகுதி 3 

1. ணுமென்று சொ- 

2. ன்னமையில்‌ இவ- 

3. கள்‌ இவ்வாண்‌- 

4. டு பசானமுதல்‌ சந்திரா- 

5. தித்தவற்‌ தவிந்து குடு- 

6. த்தோம்‌ இப்படிக்குக்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


163 


கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்‌ கொ 


ள்க இவ்விறுப்புக்கு- 


10. த்‌ தலைபாறு கணக்கன்‌ 
11. ஜீவிதத்துக்கு இரும்‌ 
12. வரியோடே கூட இ 
13. றுத்து குடுப்போமான- 
14. மைக்கு இப்படிக்கு கீழை- 
45. ப்பாப்பாகுறிச்சி சங்க- 
16. ரன்‌ தெட- 
17. எழுத்து இவை. 

பகுதி 4 
1: இவை குலாப, யஜ்ஞ 
2. மூர்த்திப.ட்டன்‌ எழுத்து 
3. இவைகுளரி விஞிகுமர 
4. பூட்டன்‌ எழுத்து இவை 
5. துறுமுண்டூர்‌ திருவரங்க 
6. முடையான்‌ ஸோமயா- 
7. ஜி எழுத்து இவை நிம்ன- 
8. ப ஆரியப்‌ பிள்ளை எழுத்‌- 
9. து இவை வேம்பற்‌- 


19. நூர்‌ நாராணவன்‌ ஸ்ரீகிரு- 

11. ஷ்ணன்‌ எழுத்து இவை 

12. வேம்பெற்றூர்‌ ஸ்ரீ கிருஷ்ணன்‌ 

13. பற்மனாபன்‌ எழுத்து இ- 

14. வை தூம்பில்‌ திருமலை 

15. பொலிய நின்றான்‌ எழு 

16. த்து இவை இடத்து [றை] 
பகுதி 5 

1 ஸோமயாஜி நம்‌ 

2. பி ஆள்வான்‌ எழுத்து 


164 
ஆவணம்‌ 24, 2013 


= 


20. 


கேசவன்‌. . . குலசிங்க 

பிரான்‌ எழுத்து இலை 

வ திருநல்லூர்‌ உகரச 
[கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை] 


பெருமான்‌ சன்னதி மகாமண்டபம்‌ - தென்‌ உன்சுவர்‌ (கிழக்கு 
நோக்கியது) 

பொ. 13ஆம்‌ நூற்றாண்டு 

வரி நீக்கம்‌ செய்யப்பட்டது பற்றிய செய்தி 


மஞ்‌. . . ம 


தி. . . மாயப்‌ 

. . வரி அழிவு. . . 
டையன வழுதி ப 
ஞ்சமிலதாசிய வீர 
ஞாகம்‌ ஏமானம்‌ பா 
ட்டம்‌ யிறைவரியு 

ஸ்‌ காரியம்‌ குற்றத்த 
ண்டம்‌ உட்பட்ட 
வஞ்சியன்ன நுண்ணி 
டையாரவர்‌ வாச 

ல்‌ பேறுமற்றுமுள்‌- 
ளன சந்திராதிர்கள்ள 
வுந்தந்தான்‌ இஞ்சி 
சூழ்‌ கூடலதி வீ 

ரர்‌ பாணன்‌ எதிர்‌ 
எதிர்‌ பதிகொள்ளும்‌ இ 
யலிசையர்கோ 


னேய்‌ 


ஆவணம்‌ 24, 2013 165 


166 


பெருமாள்‌ சன்னதி தென்திருச்சுற்று மகாமண்டபம்‌ தென்‌ 
வெளிச்‌ சுவர்‌ 


கோனேரின்மை கொண்டான்‌ சுந்தரபாண்டியன்‌, பொ..10 


முதுகுடி என்னும்‌ ஊர்‌ இக்கோயிலுக்குத்‌ திருப்பணிப்புறமாக 
வரி நீக்கி வழங்கப்பட்ட செய்தி இடம்பெறுகிறது 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஆண்மர்நாட்டு முதுகுடி திருப்பணிப்புறமாக இட்டு வந்த 
திருமுகப்படி திரிபு வனச்சக்கரவத்திகள்‌ கோனேரின்மை கொண்டான்‌ 
நாட்டாற்றுப்‌ போக்கு வைகுந்த வளநாட்டு திருக்குறுங்குடி நின்றருளின 
பரமஸ்வாமிகள்‌ கோயிலில்‌ திருப்பதிஸ்ரீ சை 
வஷ்ணவர்களுக்கு இக்கோயிலில்‌ நம்பேரால்‌ செய்கிற சுந்தரபாண்டியன்‌ 
திருக்கோபுரத்து. . . பள்ளிகொண்டருளின இடத்தில்‌ திருப்பணி 
திருக்குறுங்குடி. . . ரைமானா. . .நம்பி. . . குடியான்‌ பேரருளாளன்‌ 
நல்லூர்க்கு எல்லைகயான தொ- 
டயனூர்‌ ஆமஞ்சூர்‌ எல்லைக்கு மேற்கும்‌ சோழபுரம்‌ துழாய்குடி எல்லைக்கு 
வடக்கும்‌ வெங்கரிநல்லூர்க்காலுக்கு கிழக்கும்‌ அழிப்பிலேரி 
தொடையனூர்‌ எல்லைக்கு தெற்கும்‌ ஆக இந்நான்கெல்லைக்குட்பட்ட 
பற்றில்‌ தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ பள்ளிச்‌ சந்தம்‌ 
பட்டர்கள்‌ இறையிலி நீக்கி நின்ற நன்செய்‌ புன்செய்யும்‌ நத்தமும்‌ 
நத்தப்பாழும்‌ குளமும்‌ குளப்பரப்பும்‌ கீழ்நோக்கிய கிணறும்‌ மரமும்‌ மற்றும்‌ 
எப்பேர்ப்பட்ட ஸமஸ்த பிராப்திகளும்‌, நம்பழம்‌ பேருந்‌ தவிர்ந்து பத்தாவது 
மார்கழி முதல்‌ திருப்பணிப்புறமாகத்‌ தந்த இத- 
னால்‌ வருங்கடமை அந்தராயம்‌ ஆராய்ச்சி நெல்வரி பொன்வரி 
காசுக்கடமை மாவடை புன்பயிர்‌ [பணவிடை] இறை செக்கிறை 
இட்டளி தட்டார்பாட்டம்‌ ஏரிவரி இனவரி இடைவரி மீன்வரி ஏரிப்பாட்டம்‌. 
- கார்த்திகைப்‌ பச்சை... . பி. . . பி. . . எழுத்துக்‌ கூலி இவர்கழ்‌ வாச- 
ல்‌ பேறும்‌ லாஞ்சினைப்‌ பேறும்‌ மற்றும்‌ எப்பேர்பட்ட இறைகளும்‌ இந்நாள்‌ 
முதல்‌ வரியலார்‌ கணக்கிலும்‌ கழித்து முன்னுடையாரும்‌ பழம்பேரும்‌ 
முதலாகத்‌ தவிர்த்து முதல்‌ அடங்க இறையிலியாக இப்படிக்கு 
இவ்வோலை பிடிபாடாகக்‌ கொண்டு ஆ- 
சந்திராதித்தவர்‌ செல்ல கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொண்டு இவ்வூர்‌ 
நான்கெல்லையிலும்‌ திருவாழிக்கல்லும்‌ நாட்டிக்‌ கொண்டு அனுபவித்துப்‌ 
போதுகவென்று இவை நல்லூருடையான்‌ . . . யாண்டு 10 நாள்‌ 388 இவை 
மிழலைக்‌ கூற்றத்து 
க்‌ கீழ்கூற்று செய்யானமான பராக்கிரம பாண்டியநல்லூர்‌ இவை 
நலலூருடையான்‌ வெண்ணைக்‌ கூற்றன்‌ சுந்தரபாண்டிய பல்லவராயன்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


43: 10 
இடம்‌ : 


22. 


எழுத்து துல்யம்‌ இது திருவெம்பில்‌ நாடனெழுத்து இது அழகிய 


சொக்கனாரான சுந்தரபாண்டிய தேவற்குப்‌ பத்தாவது. 


யாளி மண்டபத்‌ தூணுக்குப்‌ பின்புறமுள்ள கோபுர நிலை 


இடப்பக்கக்‌ கல்‌ 


சகம்‌ 1494. கொல்லம்‌ 747. பொ.ஆ. 1571-72 


சதாசிவயராயர்‌ காலத்தில்‌ அவரது கீழ்‌ ஆண்ட 
மார்த்தாண்டவர்மன்‌ குடும்பத்தாருடன்‌ கோயிலுக்கு 
வந்தபோது, மாவலி வாணாதிராசன்‌ நந்தவனம்‌ வைக்க 


நிலக்கொடை கொடுத்த செய்தி உள்ளது. 


தழல்‌ உட சாலிவாகன 

சகாற்தம்‌ 1494 மேல்‌ செல்லாநி 

ன்ற கொல்லம்‌ 747 ஆங்கிரச வருசம்‌ 

ஆனி மீ 15 பூர்வபட்சத்து அட்டமியும்‌ 
புதன்கிழமையும்‌ பாகையோகம்‌ பெற்ற அ 
த்தத்து நாள்‌ உதைய மார்த்தாண்டன்‌ புத்திரகள்‌ 
சதாசிவராயரிடத்து நாமும்‌ நம்‌ பெண்டுக 
லோடுங்‌ கூடியிருந்து ஆராதனை கொள்ளாநி 
ற்க நம்வாசல்‌ காரியம்‌ செய்யும்‌ அந்தர்த்தியனா- 
ன அத்தியம்‌ நம்மடபதிகளில்‌ பேரரு- 
ளாளசீயரும்‌ தேசாந்திரிகளில்‌ பெரிய திருமலை 
நம்பியும்‌ அனைத்துக்‌ கொத்தும்‌ நம்‌ வாசல்‌ கணக்கெ- 
முதிப்போதும்‌ பேரும்‌ கூடி கற்பித்த காரியமாக ந- 
ம்‌ வீட்டில்‌ . . . 

தன்‌ நம்முடன்‌ வந்து வடமண்டலத்து நம்‌ 
குமாரன்‌ பைதறகுல வங்கி ஷோற்பவ- 

னான திருமாலிருஞ்சோலை நின்றான்‌ 

மாவலி வாணாதிராயனுடைய உபயமாக ந 
மக்களும்‌ பெண்களுக்கும்‌ சூட, மா- 

லைகட்டி சூடும்படிக்கு நந்தவனமும்‌ ஒ- 

ரு மாநிலம்‌ குடுக்க வேணுமென்று 


ஆவணம்‌ 24, 2013 


167 


23. சொல்லுகையில்‌ இந்தப்‌ படிக்கு குடுத்த நி- 

24. லமாவது தென்கரை ஸ்ரீ வாசு தேவப்‌ பேரேரி 

25. யின்‌ கீழ்‌ வாகையடிப்‌ பள்ளம்‌ சீகாரியம்‌ இரா- 

26. மகிட்டினன்‌ வகையாய்‌ நாம்‌ கையாண்ட நில- 

27. ம்‌ ஒரு மாவும்‌ சித்திர கூடத்துக்கு மேற்கு நந்தவ- 
28. னமும்‌ பயிர்‌ செய்து நாள்‌ ஒன்றுக்கு அய்‌- 

29. யணைத்‌ திருமாலை கட்டித்‌ தரும்படியும்‌ இன்னில- 
30. ம்‌ ஒருமாவும்‌ அஞ்சாலியும்‌ தவிர்த்து இறையி- 

91 லியாக சறுவமானியமாக ஆ சந்திரவாதித்தவற்‌ 
32. சந்ததிப்பிரவேசமே கல்லலும்‌ செம்பிலும்‌ வெ- 

33. ட்டிக்‌ கையாண்டு கொள்ளும்படியும்‌ கற்பி- 

34. த்து திருவாய்மொழிந்‌ தருளின படிக்கு பா 

35. ற்க வருளால்‌ திருமந்திர ஓலை நாயகம்‌ இது நம்‌. 


43:1 

இடம்‌ : மேற்குறித்த கல்வெட்டின்‌ தொடர்ச்சியாக இக்கல்வெட்டு 
உள்ளது 

காலம்‌ : கலி 4886 கொல்லம்‌ 9௭. சகம்‌ 1706 பொ. 1784-85 


செய்தி : கும்பாபிசேகம்‌ செய்யப்பட்ட செய்தி கூறப்படுகிறது. 
உ கலியுக வருசம்‌ 4886 சகார்த்தம்‌ 
1706 கொல்லம்‌ 961 வருசம்‌ விசுவாவசு 
வருசம்‌. . . 

ஊர்‌ ௮ சுந்தரன்‌ பதியும்‌ நம்‌ முதலிக- 
ள்‌ ஸ்ரீகாரியம்‌ அவர்கள்‌ அதிகாரத்தில்‌ 
திருநெல்வேலி ஆதிதராமன்‌ இது 
மிந்த மன்னவர்கள்‌ னானயில 
எடுசீமை ஆதித்தராமன்‌ ஆ புவார்‌ 
திருநகரியில்‌ சுப்பிரமணிய பிள்ளை- 
10. யவர்கள்‌ திவிச்சது சுவாமி நம்பி- 

71. ராயர்‌ பிட்க்ஷானம்‌ செடிடெ 


ஒர்த்‌ 


12. பந்தனம்‌ முகூத்தம்‌ கலி வருசம்‌ 4886 


168 
ஆவணம்‌ 24, 2013 


13. 


14. 
15. 
16. 
17. 
18. 


19. 


20. 


21. 


22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 


31. 


32. 


961 சகாதத்தம்‌ 1706 வருசம்‌ 

சாளசாயக வரு [கொல்லம்‌] விசுவாவசு வருஷ 
ம்‌ ஆவணி மாசம்‌ 20 சோமவா 

ர ம்‌ பூருவபட்சம்‌ அஸ்தம்‌ நட்செத்திர 

ம்‌ ராத்திரி மீனவசரணமும்‌ அங்கூ- 
ர்முகூற்தம்‌ பிலவ வருசம்‌ தைய்மாசம்‌ 3 உ 
குருவாரம்‌ பூருவபட்சம்‌ மிருகசீ 

ரிசம்‌ பகல்‌ மீனலக்கின முகூர்த்த 

ம்‌ கும்பாபிசேகம்‌ இதற்கு சில 

வுளம்‌ சுவாமிபிரதிட்டை நம்படங்‌- 

ங்கல்‌ சிலபண்டங்கல்‌ சிவதெட்‌- 

சணை பிராமண போசனம்பூரி- 

தானம்‌ ஆறுவிமானம்‌ புதுப்பி- 

ச்சு பூமிதானம்‌ மருந்து சிலவு 
மண்டலபூசை ஆள்‌ மாகாணம்‌ 

உள்பட சிலவு 1100 பொன்‌ இவளவு 

ம்‌ தந்து இந்தப்பணி விடைக்கு பொருள 
ஈளருமான உச்சியாஸான பட்டர்‌ 


காணியாட்சி சிலபன்‌ அளசியார்‌ 


முத்திருளன்‌ உ முகூர்த்த கவி 


[தொடர்ந்து பாடல்‌ கல்வெட்டு] 


33. 


34. 


35. 
36. 


43 : 12 
இடம்‌ : 


காலம்‌ : 


இருநிலமேற்‌ கலியுக சகாற்தமோ ராயிரத்தெழுநூற்றேழின்‌ மேல்‌ 


லிசைந்த சொல்ல 


மருவு தொள்ளயிரத்தறுபத்‌ தோராண்டில்‌ தை மாசம்‌ மூன்றாந்‌ தியதிவளர்‌ 


பொன்‌ வாரம்‌ 


மிருகசீரிச மீனலக்கினத்தில்‌ மேருசுப்பிரமணியன்‌ மீனாட்சிநாதன்‌ 
அருமையினாற்‌ பாச்சாதனாதி செய்யும்‌ பிஷெச்சன்பை நம்பி யருள்‌ 


செய்தாரே. 


கோயில்‌ முன்‌ மண்டபம்‌ தென்சுவர்‌ சன்னலுக்கு £ழ்புறம்‌ 


கோனேரின்மை கொண்டான்‌ வீரகேரளனான குலசேகரன்‌ 


பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டு 


ஆவணம்‌ 24, 2013 


செய்தி : 


உஐ ௨௭ உ ஐ. 


க 
© 


க்‌ க்‌ 
ம்‌ 
த 


19. 


43 : 13 
இடம்‌ : 
காலம்‌ : 


செய்தி : 


ர்‌. 


170 


மாளவச்‌ சக்கரவர்த்தி அலங்காரன்‌ என்பவன்‌ தம்பிதாக்கள்‌ 
பேரால்‌ அழகிய மணவாளப்‌ பெருமாள்‌ நாயனாரை 
எழுந்தருளப்‌ ப... அவரது அமுதுபடிக்காக திருவிடை 
யாட்டமாக நிலம்‌ வழங்கியமை 
ஸ்வஸ்திஸ்ரீ திரிபு, வனச்சக்ரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ 
திருக்குறுங்குடி நின்‌ 
றருளிய பரமஸ்வாமிகள்‌ கோயில்‌ திருப்பதி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு 
அலங்காரன்‌ மாளுவச்சக்கரவர்த்திகள்‌ தங்கள்‌ பிதாக்கள்‌ பேரால்‌ எழு- 
ந்தருளுவிக்கும்‌ நாயனார்‌ அழகிய மணவாளப்‌ பெருமாளுக்கு அமுதுபடி 
சாத்துப்படி உள்ளிட்டு வேண்டும்‌ நிமிந்தகளுக்கு உடலாகத்‌ திருக்‌ 
குறுங்குடி ஆள்வார்பற்றில்‌ யிந்த திருவிடையாட்டம்‌ தேவதானம்‌ நீக்கி 
ஏழாவது கார்த்திகை மாதம்‌ முதலடங்க திருவிடையாட்டமா 
கத்‌ தந்து இத்தால்‌ வரும்‌ நெல்லுக்‌ கடமை காசுக்கடமை பொன்வரி நாட்டு 
விநியோகம்‌ காணிக்கை கார்த்திகைப்‌ பச்சை உட்பட்ட பல உபாதிகளு 
ம்‌ இந்நாள்‌ முதல்‌ வரியில்‌ கழிப்பதாகச்‌ சொன்னோம்‌ இப்படிக்கு 
இவ்வோலை 
ஸாஸனமாகக்‌ கொண்டு சந்திராதித்தவற்‌ செல்ல கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்கொண்டு அனுபவித்துப்‌ போதுக இவை நெட்டூ 
ருடையான்‌ எழுத்து யாண்டு ஏழாவது நாள்‌ . .. இவை 
நெட்டுருடையான்‌ இளையாழ்வான்காலிங்கராயன்‌ எழுத்து 
துல்யம்‌. இது திருவெழுத்து திருத்தியருளியது இது வீரகேரளநா 
ந குல சேகரதேவர்க்கு ஏழாவது சு,ப,மஸ்து 


திருக்குறுங்குடி பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தென்‌ சுவர்‌ 
வெளியேறும்‌ வாயில்‌ அருகில்‌ இரண்டாம்‌ பத்தியில்‌ 
வீரபாண்டியன்‌ யா. 36, பொ.ஆ 14ஆம்‌ நூற்றாண்டு 

மலை மண்டலத்து திருத்துருத்தியைச்‌ சேர்ந்த இராமன்‌ 


ராமனான சோழ கேரளப்‌ பல்லவரையன்‌ நந்தவனப்புறமாக 
நிலம்‌ வழங்கிய செய்தி கூறப்படுகிறது 


ஸ்வஸ்திஸ்ரீ கோமாறபாண்டியன்‌ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவீர 
பாண்டியதேவர்க்கு யாண்டு 36 ஆவது ரிஷப, நாயற்று அ 
மரபட்சத்து ஏகாதசியும்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற உத்திரத்து நாள்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


நாட்டாற்றுப்‌ போக்கு பாலையூர்‌ குறுச்சியான கேசவநல்லூர்‌ 


. தானம்‌ ஊரவரும்‌ தேவனார்‌ குளமான சுந்தரசோ- 


4 

5 

6. .., உடையார்க்கு . . . த ஊரவரும்‌ மலைமண்டல 

7. த்து மெய்த்துருத்தி இராமன்‌ இராமனான சோழ கேரளப்‌ பல்லவ 

8. ரையனுக்கு நான்விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது எங்‌ 

9. கள்‌ ஊர்‌. . . பால்‌ ஊரெல்லாம்‌ துஞ்சி வையமளந்த பிரான்‌ திருவிடை 

10. யாட்டமாக பார்‌ முடிப்பற்றில்‌ இவர்க்கு நாங்கள்‌ விற்றுக்‌ குடுத்த புன்‌ 

11. செய்கு நான்கெல்லையாவது கீழெல்லை தென்கீழைமூ 

12. லை. . . பற்றான மேற்கு தென்‌எல்லையாற்றுக்கு 

13. வடக்கு. . திருக்குறுங்குடி ஊரிநின்றும்‌ களக்காட்டுக்குப்‌ போகிற பெரு- 

14. வழிக்கு தெற்கும்‌ வடவெல்லை சொக்கன்‌ குளத்தில்‌ தடுத்தல்‌ 
கல்மறுசாலு- 

15. க்கு தெற்கும்‌ ஆசுஇந்நான்‌ கெல்லைக்குட்பட்ட சமஸ்தபராப்தி களும்‌ வி- 

16. லைப்பிராமணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ புலியூர்குறிச்சி ஊரவரு தேவநார்‌ 

17. குளத்துக்கு வரும்‌ இராமன்‌ ராமனான சோழகோளப்‌ பல்லவரையன்‌ 

18. . . .விற்றுக்குடுத்த புன்செய்க்கு எம்மிலிசைந்த விலைநிச்சயித்து 
அன்றாடுலை 

19. லான நெல்‌ மோனி பி 20 இப்படி இருப்பதும்‌ காட்டி னற்றிகைச்‌ செலவற 

20. க்கொண்டு விற்று விலைப்பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த புன்செய்க்கு 


இதுவே வி 
21 லையோலையும்‌ ஆவதாகவும்‌ இதுவல்லது மற்று விலையாவனச்சியா 
வணி 
22. ப்‌ பேர்கள்‌ மாவறுதிப்‌ பொருள்‌ செலவோலைக்‌ காட்டவும்‌ காணவும்‌- 
23. . . . வதற்கு ஒரு காலாவது இருகாலாவது முக்காலாவது ஓலைக்‌ குற்றம்‌ 


எழுத்துக்‌ குற்றம்‌ 
24. சொற்குற்றம்‌ மற்றும்‌ எப்பேர்ப்பட்ட குற்றமும்‌ குற்றமல்ல ஆவதாகவும்‌ 
25. இப்படி சம்மதித்து காணிவிலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
புலியூந 
26. குறிச்சியான கேசவநல்லூர்‌ ஊரவரும்‌ தேவநார்குளம்‌ சுந்தரத்‌ தோள்‌ பே 
27. ரேரி ஊரவரும்‌ மெய்த்துருத்தி இராமன்‌ இராமனான சோழகேரளப்‌ 
பல்லவரை- 
28. யன்‌. . . எழுத்து. . .எழுத்து இது சுந்தரன்‌ தேவன்‌ தற்குறிக்கு உய்யவந்‌ 
29. தான்‌ எழுத்து . . .வன்‌ . . .தேவன்‌ எழுத்து இது விக்கிரமபாண்‌ 


ஆவணம்‌ 24, 2013 171 


30. 
31. 

32. 
33. 
34. 
35. 
36. 
37. 


43 : 14 
இடம்‌ : 
காலம்‌ : 


செய்தி ; 


No 


172 


டியன்‌ காலிங்கராயன்‌ எழுத்து பாண்டியதேவன்‌ எழுத்து இது 

நமக்கு நல்ல பெருமாள்‌ எழுத்து . . . எழுத்து இது திருமங்கை ஆழ்வான்‌ 
எழுத்து இது இவர்கள்‌ சொல்ல. . . ஊர்க்கணக்கு உயயவந்தான்‌ எழுத்து 
இப்படி அறிவேன்‌ பொன்பற்றி உடையான்‌ எழுத்து 

. . . இவ்வூர்‌ வாய்க்கால்‌ நான்‌ கொண்ட இந்த .. . 

வக்கு திருநந்தவனப்‌ புறமாகக்‌ கொடுத்தமைக்கு இவை 

மெய்த்துருத்தி இராமன்‌ ராமனான சோழகேரளப்‌ பல்லவரையன்‌ 


எழுத்து 


அதே கோயில்‌, அதே இடம்‌, மூன்றாம்‌ பாகம்‌ 
சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌, யா.7 
புவியூர்குறிச்சி ஊரார்‌ நம்பி கோயில்‌ ஸ.்ரீபண்டாரத்தாய்க்கு குளம்‌ 
அடைப்புக்காக நிலம்‌ நன்கொடையளித்த செய்தி. 
ஸ்வஸ்திஸ்ரீ திருமெய்க்‌ கீர்த்திக்குமேல்‌ கோச்சடையபன்மரான 
திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவீரபாண்டிய தேவர்க்கு 
யாண்டு 17வது விருச்சிக நாயற்று. . . தியும்‌ அப்பர 
பட்சத்து பிரதமையும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற புனர்பூச 
த்து நாள்‌ நம்பி ஸ்ரீபண்டாரத்தார்க்கு வடவாற்றுப்‌ 
போக்கு புலியூர்குறிச்சியான கேசவநல்லூர்‌ ஊரவர்க்குச்‌ சமைந்த 
ஊரவரும்‌ நாட்டாற்றுப்‌ போக்கு தேவதானமான சுந்தரத்‌ தோள்‌ 
உடையார்‌ ஊரவற்குச்‌ சமைந்த ஊர பருமான ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ 
குடுத்த 
பரிசாவது எங்களூரார்குளம்‌ தத்தின பாதம்‌ சிலவுக்கு நீக்கி. . .லே 
உடைத்து 
அடைக்க வொண்ணாமல்‌ கிடந்தமையில்‌ இவ்வடைபடவே 
ணுமென்று நம்பிக்கு விண்ணப்பம்‌ செய்த படியாலே இந்த 
குளத்திலே நீர்நிற்க செய்தேன்‌ அன்றே அடைபட்ட இதுக்கு நாங்கள்‌ 
தானமாகக்‌ குடுத்த எங்களூர்‌ வடபால்‌ புன்செயில்‌ குடுத்தநி 
லத்துக்கு பெருநான்‌ கெல்கையாவது கீழெல்லை சோரண்‌ 
- றும்‌ களக்காட்டிற்குப்‌ போகிற வழிக்கு மேற்கும்‌ 


தென்னெல்லை செங்களக்குறிச்சி எல்லைக்கும்‌ அகரப்பற்றானதொன்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


17. 
18. 
19. 
20, 
21. 

22. 
23. 


24. 
25. 
26. 
27. 


28. 
29. 
30. 
91. 

32. 
33. 
34. 
95. 
36. 


43 : 15 
இடம்‌ : 
காலம்‌ : 


செய்தி : 


றது த ல டல 


ஆவணம்‌ 24, 2013 


குளத்தில்‌ எல்லைக்கு வடக்கும்‌ மேலெல்லை சாமங்கலி- 

ல்‌ எல்லைக்கு கிழக்கும்‌ வடவெல்லை சொக்கன்குளத்தில்‌ ந- 

ன்‌ செய்‌ நிலத்துக்கும்‌. . . இக்குளத்தில்‌ வடசொம்பில்‌ மறுகாலில்‌ 

நீர்‌ போகிற கானாற்றுக்கும்‌ சிறுமலையனேரியில்‌ தென்கடைக்‌ 
கொம்புக்குத்‌ தெற்கும்‌ இந்நான்‌கெல்லைக்குள்பட்ட புன்‌ 

செய்நிலம்‌ தானமாகக்‌ குடுத்து தானப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
இப்படித்தானப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த புன்செய்‌ நிலமும்‌ 
இவ்வெல்லை- 

க்குள்பட்ட மரமும்‌ கிணறும்‌ எப்பேர்ப்பட்டட சமஸ்தபிராப்திகளும்‌ 
தானமாகக்‌ குடுத்து தானப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 

நம்பிஸ்ரீ பண்டாரத்தார்க்கு புலியூர்குறிச்சி தேவநார்குளத்து ஊர்க்‌- 
குச்‌ சமைந்த ஊரவரோம்‌ ஓரம்பன்சதிரனக்கீரன்‌ நக்கிரனராதித்த தேவன்‌ 
தற்குறிக்‌- 

கு தற்குறி மாட்டேறின இதன்‌ இவை முப்போது வளத்தான்‌ 

எழுத்து இவை இனக்கு நல்ல பெருமாள்‌ தற்குறிக்கு இவை சே 

னைப்‌ பெருமாள்‌ எழுத்து இவை செய பெருமாள்‌ எழுத்து 

இவை வளத்து வாழ்வித்தான்‌ எழுத்து இவை- 

ண்ணனார்‌ தற்குறிக்கு பாட்டெழுதி- 

ட்டன்‌ எழுத்து இவை திருமாளிகையாழ்வான்‌ எழுத்து இவை 
மக்கரையன்‌ எழுத்து இவைராசன்‌. . . தற்குறி. . . இவை 

அழகிய நம்பி எழுத்து இவர்கள்‌ சொல்ல இவை கணக்கு எழுத்து 


. . இன்ன இவை சிவந்தான்‌ சொல்லானர்‌ எழுத்து 


மேற்படிக்‌ கோயில்‌ சுவர்‌ நுழைவாயிலுக்கு வலப்புறம்‌ உள்ளது 
பொ.ஆ 13-14ஆம்‌ நூற்றாண்டு 
இக்கோயில்‌ இறைவர்க்கு அமுதுபடி. க்கான நிலக்கொடை 
ஸ்வஸ்திஸ்ரீ அருளி- 
ச்செயல்‌ நாட்டா 
ற்றுப்‌ போக்கு வை- 
குந்தவளநாட்டு- 
த்‌ திருக்குறுங்கு- 
173 


43 : 16 
இடம்‌ : 


174 


டி நின்றருளியப- 
ரமஸ்வாமிகள்‌ கோ- 
யிலில்‌ திருப்பதி ஸ்ரீ 
வைஷ்ண வர்களுக்கு 
யின்னாயனாற்கு அமு- 
துபடி பதின்னாழி- 
க்கும்‌ சாத்துப்படி 
நெய்யமுது கறிய- 
முது இலை அமுது அ- 
டைக்காயமுது 
உட்பட்ட வகை- 
க்கு திருவிடை- 
யாட்டமாக விட்ட 
இவ்வூர்‌ புருஷநா- 
ராயணப்‌ பேரேரி 
கட்டளை இரா- 
சேந்திர சோழகங்‌ 
க காணியானாளட்டு 


. க்கு வடக்குத்‌ தடிக்‌- 

. கு கோவிந்த நாரா[ய] 
ல்‌ உடை நயினராதே- 
. ணியன்‌ ஆறுமா[க]- 

. தீதிட்டுக்குமேற்‌- 

. கு பழைமதிலுக்‌- 


கும்‌. . . தடி . . . எழுபதில்‌ 
ககுத்தடி ஆறாவதில்‌ 
நிலம்‌ பத்து மா 
திருவதான- 


[கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை] 


காலபைரவர்க்கு வடபுறம்‌ உள்ள சன்னதி வாயிலுக்கு இடப்புறம்‌ 


(பள்ளிகொண்ட பெருமாள்‌ சன்னதி) 


ஆவணம்‌ 24. 2013 


காலம்‌ : 
செய்தி : 
ர்‌. 


9, 


பொ.ஆ 13-14அம்‌ நூற்றாண்டு 

திருவிடையாட்ட நிலங்களாக நூறு மா கொடுக்கப்பட்டமை 
ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச்‌ செயல்‌. . . பச்சாற்றுப்‌ போக்கு வைகுந்த வளநாட்டு 
திருக்குறுங்குடி 
நின்றருளிய பரமஸ்வாமிகள்‌ கோயிலில்‌ திருப்பதி ஸ்ரீ வைஷ்ணவர்கள்‌ 
திருவிடையாட்டம்‌- 
. - . பக்சத்து, . . னிக்‌ கீழ்ராசேந்திர சோழவதி பிலாற்றுக்குத்‌ தெற்கு 
. இவழிக்கு மேற்கு தெற்கு. . . பூவிளை முதல்‌ கண்ணாறு முதல்‌ செய்‌ 
முதல்‌ 
. .. ஆறு மாமுக்காணி அரைக்காணியில்பட்ட- 
ரையே அரைக்காலையும்‌ இரண்டாம்‌ கண்ணாறு முதற்‌ செய்‌ முதல்‌ 
பத்தாஞ்‌ செய்வரை 
. . காணியில்‌ மேற்படி இறையிலி நிலம்‌ முக்காணி நீக்கி நிலம்‌ ஆறு மா 
முக்காணி அரை 
க்காணியும்‌ மூன்றாங்கண்ணாறு முதல்‌ செய்முதல்‌. . . வரை நிலம்‌ 
அறுமாமுக்காணி அரைக்காணியும்‌ 


. . . கையும்‌ நெல்லு. . .னாறு முக்கலனே. . . 


[10-12 வரிகள்‌ முற்றிலும்‌ சிதைவு] 


13. 
14. 


15. 
16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


ஆவணம்‌ 24, 2013 


மூன்றாஞ்‌ செய்முதல்‌ நாலாஞ்‌ செய்‌ வரை- 

. ௨... அரைக்காணி. . . கற்பித்த வசைக்கு கிழக்குக்கட்டளை முதல்‌ 
கண்ணாறு முதற்‌ செய்‌- 

னால்‌. . . விளை நிலம்‌ அஞ்சும்‌ கைக்கொண்டு. 

. . சிமன்‌ இறையிலி நிலம்‌ மாத்தா. . . அரைக்காணியுமாக இறையிலி 
நிலம்‌ மூன்று மாகாணி அரைக்காணி முந்திரிகை 

யும்‌ நிலம்‌ கையாண்டு கொண்ட முதற்செய்யும்‌ இரண்டாம்‌ கண்ணாறு 
முதல்‌ செய்‌ முதலாஞ்‌ செய்வரை நிலம்‌ நாலுமாக 

காணி அரைக்காணியில்‌ நிலம்‌ நாராயணப்‌ பேரியில்‌ இறையிலி நிலம்‌ 
அரைமா அரைக்காணியும்‌ ஊரவரில்‌ அளக்கச்‌ செ- 

. .. இறையிலி நிலம்‌ இரண்டு மாகாணியுமாக நிலம்‌ இரண்டுமா முக்காணி 
அரைக்காணியும்‌ நீக்கி நிலம்‌ இரண்‌ 

டுமாவும்‌ மூன்றாங்கண்ணாறு முதற்‌ செய்முதல்‌ நான்காம்‌ செய்‌ வரை 
நிலம்‌ ஆறுமா முக்காணி அரைக்காணி முந்தி 

ரிகையும்‌ நாலாவது கண்ணாறு முதற்‌ செய்‌ முதல்‌ நான்காம்‌ செய்வரை 
நிலம்‌ நாலுமாக்‌ காணியும்‌ அஞ்சாங்‌ கண்ணா- 

175 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


176 


றும்‌ நிலம்‌ முதல்‌ நாலாஞ்‌ செய்வரை இர ண்டு மாகாணி அரைக்காணியும்‌ 
ஆறாங்கண்ணாறு முதற்‌ செய இ 

ராமானுஜன்‌ தோப்புக்கு மேற்கு. . . உட்பட நிலம்‌ பதினொருமா முக்காணி 
அரைக்காணியும்‌ மேற்படி 

பாலாற்று வடக்கும்‌ மேல்படி வதிக்கு மேற்கு வழிக்கு மேற்கும்‌ 
வனைமுதற்கண்ணாறும்‌ முதற்செய்முதல்‌ மூன்றாஞ்‌ செய்‌ 

அரையே இரண்டுமா அரைக்காணியும்‌ இரண்டாங்கண்ணாறு முதற்‌ 
செய்‌ முதல்‌ மூன்றாஞ்‌ செய்வரை நிலம்‌ இரண்டுமா 

வரையும்‌ மூன்றாங்கண்ணாறு முதற்‌ செய்‌ முதல்‌ மூன்றாஞ்‌ செய்‌ வரை 
நிலம்‌ இரண்டு மாக்காணி அரைக்காணியும்‌ நாலாங்கண்ணாறு 

முதல்‌ செய்‌ முதல்‌ மூன்றாஞ்‌ செய்வரை நிலம்‌ இரண்டு மாக்காணியும்‌ 
மேற்படி வதிக்குக்‌ கிழக்கு வழிக்கு கிழக்குக்‌ கட்டளை முதல்‌ 
கண்ணாறு முதல்‌ செய்‌ முதல்‌ இரண்டாம்‌ செய்வரை நிலம்‌ ஒரு மா 
வரையும்‌ இரண்டாங்‌ கண்ணாற்று முதற்‌ செய்வரை நிலம்‌ ஒரு 
மாவரையும்‌ இரண்டாங்கண்ணாற்று முதற்‌ செய்வரை நிலம்‌ 

ஒருமா முக்காணி முந்திரிகையும்‌ மூணாங்கண்ணாறு முதல்‌ செய்‌ முதல்‌ 
மூன்றாஞ்‌ செய்யும்‌ நிலம்‌ ஒருமா முக்காணி அரைக்கா- 

ணியும்‌ நாலாங்கண்ணாறு முதல்‌ செய்‌ முதல்‌ மூன்றாஞ்‌ செய்வரை நிலம்‌ 
இரண்டு மா முக்காணி அரைக்காணியுமாக நிலம்‌ நூற்று எழுமா 
முக்காணியில்‌ 

பாலாற்றுக்கும்‌ இறையிலி நிலம்‌ ஏழுமாமுக்காணி நீக்கி நிலம்‌ நூறுமாவும்‌ 
இருக்க இந்த. . . கார்‌ முதல்‌ நம்பிக்கு திருவிடையாட்டமாக கையாண்டு 
கொ 

ண்டு இந்நிலத்துக்கு [அசலமந்தாதி] கொள்ளும்‌ வாரமும்‌ பல உபாதி 
வினியோகங்களும்‌ உட்பட்ட வகையும்‌ திருக்குறுங்குடி உள்ளிட்ட பற்‌ 

. . புன்செய்‌ சிறகரை பற்று வகையில்‌ பருத்தி ஆமணக்கு பயிர்‌ ஏற்றின 
நிலத்துக்கு நம்‌ வரியிலார்‌ முதல்‌ கூட்டிப்‌ போதுமாதலால்‌ பண 

ம்‌ அஞ்சில்‌ அதிகாரிகள்‌ [உட்பட்டார்‌] தண்டிக்‌ கொள்ளும்‌ பணம்‌ மூன்றும்‌ 
நீங்கலாக முன்பு கொண்டு போதும்‌ பணம்‌ ஒன்றும்‌ உட்பட இப்‌ 

படி கொண்டு கார்‌ முதல்‌ இப்பற்றில்‌ தண்டி கொள்ளும்‌ மாத்தால்‌ பணம்‌ 
இரண்டாகவும்‌ எள்ளும்‌ கொள்ளும்‌ 

யறு சாமை உட்பட்ட காணிப்பற்றுக்கு முன்பு கொண்டு போதும்‌ மருசாதி 
விளை ஒன்றுக்கு தானியம்‌ பதக்காகவும்‌ இவ்‌- 

வகைப்படியிலே முதலாகக்‌ கொள்ளும்படி மேற்படி ஆண்டு வையாகி 
மாதம்‌ எட்டாந்தியதி கற்பித்த அளவுக்கு இக்கார்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


98. 


39. 


40. 


முதல்‌ திருவிடையாட்டமாக விட்ட நிலம்‌ நூறுமாவும்‌ கையாண்டு கொண்டு 
இத்தரவின்படி உள்ள மருசாதி கொள்ளும்‌ 

பல உபாதி வினியோகம்‌ உட்பட்ட வகையும்‌ புன்செய்‌ நிலத்துக்கு பணம்‌ 
இரண்டாகவும்‌ விளை ஒன்றுக்கு தானியம்‌ பதக்காகவும்‌ 

முதலாகக்‌ கொண்டு அழுதுபடி சாத்துப்படி திருப்பரி வட்டம்‌ திருநந்தா 
விளக்கு உட்பட்ட வகையெல்லாம்‌ தீர்வர நடத்திக்‌ கொ 


41. ண்டு போகவும்‌ இத்தரவுபடிபாடாகவு கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ 
கொள்ளும்‌ கணக்கு அழகிய மன்னார்‌ எழுத்து 
42. சந்திராதித்தவற்‌ செல்வதாக. 
43:17 
இடம்‌ : திருக்குறுங்குடி - திருப்பாற்கடல்‌ நம்பி கோயில்‌ - முன்பு 
வெளியில்‌ நிற்கும்‌ கல்லில்‌ நாற்புறமும்‌ வெட்டப்பட்டுள்ள 
கல்வெட்டு 
காலம்‌ : சகம்‌ 1590 கொல்லம்‌ 844, பொ.ஆ 1668 
செய்தி: செண்பகமாறன்‌ காளந்தியப்பன்‌ பெயரில்‌ சத்திரம்‌ ஒன்று 
உருவாக்கி அதில்‌ பிராமண போஜனத்துக்கு நிலம்‌ கொடை 
யளித்த செய்தி. 
முதல்‌ பக்கம்‌ 
1.  ஸ்ரீதுல்யம்‌ தத்‌,தம்‌ ஜக,த,க அபி, ஸ்த: 
2. ஸ்வதஸ, ஹார காரணம்‌ ஸாஸந 
3. ம்‌ சாஸ்வதம்‌ விஷ்ணோம்‌ ஸ்ரீ திரர,க,நி 
4.  வாஸிந: சகாத்தம்‌ சதருளகய 1590 
5. ன்மேல்‌ செல்லாநின்ற சொல்‌ 
6. லம்‌ 844 வருசம்‌ கீலக வருசம்‌ காத்‌ 
7. திகை மீ 7உ பூறுவட்பசத்து திரை 
8. யோதசியும்‌ சுக்கிரவாரமும்‌ 
9. பவோக சுபகரணமும்‌ பெற்ற அசு- 
10. வதி நட்சத்திரத்து நாள்‌ செய்த 
11. தன்ம சாதனமாவது உதயம- 
12. ஈர்த்தாண்ட பந்தல்கீழ்‌ புசபல 
13. வீரவசந்ததிகீ, மதுரம்‌ தேவமக- 
14. ராசாவின்‌ பீடத்து நாமும்‌ நம்பெ- 


ஆவணம்‌ 24, 2013 


177 


15. 
16. 
17. 
18. 
19. 


20. 


21. 


22. 
23. 


ண்டு களோடுங்கூடியிருந்து ஆராத- 
னை கொள்ளாநிற்க நம்‌ வீட்டில்‌ 
காரியஞ்‌ செய்வாரில்‌ மடப- 

களில்‌ பேரருழாழசீயரும்‌ 

பெரிய திருமலை நம்பியும்‌ நம்ம- 
டிப்பிடிக்கும்‌ நம்பிமாரும்‌ சீவர 
சாலதாசனும்‌ வாசல்‌ காரியஞ்‌ 
செய்யும்‌ சொக்கலிங்க நாயக்கர்‌ 


காரியத்துக்கு கர்த்தரான நம்‌. 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


ர. 
2 
3 
4 
5. 
6 
7 
8 
9 


வடமலையப்பர்‌ 
திருமலை சொழுந்தர்‌ 
இருவப்பர்‌ மனு 
ஷரான 
சொக்கனாதனும்‌ 
வாசல்கணக்‌- 
கெழுதி போ- 
தும்‌ பேரும்‌ அ 
னைத்துக்‌ கொ- 
த்துங்கூடிக்‌ 
கற்பித்த காரி 
யமாவது நம்‌- 

பி செய்வார்‌ ந- 
ம்‌ முடன்வந்‌- 

து சொன்னக- 
ஈரியமாவது 
திருக்குறுங்கு 

டி தென்பால்‌ 

நம்‌ திருப்பாற்‌ 


. கடல்‌ நம்பிகோயி- 


லுக்கு வட- 


ஆவணம்‌ 24, 


2013 


22. க்கு நம்‌ சீபண்‌ 
23. டாரக்கணக்கு 
மூன்றாம்‌ பக்கம்‌ 
செண்பகமாறன்‌ காளத்தியப்பன்‌ 
சத்திரம்‌ பிராமணபோசனம்‌ நடக்‌- 
கும்படிக்கு நாம்‌ திருஉளம்‌ உகந்து 
கற்பித்த நிலமாவது நம்‌ புருஷ 
நாராயணப்‌ பேரேரியில்‌ நாம்பூமித- 
ஈனவிரைக்‌ கூருக்கு நிலம்‌ காணி அரைக்காணியும்‌ 
காளத்தியப்பன்‌ கிரையமாகக்‌ கொ 


ண்டுவிட்டபடியானாலே எல்கை தெ 


மல த ஐ 90 4 


ன்கட்டளை இரண்டு காணி அரைக்காணியும்‌ முன்னடைந்த ச 
10. த்திரத்துக்கு திருவரங்கனேரியில்‌ வி- 

11. ட்டசெய்‌ 5 பரிவர்த்தினையாகவிட்ட- 

12. து தெய்வங்களுள்‌ மடப்புறம்‌ 25 

13. அட்டணைப்பள்ளம்‌ 120 ஆக தி 

14. ருத்திவிட்டது கேசவனேரி காணி அரைக்காணியும்‌ 
15. மேல்‌ நடுக்கன்பாறை உவகிள்‌ நடுக்‌- 

16. கன்பாறை உஉய ஆக உயஉயவும்‌ கரித- 

17. ன்‌ செங்காரமுடையார்‌ கோயிலுக்கு 

18. கீழ்த்தோப்பும்‌ தெங்கரை ஊருக்கும்‌ மேற்‌ 

19. கு தோப்பும்‌ பஞ்சை விரை சம்நாம்‌ உ 

20. ண்ணுடசொத்தில்‌ ஒதுங்குங்கலத்தில்‌ 

21. கட்டளையிட்டது நாள்‌ 1க்கு வெள்ளித்‌ 

22, தமனகச்சாதம்‌ அஞ்சுபடி அய்வகை 

23. க்கறி சாத்துப்படிக்கு இ[அரை] தோசை 1 வடை 
24. . . யகசுருள்‌ 17 நெய்படி வலு [3/8] கட்டளை 


நான்காம்‌ பக்கம்‌ 
1.  யிட்டோம்‌ இதுக்கு 


2. அஞ்சாலி மேல்வாரம்‌ 
3. சில்வரி பெருவரி [செட்‌] 


ஆவணம்‌ 24, 2013 179 


4. ... வேகாரி மற்றுமு 
5. ள்ள சமஸ்தபிரா 

6. ப்த்தியும்‌ சுத்தக்ர 

7. யமானியமாக ஆச 
8. ந்திராதித்தவற்‌ சந்த- 
9. திபிரவேசமாக ௧ 
10. ல்லிலும்‌ செம்பிலும்‌ 
11. வெட்டிக்‌ கையாண்‌- 
12. டு கொள்ளும்படிக- 
13. ற்பித்து திருவாய்‌ 

14. மொழிந்தருளினபடி 
15. க்கு நம்‌... 

16. னால திருமந்திரஓ- 
17. லை நாயகம்‌. . . 

18. . . பனுக்கு 

19. கணக்கு பேர- 

20. ருளாள மூவே- 


21. ந்த வேளா 
22. ன்‌ எழுத்து சு, 
23. ப, மஸ்து 
43:18 
இடம்‌ : திருப்பாற்கடல்‌ நம்பிகோயில்‌ மேற்கு அதிட்டானம்‌ (கருவறை) 


முப்பட்டைக்‌ குமுதம்‌ ஐகதிப்படையில்‌ உள்ளது 
காலம்‌ : எம்மண்டலமும்‌ கொண்ட மாறவர்மன்‌ குலசேகரன்‌, யா 17, 
பொ.ஆ 1285 
செய்தி: பழங்கல்வெட்டைப்‌ புதிதாக வெட்டியது. மூவேலி நிலம்‌ 
தேவதான இறையிலியாகத்‌ திருப்பாற்கடல்‌ ஆழ்வார்க்கு 
தேவியார்‌ புவனி முழுதுடையார்‌ வளாகமெனப்‌ பெயரிட்டு 
வழங்கப்பட்டமை 
1. ஸ்வஸ்திஸ்ரீ கோமாற பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ எம்‌ 
மண்டலமுங்கொண்டான்‌ ஸ்ரீ குலசேகரதேவற்கு யாண்‌ 17வது ஆவணி 
மாதம்‌ ஆறாந்‌ தேதி ஸ்ரீ[வி]ம 
180 ஆவணம்‌ 24. 2013 


10. 


11. 


43: 19 


இடம்‌ : 


காலம்‌ - 


ஆவணம்‌ 24, 2013 


ஈனம்‌ வாங்கி சேகையால்‌ முன்புதுகை கல்வெட்டின படி எடுத்து இந்த 
ஸ்ரீ [விமானம்‌ சமஞ்சபிள்‌ . . வர்க்கு 24 ஆவது ஆனி மாஸம்‌ முதல்‌ 
தியதி[நாம்‌] வெட்டினபடி ஸ்வஸ்திஸ்ரீ 

திருமடந்தையும்‌ ஜெயமடந்தையும்‌ திருப்புயத்தினிதிருப்ப இரு நிலமும்‌ 
பெரு . . . ட்சையும்‌ குடை நிழற்ற மன்னவரலெலாம்‌ திறை- 

மணிமுடி சூட்டித்‌ தென்குமரியும்‌ வட . . . வேதிரை கடலெல்லையாக 
உலக முழுதுங்‌ கயலாணை பரந்த- 

ஸனத்து உலகமுழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்தருளிய மாமுதல்‌ மதிக்‌ 
குலம்‌ விளங்கிய கோமுதற்‌ கோச்சடையன்‌ பன்மரான திருபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ குலைசேகர தேவற்கு யாண்டு 

ஆறாவது நாட்டாற்றுப்‌ போக்கு திருக்குறுங்குடி திருப்பாற்கடல்‌ 
ஆழ்வார்க்கு மாடக்குளக்கீழ்‌ மதுரை உள்ளாலை அழகிய பாண்டியன்‌ 
கூடத்து பள்ளிக்கட்டில்‌ பாண்டிய ராசனில்‌ எழுந்தரு 

யிருந்து யாண்டு ஆறாவது நாள்‌ இருநூற்று அறுபதினால்‌ நாட்டாற்றுப்‌ 
போக்கு திருக்குறுங்குடி திருப்பாற்கடல்‌ ஆழ்வார்கோயில்‌ ஸ்ரீ 
வைஷ்ணவர்கள்‌ செயத்‌ திருவாய்‌ மொழிந்தருளினபடி ஆழ்வார்க்கு 
முன்னாள்‌ 

தேவதான இறையிலியென்று இத்தேவர்க்கு திருப்படி மாற்றுள்ளிட்டு 
வேண்டும்‌ நிவந்தவங்களுக்கு இந்நாட்டு பராக்கிரம பாண்டியச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து பயிரேறாது காடு 

கொள்ளிய்‌ கிடந்தனிலத்து ஸ்ரீ வாஸதேவப்‌ பேரேரியில்னின்றும்‌ வோந 
இடவாற்றுக்கு கிழக்கு. . . ஐயன்‌ கோயிடைய மூவேலி நிலம்‌ தேவதான 
இறையிலியாக யிட்‌- 

டு புவனி முழுதுடைய வளாகமென்று பேரால்‌ வேறு பிரிக்க பெற 
வேணுமென்று நம்‌ பெண்டுகளில்‌ புவனுமுழுதுடையாள்‌ நமக்குச்‌ 
சொன்னமையில்‌ நாட்டாற்றுப்‌ போக்குத்‌ 

திருக்குறுங்குடி திருக்கோடித்‌ திருப்பாற்கடலாழ்வார்க்கு திருப்படிமாற்‌ 
றுள்ளிட்டு வேண்டும்‌ நித்த நிமந்தங்களுக்கு பராக்ரம பாண்டிய 
சதுர்வேதிமங்கலத்து நீர்‌ நிலக்கொடை நிலத்து- 

[பூமிக்குக்‌ கீழ்‌ கல்‌ உள்ளது. சிமெண்ட்‌ தளம்‌ போடப்பட்டு விட்டது] 


மேற்படி. கோயில்‌ முதல்‌ பிரகாரம்‌ தென்சுவர்‌ 
பொ.ஆ /7-18ஆம்‌ நூற்றாண்டு 
181 


செய்தி : 


துண்டுக்‌ கல்வெட்டு. திருச்சுற்று மாளிகைச்‌ சுவர்‌ பகுதி 
கட்டுவித்தமை 


1.  இப்பத்தி மூன்று முழமும்‌ கல்பத்தி 
2, செய்தநாளில்‌ சோழ மண்டலத்து 
3. ஓமாம்புலியூர்‌ முதலிச்சியாராஜன்‌ செய்‌ 
4. விச்ச தன்மம்‌ 
43 : 20 
இடம்‌ மேற்படி இடம்‌ 
காலம்‌ : சகம்‌ 1393, பொ.ஆ. 1471 
செய்தி : 
1. ஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம்‌ 1393 இதன்‌ மேல்‌. . .லையும்‌ 
2. பூர்வபட்சத்து தசமியும்‌ திங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற பூசத்து நாந்‌ 
3.  இப்பத்தி மூன்று முழமும்‌ சோழமண்டலத்து ஓமாம்புலியூர்‌ 
ப த்‌ ப 
5. செய்வித்தன்மம்‌ 
43:21 
இடம்‌ : திருப்பாற்கடல்‌ ஆழ்வார்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று தென்‌ சுவர்‌ 
காலம்‌ : கிபி. 13-14ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : திருச்சுற்று மூன்று முழம்‌ உயரம்‌ கட்ட தனிமம்‌ வழங்கியது 
1. ஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம்‌ 12. . . இதன்‌ மேல்ருஷப 
2. நாயிற்று 24உயும்‌ பூர்வபட்சத்து திரயோதசியும்‌ புதன்‌ 
3. கிழமையும்‌ பெற்ற விசாகத்து நாள்‌ இப்பத்திமூன்று முழமும்‌ 
4. சோழமண்டலத்து திருமழபாடியில்‌- 
5. வதுஸசெ த்ரத்து அம்பலங்கோயில்‌ தொ- 
56. மகிழந்தினான்‌ சேவித்த தன்மம்‌ 
182 


ஆவணம்‌ 24, 2013 


44. காயல்பட்ழனம்‌ அழகிய மணவரளபெருமாள்‌ 


10. 
1 


ஆவணம்‌ 24, 2013 


கோயில்‌ கல்வெட்டு 


த.த. தவசிமுத்து, ஆறுமுகநேரி 


காயல்பட்டினம்‌, அழகிய மணவாள பெருமாள்‌ கோயில்‌ 
வடகிழக்கு கோட்டையின்‌ உள்புறம்‌ மேடைக்கு மேலே உள்ள 
கல்வெட்டு 
பொ..16ஷூம்‌ நூற்றாண்டு 
அழகிய மணவாள பெருமாள்‌ கோயில்‌ வழிபாட்டிற்கு நிலம்‌ 
விடப்பட்டுள்ள செய்தி உள்ளது. தற்போது காயல்பட்டினம்‌ 
என்றழைக்கப்படும்‌ ஊர்‌, அக்காலத்தில்‌ உதையமார்த்தாண்டன்‌ 
பட்டினம்‌ என்று வழங்கப்பட்ட செய்தி உள்ளது. 
சு,பமஸ்து ஸ்வஸ்திஸ்ரீ மஹா மண்டலீச்‌ வரந்வீரகேரள. . . 
ஸப்ரதி,க,த ப்ரதிவிராஜ்யஞ்‌ செய்தருளாநின்ற காலம்‌ ச,காப்‌,தம்‌ 14.4ன்‌ 
மேல்‌ 
செல்லா நின்ற . . . வபக்ஷத்து த்ரிதியையும்‌ ஆதித்தவாரமு 
ற்ற அத்தத்து நாள்‌ அ ஆ அகி. 
குடநாட்டு உதைய ்‌ 
மாத்தாண்டன்‌ 





ம்‌ பெ- 


GAT, 








பட்டினத்து நயினார்‌ 
அழகிய மணவாள 
பெருமாள்‌ நயினாற்கு 
அஞ்சிரண்டு குடுத்து 
தளிகை 

கற்பித்த அமுதுபடிக்‌ 
பத்துக்கு நானாழி . . . 


ஆர. . . வெங்கட 
த்துப்படிக்கு வகையாகா. . . கொண்டு குடுத்த வளநாடான வீ ரவளநாட்டு 
கிகுளமும்‌ புரவுங்‌ கொண்டு மாதத்து திருவிள 

. . மதுரைகை நம்பி நடத்தும்‌ கற்பித்தது 


183 





இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


184 


45. கொழமங்கலம்‌ மடைக்கல்‌வெட்ரு 


பா. பாலமுருகன்‌, கு. பால்துரை, பாண்டிச்சேரி 


சிவகங்கை மாவட்டம்‌, இளையான்குடி வட்டம்‌, கொடி 
மங்கலம்‌ கண்மாய்க்குள்‌ உள்ள மடைத்தூண்‌ கல்வெட்டு 
சுமார்‌17ஆம்‌ நூற்றாண்டு 

திருச்சிற்றம்பல சற்குரு தேசிகரின்‌ மடத்தில்‌ இருந்த விசுவலிங்க 
தம்பிரான்‌ விஞ்சைமான்‌ என்பவர்‌ கல்வெட்டுள்ள மடையைச்‌ 
செய்வித்ததைத்‌ தெரிவிக்கிறது இக்கல்வெட்டு மூன்று 
மடாதிபதிகளைப்‌ பற்றி குறிப்பிடுகிறது இதில்‌ இறுதியாகக்‌ 


குறிப்பிட்டவரே இப்பாசன மடையைச்‌ செய்வித்துள்ளார்‌ 


மெய்கர 2. சந்ததியில்‌ 
ஸ்ரீ நமசிவா 4. ய மூர்த்தி பரம்‌ 
பரையில்ச்‌ 6. சுப்பிரமணி 
ய குருதேசி 8. கர்‌ நாளை 
யில்‌ [த்‌] திரு 10. ச்சிற்றம்ப 
ல சற்குரு 12. தேசிகர்‌ 
சன்னி 14. தானதி 
[லடிமை] 16. பட்ட ஒ 
டுகத்து 18. விசுவலி 
ங்க தம்‌ 20. பிரான்‌ 
விஞ்சை 22. மான் த 
ர்மம்‌ 24. [லி]தும்வி 

. . கிரபோ 26. து ஆங்‌ 


. கில [வருசம்‌] வை 


ஆவணம்‌ 24, 2013 


46. முத்து விஜய ரெகுநாத சேதுபதி பட்டயம்‌ 


௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 


இடம்‌ : இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, திருவாடானை வட்டம்‌, பதனக்குடி 
லெட்சுமணன்‌ சேர்வை மகன்‌ பாலசுப்பிரமணியன்‌ 
வீட்டிலுள்ள செப்பேடு 

காலம்‌ : சகாப்தம்‌ 1636 பெர. 1774 

செய்தி: 22.2 செ.மீ. நீளம்‌ 15.4 செ.மீ. அகலம்‌ 800 கிராம்‌ எடையுள்ள 


இச்செப்பேடு முத்து விசைய ரெகுநாத சேதுபதி அவர்கள்‌ 
பட்டுக்கோட்டை கசப்பா மல்லனூருக்கு வந்தபோது செங்குந்த 
முதலிகளில்‌ உடையார்‌ என்பவர்‌ தங்கத்தால்‌ இலை போட்டு 
சாப்பாடு போட்டமைக்காக சேதுபதி மகிழ்ச்சி அடைந்து 
மல்லனூரில்‌ பச்சேரியேந்தல்‌, கிளி பிள்ளையேந்தல்‌ 
சேனைவயல்‌, சேமண வயல்‌, செங்காலன்‌ வயல்‌ முதலான 
வயல்களை மல்லனூரில்‌ அன்னசத்திரம்‌ அமைப்பதற்கு 
கொடையாக கொடுத்தமை. 


1. உஷிராமசெயம்‌ சாலிய 
வாகன சகாத்தம்‌ 


2. 1636ககு மேல்‌ செல்லா 
நிண்ட விறோதகிறது 


3. ணா தையி மீ 26 உ 
சுக்கிர வ[ஈ]ரம்‌ அம்மா 
வாசியும்‌ வுத்தி- 

ந a. 

4. ர நச்சேத்திரமு[ம்‌] கூடின (ன்‌, ல சைத்திய 


a A 


சுபதினத்தில்‌ அசுபதி 
கெசபதி ந- 


ட 


5. ரபதி முத்துவிசைய பாட்டு 
ரெகுனாத சேதுபதி 


யவர்கள்‌ பட்‌- 





6. டுக்கோட்டை சுபாறிக்கி 
எழுந்தருளி மல்லனூ 
ருக்கு வந்தாரர்‌[- 

7. கள்‌ அந்தமுன்னுக்கு 
செங்குந்த முதலிமாரு 
களில்‌ உடை- 





ஆவணம்‌ 24, 2013 


யாற்‌ சேதுபதியவர்களை கண்டு சேதுபதியவர்களுக்கு வி- 
[ரு]ந்து கட்டளையும்‌ பன்னி விச்சார்னு வுக்கு முன்னா- 
10. ளை படியும்‌ போட்டு தங்கத்தால்‌ வாளையிலையும்‌ சே 
41. பாட்டு சேதுபதியவர்களுக்கு உடையார்‌ மகன்‌ உடை- 
12. யார்‌ அன்னம்‌ பகுந்தபடி[யி]னாலே சேதுபதியவர்க [ள்‌] 
13. சந்தோசபட்டு ஒநக்கு தேள்வையான காரிய 
14. ம்‌ யென்ன வேனுமெண்டு கேட்டா[ர]கள்‌ அப்பே- 
15. ஈது உடையா[ர்‌] மகன்‌ உடையார்‌] அடியேன்க்கு ஒ- 
16. ண்டால்‌ ஒண்டு குறையில்லை. இந்தக்‌ கிராம மல்‌- 
17. லனூரு நிலமை தலமை அம்பலம்‌ கொத்து ௧- 
18. ன[க்‌]கு பனைபந்ததடை மல்லனூரு பெருநாங்குயெல்‌ 
19. லையும்‌ தெரவியம்‌ போட்டு காடுவெட்டி யெங்கள்‌ பூர்வி 
20. கம்மான காணியாகச்சே நான்‌ ஆண்டு வருகிறேன்‌ 
21. யிதுல சேந்த பிரவடை யேந்தல்‌ பச்சேரியந்தல்‌ 
22. கிளிப்பிள்ளை யேந்தல்‌ பெரியாண்டி யேந்தல்‌ யெந்‌- 
23. னுட பள்ள அடும்மை சொக்கன்‌ காளிஆண்டி உ- 
24. ள்‌ இட்டார்‌ அடியேன்‌ உட பள்ளகுடி அருபதும்‌ 
25. அடியேனும்‌ ஆண்டு வருகிரேன்‌ அடியேனுக்கு ஒ- 
26. ண்டால்‌ ஒண்டு கொறையில்லை அடியேனுக்கு ஒரு 
27. பேரு கட்டளையிட வேனும்மெண்டு உடையார்‌ கே- 
28. ட்டான்‌ அப்போது சேதுபதிவர்கள்‌ சந்தோசப்ப- 
29. ட்டு மல்லனூரு அன்னகுடை விளங்கி உடை- 
90. டயாற்ரெண்ற பேரும்‌ குடுத்து அம்பலம்‌ கொத்து 
31. கனக்கு உம்பளம்‌ மாகா வாளைகாய்‌ செய்யி 


32. அப்பல செயி கொத்தி வயக்கல்‌ ஆகவாய்‌ மடை மூ- 

33. ணையும்‌ சர்வமானிய உம்பளம்மாக பண்ணி கூடுத்து 

94. மல்லன்‌ ஊரு கிராம ஒன்னுக்கும்‌ பிரவடை ஏ- 

35. ந்தல்‌ மூனுக்கும்‌ நாங்கு யெல்லையும்‌ கண்டு கிராம 

36. [உ.முத்து விசைய ரெகுனாத சேதுபதியவர்கள்‌] 
பின்பக்கம்‌ 

1. த்தில்‌ கெல்‌[லை]க்கு கல்லு பட்டையம்‌ போட்டு குடுத்து தா 

2. ம்புர பட்டையம்‌ பண்ணி குடுத்தோம்‌ இந்த கிராம 
186 


ஆவணம்‌ 24, 2013 


3. மல்லனூரு கிராம ஒன்‌ 
னும்‌ பிரவடையேந்தல்‌ 

4. .மூனும்‌ செங்குந்த 
முதலிமாருகளில்‌ மல்ல 


னூரு த்க்‌ ௩௫௭ யது பெடி தா | 
அழு டப 37 7 அரன்‌ த்து வின்‌ 
5. அன்னகுடை விளங்கி அசத்‌ அன பத்தின து வள்ள ஒட்‌ 


உடையார்‌ கானியாச்சி 


நி- ப 4 
ஞானி உட க௩வ௪ ்‌, 

லூ no அ ந்க்க 1 ம்‌ 
 வாதசி நீதி சை ப இநதக கிய லான {es LY; 








6. ற்ச்சையம்‌ ல சேர்‌ 22 Do WENT ஸ்ட்‌ வெட்ப டல்‌! பறை. 
மி ்‌ இது ந்த கொட்டடு கட்டட 5௪ ரதி கரக | 
அன்னகுடை உடையார்‌ றைக்கு நத க 
Rr LA 
கொ- சுச்குனியபா 9 
பு ரட்‌ ன ய 1 
ப்‌ ்‌ கூ Cis சட்டி 
ப ப்‌ [117 ௫5 ௩217 
7. த்து கணக்கு காணி a] ன க்ளு 
5 710 656 
காச்சியாவது சேனை ல்‌ ்‌ னாயக! 
வயல்‌ சேமண ச மத படக கவர 
ப்‌ ப ச்‌ கூப்‌ 1 
8. வயல்‌ செங்காலன்‌ ந 


வயல்‌ இந்த கிராம 
மூனும்‌ அன்‌- 

9. ஸனகுடை விளங்கி உடை 
யார்‌ கொத்து கனக்கு 
கானி- 


10. யாச்சி நிச்சையம்‌ இந்த கானியாச்சியள்கு பட்டைய- 








11. பிரகா[ர]ம்‌ கல்லும்‌ காவேரியும்‌ புல்லு பூமியும்‌ உள்‌- 

12. எ மட்டுக்கும்‌ ஆதிசந்திராதித்தார்‌ உள்ள மட்டு- 

13. க்கும்‌ புத்திரா புத்திரா[ள்‌] வரைக்கும்‌ இந்த கானியா- 
14. ச்சி: ஆண்டு கொண்டு வரவும்‌. இந்த கானியாச்சிக்கி யா- 
15. ச்சிக்கி யாதா ஒருதன்‌ விகாத்துரோகம்‌ பன்னிந 

16. பேருகள்க்‌ கெங்கை கரையில்‌ காராவின்‌ பசுவை 

17. வகொண்ட தோசத்திலும்‌ தீ[ர்‌]தக்‌ கரையில்‌ பிராமனா- 
18. ளை கொண்ட தோசத்திலே போவார்ர்‌[கள்‌ இந்த ப 

19. டிக்கி றாம[னாத] சுவாமி பாதத்தானை தப்பாது உ 

20. [தெலுங்கில்‌ கையொப்பம்‌] 

21. இந்த படிக்கி இந்த பட்டையம்‌ துரையவர்கள்‌ உ 

22. தாரபடிகி தாம்புர பட்டையம்‌ வெட்டினேன்‌] ரொகுநாத- 
23. புரம்‌ சன்முக ஆசாரி குமாரன்‌ முத்துராமலிங்‌- 

24. கம்‌ கையிஎளுத்து 


ஆவணம்‌ 24, 2013 187 


47. அயோத்தி நகரத்தார்‌ சந்திரக்‌ கல்வெட்டு 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


மூல. ௮4 உள & WN 





188 


கி. ஸ்ரீதரன்‌, சென்னை 


உத்தரப்பிரதேசம்‌ - அயோத்தி நகரில்‌ உள்ள நகரத்தார்‌ சத்திரம்‌ 
கலி அண்டு 4984 சாலி வாகனம்‌ 1805, ஆவணி 18, பொ.ஆ. 1883, 
செப்டம்பர்‌ 2 

அயோத்தி நகருக்குப்‌ புனித யாத்திரையாக வருபவர்கள்‌ 
தங்குவதற்காக நாட்டுக்கோட்டை நகரத்தாரால்‌ கட்டப்பட்ட 
சத்திரம்‌ உள்ளது. அதில்‌ காணப்படும்‌ கல்வெட்டு இராம 
பிரானை பிரதிஷ்டை செய்தும்‌, அன்னதானம்‌ செய்யவும்‌, 
சத்திரம்‌ 1883ஆம்‌ ஆண்டில்‌ நிர்மானிக்கப்பட்டதைக்‌ கூறுகிறது. 


சிவமயம்‌ 


கலி வருடம்‌ 4984 சாலிவாகனம்‌ வருடம்‌ 
1805 சுபானு வருடம்‌ ஆவணி மாதம்‌ 18௨ ஆ 


தித்திய வாரம்‌ பாண்டிய நாட்டைச்‌ சேர்ந்த 


நாட்டுக்கோட்டை செட்டி வைசிய நகரத்தா 
ர்‌ ஸ்ரீ அயோத்தியாபுரியில்‌ ஸ்ரீராமபிரான்பி 
ரதிஷ்டையும்‌, அன்னதானச்‌ சத்திர ஸ்தாபன 
மும்‌ செய்யப்‌ பெற்று நடந்து வருகிறது. சுபம்‌ 
வருடம்‌ 1883 ஸெப்டம்பர்‌ மாதம்‌ 2ம்‌ தேதி 








ஆவணம்‌ 24, 2013 


48. மும்முழ பட்டந்தரித்த குமார காங்கேய 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


ஆவணம்‌ 24, 2013 


மன்றாழயார்‌ செப்பேரு 


வெ. இராமமூர்த்தி, சென்னை 


கோயம்புத்தூர்‌, இடையர்‌ வீதி எண்‌: எ9விருக்கும்‌ 
திரு டி.ஜி ஜெயச்சந்திரனிடம்‌ இச்செப்பேடு உள்ளது. 


18ஆம்‌ நூற்றாண்டு. செப்பேட்டில்‌ சாலிவாகன வருடம்‌ 1292, கலி 
வருடம்‌ 4393, சாதி வருடம்‌ 1292, தமிழ்‌ வருடம்‌ துன்முகி 
ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன மீண்டும்‌ கலி வருடம்‌-5$7 
கூடுதலாக முதல்‌ வரிக்கு மேல்‌ சேர்த்துக்‌ குறிப்பிட ப்பட்டுன்ளது 
இவை அனைத்தும்‌ பிழையாக உள்ளன எழுத்தமைதி கொண்டு 
19அம்‌ நூற்றாண்டின்‌ முன்பகுதியில்‌ பொறிக்கப்பட்ட நகல்ச்‌ 
செப்பேடு என்று கருதலாம்‌, 

இச்செப்பேடு 40 %35 செ.மீ அளவுடையது. 81 வரிகளில்‌ 
எழுதப்பட்டுள்ளது. செப்பேட்டின்‌ தலைப்புப்‌ பகுதியில்‌ இடம்‌ 
வலமாக திண்டின்‌ மீது அமர்ந்த சிவபெருமான்‌, பார்வதி, 
மயிலுடன்‌ முருகன்‌, நடனமாடும்‌ கண்ணன்‌ ஆகிய உருவங்களும்‌ 
மகுடம்‌ அணிந்து கூப்பிய கரங்களுடன்‌ மன்றாடியார்‌ உருவமும்‌ 
கோட்டுருவங்களாக உள்ளன. மன்றாடியார்‌ உருவத்தின்‌ 
அருகில்‌ அரவது பெயர்‌ மூன்று வரிகளிலும்‌ அதனை அடுத்து 
மூன்று விளிம்புக்‌ கோடுகள்‌ உள்ள வட்டத்தினுள்‌ அவரது முகரு 
(முத்திரை) வாசகமும்‌ எழுதப்பட்டுள்ளது 

இதனில்‌ மன்றாடியார்‌ நாட்டின்‌ மீதான மைசூர்‌ 
திப்புச்சுல்கானின்‌ (7750-1799) இரு படையெடுப்புகளும்‌ 
திருமலை நாயக்கரின்‌ படையெடுப்பும்‌ சொல்லப்பட்டுள்ளன 
மைசூர்‌ நாட்டினர்‌ மன்றாடியார்‌ நாட்டைக்‌ கொள்ளையடித்து 
அண்‌ பெண்களைச்‌ சிறைபிடித்துச்‌ சென்றுவிட்டனர்‌ 
மன்றாடியார்‌, காவல்‌ பணியாற்றிய நான்கு சிங்‌ இனத்துக்‌ 
குடும்பத்தினரை அழைத்து பொறுப்பற்றவர்கள்‌ என்று கோபங்‌ 
கொண்டதால்‌ அவர்கள்‌ மைசூர்‌ நாட்டினர்‌ மீது 
படையெடுத்துச்‌ சென்று தங்கள்‌ உயிர்போன நிலையிலும்‌ 
எதிரிகளில்‌ 100 பேர்‌ தலையைக்‌ கொய்து கொடுத்தனுப்பினர்‌ 
போரில்‌ இறந்த அவர்களது குடும்பத்திற்கு மன்றாடியார்‌ 
மேழிக்கூட்டம்‌ கூட்டி முடிவெடுத்து ஒவ்வொரு அண்டும்‌ ஒரு 
வீட்டிற்கு! பணம்‌, திருமணத்திற்கு 2 பணம்‌ வீதமும்‌ 4 படி அரிசி 
வீதமும்‌ கொடுப்பதற்குத்‌ தீர்மானம்‌ செய்த செய்தி 
189 


இச்செப்பேட்டில்‌ உள்ளது. திப்பு சூல்தான்‌ 'டிப்பு' என்று 
குறிக்கப்பட்டுள்ளார்‌ திப்புவின்‌ இர்ண்டாவது 
படையெடுப்பிலும்‌ மூன்று குடும்பத்துச்‌ சிங்குகள்‌ இறந்துபட்ட 
போது மீண்டும்‌ முன்‌ போலவே தீர்மானம்‌ செய்து 
உத்தரவிடப்பட்டுள்ளது பிறகு காவல்பணிக்குப்‌ புதிதாக 
கவண்டமார்கள்‌ நியமிக்கப்பட்டுள்ளனர்‌. திருமலை நாயக்கர்‌, 
மைசூர்‌ குதிரைப்படை உதவியுடன்‌ மன்றாடியார்‌ படையோடு 
சண்டையிட்டுள்ளார்‌ மன்றாடியாரின்‌ கவண்டர்‌ படை 
திரும்பிவிட்டது. மன்றாடியார்‌ மும்முடிப்‌ பட்டம்‌ தரித்தவர்‌ 
என்பதும்‌ இவரின்‌ கீழிருந்த கவண்டர்களும்‌ நாயக்கர்களும்‌ 
இருமுடி தரித்தவர்கள்‌ என்றும்‌ தெரிகிறது 


செப்பேடு: உருவப்‌ படங்களை அடுத்துள்ளவை வட்ட முத்திரையினுள்‌ 


190 


௬ xo 


உள்ள பாடம்‌ 
மும்முடி ப 
ட்டம்‌ தரித்த 
கொமறகங்கை 
கய மன்றாடி 
யார்‌ ஆண்டார்‌ 
சோல முதலி 
யார்‌ முகரு 
சாலிவாகன சகாப்தம்‌ வருஷம்‌ 1292 கலியாபத்தம்‌ வருஷம்‌ 4393 சாதி 
வருஷம்‌ 1292க்கு தமிள்‌ செல்லா நி 
ன்றது துன்முகி வருஷம்‌ சித்திரை மீ 15ம்‌ தேதியில்‌ பிரந்த தாம்பூறசாதனம்‌ 


உ 


உ கலியுகாதி அஞ்ஞூத்தி யன்பத்தேழாம்‌ வருஷமாகிய துன்முகி வருஷம்‌ 
சித்திரை மாசம்‌ வெள்ளிக்கிளமை 


பூருவபட்சமும்‌ பஞ்சமியுஞ்‌ சுவாதி நட்சேத்திரமுங்‌ கூடிய சுபதினத்தில்‌ 
சொக்கலிங்க மீனாக்ஷிராச செங்கோல்‌ வே 


ளாளர்‌ பொருளந்தை ஆண்டான்‌ சோலமுதலிக்கு விமலமுடி சூடிய துயிதன்‌ 
பிரகு பிறப்ப நாட்டில்‌ 


வாசஞ்செய்யாநின்ற சூரிய குலமாகிய அருச்சுன சிங்கு பல்வாசிங்கு 
வீமசிங்கு மோசிங்கு இவர்களு 


ம்‌ யிவர்களுடைய அண்ணன்‌ தம்பி பந்துக்கள்‌ 25 பேர்களை மேற்படி 
முடிபட்டந்‌ தரித்த குமரகா 


ஆவணம்‌ 24, 2013 


10. 


1. 


12. 


13. 


14. 


15. 


16. 





ஆவணம்‌ 24, 2013 


ங்கேய மன்றாடியார்‌ வரவளைத்து சேவகத்தில்‌ தாக்கல்‌ செய்து காங்கேய 
நாடு பூந்துரநாடு தென்‌ 

கரைநாடு அய்யம்புள்ளிக்கிக்‌ சேந்த வையாபிரி நாடுள்பட 
கொங்குயிருவத்திநாலு நாட்டிலேயுமி 

ருந்து சேவிகஞ்செய்யும்‌ படிக்கி உத்தரவு கொடுத்தார்கள்‌ அந்தப்படியே 
மேல்கண்டிருக்கு நாட்டிலிருந்‌ 

து சேவகத்தில்‌ வெகு சாக்கிரதையாய்‌ நடந்து வருங்காலத்தில்‌ மயிசூரான்‌ 
படை வந்து யிந்த நாடுகளி 

ல்‌ ஆண்சிரை பெண்சிரை பிடித்துங்‌ கொள்ளையடிதும்‌ உபத்திரவ 
செய்தார்‌ யிது சமாசாரங்‌ 

களை மேற்படி சேவகர்‌ மன்றாடியாருக்குத்‌ தெறியப்படுத்தும்‌ போது 
யிதற்கு மன்றாடியார்‌ சேவகர்‌ 

களைப்‌ பாத்துச்‌ சொன்னதாவது நீங்கள்‌ நம்மிடத்தில்‌ நாள்தோருஞ்‌ 
சேவித்து சம்பளம்‌ வாங்கிக்‌ கொண்‌ 

டு காலச்சேபம்‌ பண்ணுரெ நீங்கள்‌ தானே யிப்பேர்ப்பட்ட வார்த்தைகள்‌ 
சொல்லுவதற்குத்‌ தா 

னா நாமுங்களைச்‌ சேவகத்தில்‌ வைத்தது நீங்களென்ன ஆண்பிள்ளை 
களல்லவா உங்கள்‌ மு 





191 


17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


94. 


192 


கத்தில்‌ முளைத்தது மீசையல்லவாவென்று ரோசத்துவேசமாய்ச்‌ சொல்லி 
நல்லதுயிப்போ 

து நீங்கள்‌ போய்‌ அந்த யெதிராளிகளிடத்தில்‌ சண்டைசெய்து கொண்டு 
போன சிரையும்‌ 

பொருளையுங்‌ கொண்டு வந்தீர்களானால்‌ உங்களுக்கு வேண்டிய 
யெனாந்‌ தருகுரோமென்று 

சொன்ன பிரகு மேற்படி சேவகர்களுக்கு கோபம்‌ வந்து பிரப்பட்டுப்‌ போய்‌ 
மூணுநாளாறு போது யெ 

திராளிகளுடனே யெதுத்துச்‌ சண்டை செய்யயில்‌ அருச்சுனசிங்கு 
பலவாசிங்கு வீமசிங்கு மோ 

சிங்கு யிந்நாலு பேரும்‌ யிவர்களுடைய அண்ணன்‌ தம்பிநாலு பேரும்‌ 
ஆயெட்டுப்பேரும்‌ யிரந்து 

போனாகள்‌ அதின்‌ பிறகு மத்தச்‌ சேவகர்கள்‌ கூடி கொண்டுபோன 
சிரையும்‌ போருளையும்‌ துக்க 

டியான தலையுள்பட நுறுபேர்‌ தலையுங்‌ கொண்டு வந்து 
மன்றாடியாருடைய சன்னத தானத்‌ 

தில்‌ வைக்கும்போது மன்றாடியார்‌ சந்தோஷப்பட்டு நம்முடைய 
சேவர்களில்‌ யாறாவது சேதமுண்டா 

வென்று கேழ்க்க மத்த சேவகர்கள்‌ சொன்னதாவது மேற்கண்டிருக்குர 
சேவகர்‌ நாலுபேரும்‌ அவர்களுடைய அண்ணன்‌ தம்‌ 

பி நாலுபேரும்‌ ஆஎட்டுப்‌ பேர்கள்‌ யிரந்து போனார்களென்று 
சொன்னார்கள்‌ அது சேதி கேட்ட மன்றாடியார்‌ வே 

கு விசனத்தை யடைந்து அங்காலித்து பூந்தரநாட்டில்‌ வந்திருந்து 
கொண்டு சையூர்‌ சின்னண்ண கவண்டன்‌ 

பெரியண்ண கவண்டன்‌ யிவர்களிருவரையும்‌ அளைத்து 
வைத்துக்கொண்டு ஆலோசனை செய்‌ 


து தென்கரை நாட்டிலிருக்கும்‌ யிருமுடிப்பட்டந்தரித்த வேண்டுடையாக்‌ 
கவண்டன்‌ சிதம்பர பரபல்‌ 


லவராயக்‌ கவண்டன்‌ உத்தமான நல்லதம்பி சக்கரைக்‌ கவண்டன்‌ 
கொங்கு யிருவத்திநாலு நாட்டிலுள்ள 

நற்குடி நாற்பத்தெண்ணாயிரங்‌ கோத்திரத்திலுள்ப்பட்ட கவண்டமாரு 
களையும்‌ அனைத்து வரச்சொ 


ல்லி உத்திரவு செய்தார்‌ அந்தப்படியே மேற்படி சின்னண்ண கவண்டன்‌ 
பெரியண்ண கவண்டன்‌ பொன்‌ 


னாபுரம்‌ தம்பாக்‌ கவண்டன்‌ மோகனூரு தொண்டமாக்‌ கவண்டன்‌ 
யிவர்கள்‌ கூடி ஓலையெழுதி 


ஆவணம்‌ 24, 2013 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


44, 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


யனுப்பிவித்து வரவளைத்து ஒருமாசம்‌ வரையில்‌ மேழிக்‌ கூட்டங்கூடி 
ஆலோசனை செய்து கொ 

டுத்த உத்திரவாவது யிரந்துபோன எட்டுச்‌ சேவகர்களும்‌ நம்முடைய 
காரியமாய்‌ போயிரந்து போ 

னதாலும்‌ அவாளுடைய பெண்டுபிள்ளைகள்‌ நமக்கு பிள்ளை 
புகுந்ததாலும்‌ யிவர்களுக்கு வருஷம்‌ தர ௧ 

ட்டின மனை தர பணம்‌ 1ம்‌ வீதமுங்‌ கலியாணத்துக்கு பணம்‌ 2ம்‌ 2 படி 
அரியுங்‌ கொடுக்கும்படி தீர்மான 

ம்‌ பண்ணி யிந்த தீர்மானத்துக்கு யாதாமொருவர்‌ விகாதஞ்‌ 
செய்யப்போகாது என்று மன்றாடி 

யார்‌ சொல்ல சகலத்திராளும்‌ சம்மதிப்பட்டு பாசிப்பட்டுக்‌ கொடுத்தார்கள்‌. 
5: 2வது - வையாபுரி நாட்‌ 

டுக்கதிபதியாகிய யிருமுடிப்‌ பட்டந்‌ தரித்த விசயகிரி நாயக்கரும்‌ ஆயக்குடி 
கருத்தக்‌ கொண்டம நா 

யக்கருங்‌ கூடி முப்பத்திரண்டு அமரத்துக்‌ கவண்டமார்களையும்‌ 
ஆயக்குடிக்கிச்‌ சேந்த எட்டுக்‌ கிராமத்துக்‌ கவண்டமாருள்‌ 

பட்ட நயிக்குடி நாற்பத்தி நாலாயிரங்‌ கோத்திரத்துக்குள்ப்பட்ட 
கவண்டமாரையும்‌ திருவாலங்குடியில்‌ வந்திருந்துகொண்டு வரவழை 
ச்சு அவாளுடைய முன்பாக சொன்னதாவது டிப்பு பாளையம்‌ நம்முடைய 
நாட்டில்‌ வந்து ஆண்சிரை பெண்சிரை பிடித்து 

உபத்திரவஞ்‌ செய்குரபடியினாலே மும்முடிப்பட்டந்‌ தரித்த குமரகாங்கேய 
ஆண்டான்‌ முதலியாகிய ம 

ன்றாடியாருக்கு சில சேவகர்களை அனுப்பிவிக்கும்படி ஒலையெழுதி 
மேகரைப்பட்டி கண்டிக்கவண்டன்‌ 

கீகரைபட்டி தாச்சி கவண்டன்‌ நயினார்க்கவண்டன்‌ வாகரைக்கிச்‌ சேந்த 
மடிச்சிலம்‌ புதுக்காயி கவ 

ண்டன்‌ கண்டி கவண்டன்‌ காணியாளன்குளம்‌ புண்டஞ்சாமிக்‌ கவண்டன்‌ 
முத்துக்கவண்‌ 

டன்‌ தாளையூத்து முத்துக்கவண்டன்‌ சேருவைகாரக்‌ கவண்டன்‌ மானூரு 
குப்பண்ண கவண்டன்‌ பச்சயகவ 

ண்டன்‌ குமர கவண்டன்‌ அமரபூண்டி கண்டிகவண்டன்‌ கச்சேரி வேலப்ப 
கவண்டன்‌ உலகிய கவ 

ண்டன்‌ யிவர்களை வரவழைத்து யிந்த வோலையை அவாளிடத்தில்‌ 
கொடுத்து மன்றாடியாரிடத்தி 


ஆவணம்‌ 24, 2013 193 


52. 


53. 


54. 


55. 


96. 


97. 


58. 


59. 


60. 


61. 


ல்‌ குடுத்து சில சேவார்களை கூட்டிவரும்படியாய்‌ உத்திரவு கொடுத்தார்‌ 
அந்த படிக்கியவாள்‌ போய்‌ மன்றாடியாரைக்‌ கண்டு தாங்கள்‌ கொண்டு 
வந்த ஓலையைக்‌ கொடுத்தார்கள்‌ அதை மன்றாடியார்‌ வாங்கி வாசித்து 
பாத்து அதன்‌ பிரகு தென்கரை நாடு யிருமு 

டிப்பட்டந்‌ தரித்த வேண்டுடையாக்‌ கவண்டன்‌ சிதம்பரம்‌ பரபரபல்லவராயக்‌ 
கவண்டன்‌ உத்தமான நல்லதம்பி சக்‌ 

கரைக்‌ கவண்டன்‌ யிவர்களை வரவளைத்து வைத்துக்கொண்டு 
ஆலோசனை செய்ததில்‌ பிரகு ஒலை கொண்டு வந்த கவண்டன்‌ 
மார்கள்‌ கூட சில சேவகரைக்‌ கூட்டியனுப்பிவித்தார்‌ அதன்‌ பிரகு வந்த 
பேர்ரை முப்பத்திரண்டு கிராமத்திலும்‌ ஆ 

யிக்குடிக்கிச்‌ சேந்த எட்டுக்‌ கிராமத்திலுமிருந்து வெகுசாக்கிரதையாய்‌ 
சேவகஞ்‌ செய்யும்படி விசயகிரி நாயக்கருங்‌ கருத்‌ 

தக்‌ கொண்டம நாயக்கரும்‌ உத்திரவு கொடுத்தார்கள்‌ அந்த உத்திரவின்‌ 
படியே வந்த சேவகர்‌ மேற்படி கிராமங்களிலிருந்து வெ 

கு சாக்கிரதையாய்ச்‌ சேவித்து வரும்போது டிப்புப்‌ படைகள்‌ வந்து மேற்படி 
கிராமங்களில்‌ ஆண்சிரை பெண்சிரை பிடிப்‌ 

பதை யிந்தச்‌ சேவகர்‌ கண்டு அவாளுடனே யெதுத்து அஞ்சு நாள்‌ 
பத்துப்பொழுது சண்டை செய்து ஆண்சிரை பெண்சிரை 

யுங்‌ திருப்பிக்கொண்டு வரும்போது போன சேவகர்களிலிருந்து போன 
பேர்கள்‌ பவானி சிங்கு 1 லட்சும சிங்கு 2 சுப்பிர 














ஆவணம்‌ 24, 2013 


62. 


63. 


64. 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


71. 


72. 


73. 


74. 


75. 


76. 


TT. 


78. 


ஆவணம்‌ 24, 2013 


மணிய சிங்கு 3 பேரும்‌ யிவர்களுடைய அண்ணன்‌ தம்பிகள்‌ 
மூணுபேர்கள்‌ ஆக ஆறுபேர்கள்‌ யிரந்து போனதால்‌ அவாளுடை 

ய பெண்டு பிள்ளைகள்‌ மும்முடிப்பட்டந்தரித்த குமரகாங்கேய மன்றாடி 
யாரிடத்தில்‌ வந்து முரையிடும்‌ போது அவர்‌ கேட்டு வெகுவி 
சன்தையடைந்து அதன்‌ பிரகு வையாபுரி நாட்டுக்‌ கதிபதியாகிய விசயகிரி 
நாயக்கரையுங்‌ கருத்த கொண்டம்‌ நாயக்கரை 

யும்‌ யிருமுடிப்பட்டந்‌ தரித்த வேண்டடுடையாக்‌ கவண்டன்‌ சிதம்பரம்‌ 
பரபரபல்லவராயக்‌ கவண்டன்‌ உத்தமான நல்ல 

தம்பி சக்கரை கவண்டன்‌ யிவர்களை யளைப்பி வத்து அவாளிடத்தில்‌ 
சொல்லியதாவது முப்பத்திரண்டு கிராமத்துக்‌ கவண்‌ 

ட மாரையும்‌ ஆயக்குடிக்கிச்‌ சேந்த எட்டுக்‌ கிராமத்துக்‌ கவண்டன்‌ 
மாரையும்‌ அழைப்பிவிக்கச்‌ சொல்லியே லொரு 

ஆறு நாள்‌ மேழிக்‌ கூட்டங்கூடித்‌ தீர்மானித்ததாவது வருஷம்‌ 1க்கு கட்டின 
மனை "க்கு பணம்‌ 1 வீதம்‌ கலியாணத்துக்கு ரெண்டு பண 

மும்‌ நாலு படி அரிசியும்‌ கொடுக்கும்படி தீர்மானம்‌ பண்ணினார்கள்‌ - 3வது 
- தாமரைகுளம்‌ வையாபுரி நாட்டுக்‌ கதிபதி 

யான வேலாயுத நாயக்கர்‌ திருமலைராயர்‌ பேரில்‌ படையெடுக்க 
வேணுமென்று யோசித்து திருவாலங்குடியான்‌ 

மூலமாய்‌ முப்பத்திரண்டு கிராமத்துக்‌ கவண்டமாரையும்‌ ஆயிக்குடி எட்டுக்‌ 
கிராமத்துக்‌ கவண்டமாரையும்‌ யி 

ன்ன நற்குடி நாற்பத்தெண்ணாயிரங்‌ கோத்திரத்துக்குள்ப்பட்ட 
கவண்டமாரையும்‌ அளைப்பிவிக்க 

சொல்லி எல்லோரும்‌ வந்து சேந்த பின்பு மேழிக்‌ கூட்டங்கூடி யோசினை 
செய்யயில்‌ மிது சாமா 

சாரந்‌ திருமலைராயருக்குத்‌ தெறிய வந்து உடனே பிறப்பட்டு போய்‌ மயிசூர்‌ 
டிப்பிடத்தில்‌ 

தெறியப்படுத்தில்‌ அவனிடத்தில்‌ கேட்டு சில குதிரைப்படைகளை கூட்டிக்‌ 
கொண்டு வரும்‌ வரும்போது 

மேல்க்கண்டிருக்குர கவண்டமார்கள்‌ மன்றாடி யாருடைய சேவகருள்பட 
சில படைகளை கூட்டி 

க்கொண்டு போய்‌ தாமரைக்குளத்திலிரங்கி திருமலைராயர்‌ வருகுர 
தடத்தைக்‌ கட்டிக்கொ 

ண்டிருக்கையில்‌ வந்த திருமலைராயர்‌ யிவர்கள்‌ தடத்திலிருப்பதைக்‌ 
கண்டு தான்‌ கூட்டி வ 


195 


196 


79. 


80. 


81. 


ந்த குதிரைப்படைகளுடனே தானுமிருந்து சண்டைசெய்யும்‌ போது 
கவண்டமார்கள்‌ கூட்டி 

வந்த மன்றாடியாருடைய சேவகர்களில்‌ ஒன்பது பேரிறந்து 
போ[த[கக்கண்டு அங்கிருந்த கவண்‌ 


டமார்‌ முதலான பேர்களுந்‌ திரும்பி தங்களுடைய சீமைக்கிப்‌ பிற்பட்டு 
வந்துவிட்டார்கள்‌. 


ஆவணம்‌ 24. 2013 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி: 


ஆவணம்‌ 24, 2013 


49. சிங்கப்பூர்த்‌ தமிழ்க்‌ கல்வெட்ருகள்‌ 


கோ. விசயவேணுகோபால்‌, பாண்டிச்சேரி 


சிங்கப்பூர்‌,சின்ன இந்தியா வணிக வளாகம்‌ (பி Inca Arcade), 
48,செராங்கூன்‌ சாலை வளாகக்‌ கட்டிட முகப்பின்‌ இரு 
முனைகளிலுள்ள தூண்களில்‌ பதிக்கப்‌ பட்டுள்ளன. 


பொ.ஆ 75.29, 18.29 


இத்த வணிக வளாகம்‌ 7913 இல்‌ கட்டப்பட்டது. இது 1965 ஆம்‌ 
ஆண்டு வரை இந்து-முஸ்லீம்கள்‌ அறக்கட்டளைக்‌ கழ்‌ 
இருந்தது 1965க்குப்‌ பின்னர்‌ இந்து அறக்கட்டளை வாரியத்தின்‌ 
கழ்‌ உள்ளது. வளாகத்தின்‌ இடது கோடியிலுள்ள கல்வெட்டு 
தமிழ்‌ ஆங்கிலம்‌ என இரு மொழிகளில்‌ உள்ளது தமிழ்ப்‌ பகுதி 
சேர சோழ பாண்டிய தேசங்களைச்‌ சேர்ந்த தமிழர்க்கான 
மயான பூமி எனக்குறிப்பிட, ஆங்கிலப்‌ பகுதி இந்த எரிக்குமிடம்‌ 
மெட்ராஸ்‌,சிங்கப்பூர்‌ இந்து மக்களுக்குரியது எனக்‌ குறிப்பிடு 
கிறது இதில்‌ ஆண்டு 1828 எனத்‌ தெளிவாகக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது கல்வெட்டின்‌ தொடக்கத்தில்‌ ஸ்ரீ அரிசந்திர 
மகாராச சத்தியகீர்த்தி என உள்ளது சுடுகாடுகளும்‌ 
இடுகாடுகளும்‌ அரிச்சந்திர மன்னனோடு தொடர்புபடுத்தப்‌ 
படும்‌ மரபினை ஓட்டி இங்கும்‌ இவ்வாறு குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது வளாகத்தின்‌ வலது கோடியில்‌ பதிக்கப்பட்டுள்ள 
கல்வெட்டு தமிழகக்‌ கோயில்‌,தோட்டம்‌, கருங்கல்‌ படித்துறை 
(சொற்கள்‌ சிதைக்கப்பட்டுள்ளன)சத்தனதிக்கப்பால்‌ 
(இப்பெயரில்‌ ஒரு நதி இருந்தது போலும்‌)மசான பூமி ஆகியன 
சேரன்‌ சோழன்‌ பாண்டிய சேசத்தைச்‌ சேர்ந்த தமிழாட்களால்‌ 
சாலிவாகள சகாப்தம்‌ 1751 மற்றும்‌ கலியுக அண்டு 4929 
அகிவற்றைச்‌ சேர்ந்த சறுவதாரி ஆண்டில்‌ உண்டு பண்ணி 
வைத்ததாகக்‌ குறிப்பிடுகிறது முதலில்‌ குறிப்பிடப்பட்ட 
கல்வெட்டு ஆண்டினை 1828 எனவும்‌ இரண்டாம்‌ கல்வெட்டு 
ஆண்டினை 1829 எனவும்‌ குறிப்பிடுகின்றன இந்த வணிக 
வளாகத்தைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளில்‌ இந்துக்‌ கோயில்கள்‌ 
இல்லை சிங்கப்பூரின்‌ புகழ்‌ பெற்ற மாரியம்மன்‌ கோயில்‌, 
விநாயகர்‌ கோயில்‌ ஆகியன சைனா டவுன்‌ எனப்படும்‌ சீனர்‌ வாழ்‌ 
பகுதியில்‌ உள்ளன இப்பகுதி வணிக வளாகத்திலிருந்து நான்கு 
கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ உள்ளது மாரியம்மன்‌ கோயிவில்‌ 
பதிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு கோயில்‌ நாராயண பின்ளை 
என்பவரின்‌ முயற்சியால்‌ 1823இல்‌ கட்டப்பட்டதாகக்‌ 


197 


குறிப்பிடுகிறது தூண்களில்‌ காணப்படும்‌ கல்வெட்‌ டுக்களில்‌ 
நாராயண பின்ளை பற்றிய குறிப்பெதுவுமில்லை முதலாவது 
கல்வெட்டில்‌ மேலே திருமாலுக்குரிய நாமம்‌, சங்கு, சக்கரம்‌ 
ஆகிய சின்னங்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. அரிச்சந்திரனை 
வைணவ சமயத்தவனாகக்‌ காட்டுகிறது இக்கல்வெட்டு 
இரண்டாவது கல்வெட்டு சிவமயம்‌, ஸ்ரீராமஜெயம்‌, தேவி 
சகாயம்‌ என முப்பெரும்‌ தெய்வ வணக்கங்களைக்‌ 
குறிப்பிட்டாலும்‌ மேலே அய்யனார்க்குரிய செண்டு, 
திருமாலுக்குரிய நாமம்‌, சிவனுக்குரிய இலிங்கம்‌, காளிக்குரிய 
சூலம்‌, இறுதியில்‌ முருகனுக்குரிய வேல்‌ ஆகிய சின்னங்கள்‌ 
உள்ளன இத்தெய்வங்களை வழிபட்ட பல்வேறு பிரிவினர்‌ 
இருந்தனர்‌ போலும்‌ இத்தெய்வ உருவங்கள்‌ ஒரே கோவிலில்‌ 
இருந்தனவா வேறு பல கோயில்கள்‌ இருந்து மறைந்தனவா 
இக்கல்வெட்டுக்கள்‌ எவ்விடத்தில்‌ முதலில்‌ இருந்தன வணிக 
வளாகத்தில்‌ ஏன்‌ வைக்கப்பட்டன என்பன போன்ற 
கேள்விகளுக்கு இவை பற்றிய மேலும்‌ விரிவான ஆய்வுகளே 
பதில்‌ கூற இயலும்‌ 


ஸ்ரீஅரிசந்திர மகாராச 
சத்திய கீர்த்தி சோறன்‌ சோ- 
ழன்‌ பாண்டிய தேசத்‌- 

தை சேர்ந்த தமிழாள்‌ 

மசான பூமி சறுவதா- 

ரி வருஷம்‌ சிங்கப்பூர்‌ 

THIS 


Burning ground 


ஐஐ ஐ. ஐ. ஓ. 4 


belonging to Hin 


வெஸ்‌. 
62 


doo peoples, of 


க்‌ 
ஸ்‌ 


Madras, Singapore 
1828 


வெஸ்‌. 
~ 


சிவமயம்‌ சீராமசெ- 
யம்‌ தேவி சகாயம்‌ 


சிங்கப்பூர்‌ 


po N= 


தமிழக கோயில்‌ தோட்ட- 


ப ஆவணம்‌ 24, 2013 


5. ம்‌ கருங்கல்ப்‌ படித்து- 

6. றை. . யிந்த 

7. சத்த னதிக்கப்பால்‌ மசா- 
8. ன பூமி சேறன்‌ சோழ- 

9. ன்‌ பாண்டிய தேசத்தை- 
10. ச்‌ சேர்ந்த தமிழாளால்‌ 

11. உண்டுபண்ணி வைத்து 
12. சாலியவாகன சகாற்த்தம்‌ 
13. 1751 கலியுகாற்‌ 

14. த்தம்‌ 4929 க்குச்‌ 

15. செல்லானின்ற சறுவதாரி வரு 


ஆவணம்‌ 24, 2013 ia 


50. எழுத்துப்‌ பொறிக்கப்பட்ட பம்பை இசைக்‌ கருவி 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


ஓவல்‌ 


200 


ச. இரவி, கோவை 
திருப்பூர்‌ மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, தேசிகவுண்டன்‌ 
பாளையம்‌, அப்பச்சி கோயிலில்‌ தாத்தா கோயில்‌ விராணம்‌ 
என்று அழைக்கப்படுகின்ற (பம்பை) இசைக்‌ கருவி. 
சர்வஜித்‌ ஆனி 27, நாயக்கர்‌ காலம்‌, 18ஆம்‌ நூற்றாண்டு 
விராண இசைக்‌ கருவியை ஊர்‌ மக்கள்‌ வாங்கிக்‌ கொடுத்த 
செய்தி. இவர்களுள்‌ பாவிகான்‌ மகன்‌ சபேத்திகான்‌ என்ற 
இசுலாமியர்‌ பெயர்‌ வருவது குறிப்பிட த்தக்கது. 

சருவசத்தி ஷ்‌ ஆனி 27 
தேசிகவுண்டன்‌ பாளையத்தி - 

லிருக்கும்‌ அப்பச்சி கோயிலுக்கு நா - 
ராயணன்‌ மகன்‌ மகன்‌ ரங்கப்ப நாயக்கன்‌ 
லிங்கப்ப நாயக்கன்‌ மகன்‌ வெங்கிட்ட 
நாயகன்‌ வெங்கிட்ட நாயக்கன்‌ மகன்‌ 
வெங்கிட்ட நாயகன்‌ நாராய- 

ணன்‌ மகன்‌ வெங்கிட்ட நாயக- 

ன்‌ மகன்‌ கெங்கநாயக்கன்‌ கோ 

னப்ப நாயக்கன்‌ மகன்‌ வெங்கிட்ட 


நாயக்கன்‌ வெங்கிட்ட நாயகன்‌ ம 





கன்‌ லிங்கப்ப நாயக்கன்‌ வேலப்பன்‌ நா 
யகன்‌ மகன்‌ ரங்கப்ப நாயக்கன்‌ இசர[ந்‌] 
த உபயம்‌ சமிரிக்கமும்‌ நாளும்‌ கூடி கொம்ப 
கார பாவிகான்‌ மகன்‌ 
சபெத்திகானு- 

க்கு அப்புச்சி கோயிலுக்கு 
சேரவை 

ப்பனன்‌ விராணம்‌ வாங்கி 
வச்ச உ- 


பயம்‌ 








ஆவணம்‌ 24, 2013 


51. கோட்டையூர்‌ கைலாச அம்பலகாரர்‌ 
சமாதிக்கல்வெட்ரு 


அ. சந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை 


இடம்‌ : சிவகங்கை மாவட்டம்‌, காரைக்குடி. வட்டம்‌, கோட்டையூரில்‌ 
அமைந்துள்ள தெற்கு ஊரணியின்‌ வடகரையில்‌ 
எடுப்பிக்கப்பட்டுள்ள அம்பலகாரர்‌ சமாதியில்‌ திண்ணை 
மேடையின்‌ ீழ்புரத்தில்‌ பதியப்பட்டுள்ள கல்‌ 


காலம்‌ : பொ.ஆ. 1889 
செய்தி: கோட்டையூர்‌ கைலாச அம்பலகாரர்‌ சிவலோக பதவி 
அடைந்தமை 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 18 

2. 11 கலியுகாதி வருஷம்‌ 4089 இங்கிலிஸ்‌ வருஷம்‌ 1 
3. 889 சரியான சர்வதாரி வருஷம்‌ பங்குனி 11 . . 

4. உ . வெள்ளிக்கிழமை “டி திதி அனுஷ நட்சத்தி- 
5. ரம்‌ கூடிய புண்யத்தில்‌ உதையாதினாழிகை 1 

6. 5 அளவில்‌ கோட்டையூர்‌ கைலாச அம்பல 


7. காரற்‌ சிவலோக பதவி அடைந்தது 








ஆவணம்‌ 24, 2013. ல! 


52:1 
இடம்‌ : 


காலம்‌ : 


செய்தி : 


ம்‌ ல 4 உய ல 139 24 


52. அவினாசி வட்டத்தில்‌ பிற்காலக்‌ 
கல்வெட்ருகள்‌ சில 
சி.எம்‌. ரமேஷ்‌ குமார்‌, கோவை 


திருப்பூர்‌ மாவட்டம்‌, அவினாசி வட்டம்‌, கருவலூர்‌ வீர 

ஆஞ்சநேயர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ உள்ள கல்‌ 

பொ.ஆ. 1.121898 

பழனித்தேவன்‌ என்பவரால்‌ ணெறு, பண்ணை (தொட்டி) 

மற்றும்‌ சுமைதாங்கி வைக்கப்பட்ட செய்தி 
சிவமயம்‌ 
கருவலூர்‌ 
கோ அங்க- 
த்‌ தேவன்‌ 
மக்கள்‌ சி- 
ன்ன கருப்‌- 
பத்‌ தேவ- 
ன்‌ பழனித்‌- 
தேவனால்‌ 
சேந்து கிண- 
ர்‌ கல்‌ பண்‌ 
ணை சுமதா- 
ங்கி தர்ம- 
த்துக்கு 
போடப்ப[ட்ட]- 


து 1898 ஓ 
ஜனவரி 





மாதம்‌ 12 தேதி 


மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, பனப்பாளையம்‌ நிகிதா பள்ளி 
அருகில்‌ உள்ள சுமைதாங்கி 


ஆவணம்‌ 24, 2013 


காலம்‌ : பொ.ஆ. 121.1911 
செய்தி :  சுமைதாங்கிக்‌ கற்றூண்‌ இட்டமை. 
1911 டிசம்பர்‌ மா [தம்‌] 

12 தே [தி] செவ்வாய்‌ கி- 
ழமை தினம்‌ பூ- 

ர நட்சத்திரம்‌ 

கூடிய சுவதிநத்‌- 

தில்‌ பனைப்பாழை- 

யம்‌ கிராமத்தில்‌ 
யிருக்கும்‌ மந்தி[ரி]ப்ப 


கவுண்டன்‌ மகன்‌ 


மல 2 உ 5 


10. சின்ன மாரப்ப 

11. கவுண்டன்‌. . .னும்‌ 
12. மேல்படியூர்‌ குட்டி- 
13. யாண்டி மகன்‌ சி- 
14. ன்ன மாயாண்டிர 
15. ண்டு நாதன்‌ இருப- 
16. ங்கும்‌ போட்டு 


17. பையந்த சுமைதா- 








18. ங்கி கல்‌ கட்டி- 


19. ன தூண்‌ 


ஆவணம்‌ 24, 2013 203 


55. கோட்டாத்தூர்‌ பலகைக்‌ கல்வட்ரு 


பெ. சுதாகர்‌, பொய்யூர்‌ 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, துறையூர்‌ வட்டம்‌,கோட்டாத்தூர்‌ 
பேருந்து நிலைய ஏரிக்கரை விநாயகர்‌ கோயில்‌ முன்பு உள்ள 


பலகைக்‌ கல்வெட்டு 


பொ.ஆ. 16.5.1825 


குப்பிரெட்டி மகனான கிருஷ்ண ரெட்டியாரின்‌ மனைவி 
பெத்தாயம்மாள்‌ 1887 ஜனவரி 8ல்‌ உயிலாய்யூர்‌ புன்பதி ஈஸ்வர 
சாமிக்கும்‌ வரதராஜ பெருமாள்‌ சாமிக்கும்‌ 4 புறு நிலத்தையும்‌, 
இலுப்பை மரங்களையும்‌ கொடையாக வழங்கியமை. 


1895 வருடம்‌ மே மாதம்‌ 16 
மன்மத வருடம்‌ வைகாசி 

மாதம்‌ 3 தேதி கோட்டாத்தூரி- 
லிருக்கும்‌ குப்பிரெட்டி 

கிருஷ்ன ரெட்டியார்‌ 

பெண்சாதி பெத்தா- 
யம்மாளாகிய நான்‌ 1887 
வருடம்‌ ஜேனவரி மாதம்‌ 3 உயி- 
லாய்யூர்‌ புன்பதி இஸ்‌- 

பற ஸாமி விறதரா- 

ஐ பெருமாள்‌ இந்த- 

யெறண்டு சாமிகளு- 

க்கும்‌ தான சாதன மூ- 

லமாய்‌ விடப்பட்டு இரு- 

க்கின்ற நாலு புறு நில- 
ங்களையும்‌ அதில்‌ இரு- 
க்கின்ற இலுப்ப மற- 
ங்களையும்‌ [நாளது தே]தியில்‌ யென்‌- 
மன பூர்வமாய்‌ விட்டு வி- 


ட்டபடியால்‌ யினி இந்த த- 





ஆவணம்‌ 24, 2013 


21. ர்மத்தை [வு] கோவில்‌ இதெய்‌ 
22. கல்‌ பாற்க்கும்‌ தர்ம காத்த 
23. ஈற்‌ அரியாய்‌ நடத்தி வற 

24. வேண்டியது இதில்‌ குடை 
25. றவு செய்தால்‌ காராம்‌ பசு- 
26. வை கொன்ற பாவத்துக்கு 
27. ஆழாவார்கள்‌ தான சாத 


28. நதின்‌ நிவதம்‌ 818. . .ஏர்‌ 


ஆவணம்‌ 24, 2013 20% 


54... எழுத்துப்‌ பொறிப்புடன்‌ பாவை விளக்கு 


கி. ஸ்ரீதரன்‌, சென்னை 


இடம்‌ : திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, திருப்பாசூர்‌ வாசிசுவரர்‌ கோயில்‌, 
ஸ்ரீதங்காதலி அம்பாள்‌ சன்னதியின்‌ பாவை விளக்கின்‌ 
அடிப்பகுதி 

காலம்‌ : பொ.ஆ. 19ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி: கொ. இராமசந்திர செட்டியாரின்‌ மனைவியான சிவானந்‌ 


தம்மாள்‌ 'தீப ஊழியமாக” இப்பாவை விளக்கை செய்தமை. 


. த செட்டியார்‌ பெளத்திரியும்‌ தி. நாராயண 
சாமி செட்டியார்‌ புத்திரியும்‌ கொ. இராமசந்திர செ 
ட்டியார்‌ பத்தினியுமாகிய சிவானந்தம்மாள்‌ ஸ்ரீ தங்‌ 
காதலி அம்மன்‌ சமேத ஸ்ரீ வாசீஸ்வரஸ்வாமிக்ககு தீப ஊழியம்‌ 
திருப்பாசூர்‌ [1224] 


ளா உ ஓ. 








206 ஆவணம்‌ 24, 2013 


௨5. பினாங்கு டபடூரட்ருப்‌ புத்தகம்‌ 


சு. இராசகோபால்‌, சென்னை 


மலேசிய நாட்டின்‌ வடமேற்கு மாநிலமாகவும்‌ சிறுத்வாகவும்‌ 
துறைமுகமாகவும்‌ விளங்குவது பினாங்கு, ஆங்கிலேயர்‌ காலத்தில்‌ சிறந்த 
தொழில்‌ வர்த்தக மையமாகவும்‌ பல்வேறு இனத்தவர்‌ கூடும்‌ இடமாகவும்‌ 
விளங்கியது. காரைக்குடிப்‌ பகுதியிலிருந்து இங்கு சென்று நகரத்தார்கள்‌ 
தனவணிகம்‌ மேற்கொண்டனர்‌. அவர்களது கணக்கு ஏடுகள்‌ நல்ல 
ஆவணங்களாக விளங்குகின்றன. அவ்வகையில்‌ ஒரு கணக்கேடு தரும்‌ 
செய்திகள்‌ இங்கு சொல்லப்படுகின்றன. 


இந்தப்‌ பேரேடு --- அளவில்‌ 276 பக்கங்களையுடையது. துணியால்‌ அன 
உறை இந்த ஏட்டின்‌ கெட்டியான கட்டமைப்புக்கு மேலும்‌ வலுவூட்டி பல 
ஆண்டுகள்‌ இவ்வேடு அழிவுறாமல்‌ காக்கப்பட்டுள்ளது. தாள்கள்‌ 
கெட்டியான தாள்கள்‌ (Bond Paper) ஆகும்‌. 1 முதல்‌ 276 பக்கங்கள்‌ 
எண்ணிடப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பக்கத்திலும்‌ 
தலைப்பில்‌ உ௫ிவமயம்‌' என்ற சிவ வணக்கச்‌ சொல்‌ அச்சிடப்பட்டுள்ளது. 
46 நீலநிறப்‌ படுக்கைக்‌ கோடுகளும்‌, 5 பத்திகளாகப்‌ பிரிக்க சிவப்பு நிற உயரக்‌ 
கோடுகளும்‌ அச்சிடப்பட்டுள்ளன. 5 உயரப்‌ பத்திகளில்‌ 7.வருஷம்‌/மாசம்‌, 
2;தேதி, 3.விவரம்‌, 4. வரவு-றிங்கி-காசு, 5.பற்று-றிங்கி-காசு அகிய சொற்களும்‌ 
எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ அச்சிடப்பட்டுன்ளன. 

தொடக்கத்திலுள்ள இருபக்கங்களில்‌ விருப்ப தெய்வங்களின்‌ பேரில்‌ 
விருப்ப வரவு பற்று எழுதப்பட்டுள்ளது. இத்தெய்வங்கள்‌ மலேசிய நாட்டு 
மலாக்கா பொய்யாத விநாயகர்‌, பெரியமலை ஆண்ட வர்‌, தண்டாயுதபாணி 
ஆகியவையும்‌ தமிழ்நாட்டு அண்ணாமலையார்‌, பெரிய கருப்பணசுவாமி 
ஆகியவையும்‌ ஆகும்‌. இக்‌ கணக்கேடு சுக்கில, பிரமோதூத, பிரசோபத்தி, 
ஆங்கிற௪, ஸ்ரீமுக (1929-1933) அகிய ஆண்டுகளுக்கானது. காரைக்குடி. 





207 


ஆவணம்‌ 24, 2013 


வருமானவரி அலுவலகத்தில கணக்கு சமர்பித்து 27.1.1939, 2911940, 17.3.1941 
ஆகிய தேதிகளில்‌ முத்திரை பெறப்பட்டுள்ளது. 


வரவு, பற்று தொகைகள்‌ அனைத்தும்‌ றிங்கி- காசு என்ற செலாவணிப்‌ 
பெயரில்‌ உள்ளன. றிங்கி என்பது மலேசிய ரூபாயின்‌ பெயர்‌ இது Kalasion 
Ringgit (MYR) எனப்படும்‌. ஒரு றிங்கி 100 செண்ட்‌ காசுகளை உடையது. 
இவ்வேட்டில்‌ வரவு செலவு தொகை எண்கள்‌ அனைத்தும்‌ தமிழ்‌ 
எண்களிலிலேயே உள்ளன. எனினும்‌ ஒவ்வொரு பக்கத்திலும்‌ 


கூட்டுத்தொகை சிவப்பு மையால்‌ இன்றைய வழக்கு எண்களில்‌ உள்ளன. 


நகரத்தார்களுடைய தொழில்‌ நிறுவனங்கள்‌ கடை என்றும்‌ அவை உள்ள 
இடம்‌ கிட்டங்கி என்றும்‌ குறிக்கப்படுகிறது. இவற்றில்‌ பணிபுரிந்து 
கணக்கெழுதுபவர்கள்‌ அடித்தல்‌ திருத்தல்‌ இல்லாமல்‌ சீராக எழுதியுள்ளனர்‌. 
கணக்கு முடிக்குமிடங்களில்‌ அச்சிட்டது போல சிவப்புக்‌ கோடுகள்‌ 
இட்டுள்ளனர்‌. மூன்றாண்டுகளுக்கு ஊதியம்‌ பேசப்பட்டு சென்று 
பணிபுரிந்துள்ளனர்‌. இரண்டு அண்டு ஊதியத்தை முன்‌ சம்பளமாகப்‌ 
பெற்றுக்‌ கொண்டுள்ளனர்‌. கணக்கர்‌ ஊதியம்‌ மூன்றாண்டுக்கு 3001 
பூவராகன்‌ பணம்‌ எனப்‌ பேசப்பட்டு அதற்கு இந்திய ரூபாய்‌ 316 வீதம்‌ 
(1 பூவராகன்‌ - 3/2 ரூபாய்‌) கணக்கிடப்பட்டுள்ளது.100 ரூபாய்க்கு அன்றைய 
விலைப்படி. றிங்கி 154 முதல்‌ 155 வரை சொல்லப்பட்டு அத்தொகை 
இக்கணக்கேட்டில்‌ பத்து எழுதப்பட்டுள்ள து. 

தனவணிகம்‌ என்பதால்‌ பல நபர்களுக்கும்‌ றிங்கி கடனாக வழங்கப்பட்டு 
வட்டி பெறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாடிக்கையாளர்க்கும்‌ ஒரு 
தனிப்பகுதியாக எண்ணிட்டுக்‌ கணக்கு எழுதப்பட்டுள்ளது. மலேசியநாட்டு 
நபர்களிடமிருந்தும்‌ தமிழகத்தில்‌ உள்ள பிற நகரத்தாரிடமிருந்தும்‌ பணம்‌ 
பெறப்பட்டு அவற்றிற்கு வட்டி கொடுக்கப்பட்டுள்ள து. கடன்‌ பெற்றவர்கள்‌ 
பெரும்பாலும்‌ சீனர்கள்‌. இஸ்லாமியரும்‌ உள்ளனர்‌. வட்டி பெரும்பகுதிநாள்‌ 
கணக்கில்‌ கணக்கிடப்பட்டுள்ள து. வீடுகள்‌ விலைக்குப்‌ பெறப்பட்டு அவை 
வாடகைக்கு விடப்பட்டு 'சேவா' பெறப்பட்டுள்ளது. அவற்றின்‌ பராமரிப்புச்‌ 
செலவுகளும்‌ சொல்லப்பட்டுள்ளன. “ஓடு மாற்றி பாக்கர்‌ அடைத்தது” 
போன்ற சொற்றொடர்கள்‌ உள்ளன. தோட்டங்களும்‌ விலைக்குப்‌ 
பெறப்பட்டு வருவாய்‌ சேர்ந்துள்ள து. 





208 


ஆவணம்‌ 24, 2013... 


வங்கிகளின்‌ கணக்கும்‌ இவ்வேட்டில்‌ உள்ளது. மாக்கண்டன்‌ வங்கி, 
உலாந்தா வங்கி, சாட்டர்‌ வங்கி அகியவை கணக்கில்‌ உள்ளன. அனைத்துக்‌ 
கணக்குகளும்‌ தமிழ்‌ அண்டு, மாத, தேதிகளில்‌ குறிக்கப்பட்டிருக்க வங்கிக்‌ 
கணக்குகள்‌ ஆங்கில அண்டு மாத தேதிகளில்‌ உள்ளன. செக்கு (சேக்கு) 
புத்தகங்கள்‌ 25 தாள்‌ 50 தாள்‌ உள்ளவை வங்கியில்‌ முறையே 2, 7 றிங்கிக்குப்‌ 
பெறப்பட்டுள்ளன. பணம்‌ கட்டுவது 'சமால்‌ ரசீது' மூலம்‌ 
கட்டப்பட்டுள்ளது. கணக்கிற்கு கியாரண்டி, சுக்குருட்டி அகியவைக்காக 
முத்திரை பத்திரங்கள்‌ எழுதிக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. பணம்‌ மாற்றுவது 
'திறான்சிப்பர்‌', 'திறான்சுப்பர்‌' என்று குறிக்கப்பட்டுள்ளது. முதலாளிகள்‌ 
தமிழகத்தில்‌ இருந்த்தால்‌ கணக்கர்களுக்குச்‌ சட்ட பூர்வமாக 'பவர்‌' எழுதித்‌ 
தரப்பட்டுள்ளது. சட்ட நடைமுறை அவணங்கள்‌ எழுதுவதற்கு 
வழக்கறிஞர்கள்‌ உதவி பெறப்பட்டு அவர்களுக்கு 'லாயர்‌ பிசு' 
கொடுக்கப்பட்டுள்ளது.லாயர்கள்‌ ஆங்கிலேயராக (ஐரோப்பியர்‌) உன்ளனர்‌. 


பினாங்கில்‌ இருந்த தெருக்களின்‌ பெயர்கள்‌ வாடிக்கையாளர்கள்‌, 
வாடகை வீடுகள்‌ முதலியவை குறிக்கப்படும்போது அறிய வருகின்றன. 





எடுத்துக்காட்டாக. லர ஸ்த்திரீட்டு, யீ ரம ஸ்த்திரீட்டு, ரமப, 
பெல்றோட்டு, சோனிய ஸ்த்திரீட்டு, கேம்பல்‌ ஸ்த்திரீட்டு, பினாங்கு 
ஸ்த்திரீட்டு, கணவன்‌ ஸ்த்திரிட்டு ஆகியவற்றைச்‌ சொல்லலாம்‌. மலேசிய 
மற்றும்‌ பிற இடப்பெயர்கள்‌ அங்கங்கு குறிக்கப்பட்டுள்ளன. அவை 
வாக்கான்சிறாய்‌, யீப்போ, டெல்க்கான்சன்‌, கூலீம்‌, சாறா கித்தாத்‌, 
கோலக்கஞ்சார்‌, சுங்குரும்பை ஆகியவையாகும்‌. மனையிடங்கள்‌ 'லாட்‌ 122 
பாட்‌ 3 டவுண்‌ சப்டி விஷன்‌ கிராண்ட்‌ நீ 1160-1163 கொயர்‌ பீட்டு 3076 என்று 
குறிக்கப்பட்டுள்ளது. 1930 ஆம்‌ அண்டில்‌ 3076 சதுர அடி விலை 5700 றிங்கி 
என்றும்‌ தெரிகிறது. 

முன்‌சிப்பல்‌ ஆபீஸ்‌ வசம்‌ கிராண்டாசல்‌, வீட்டாசல்‌, சடக்கு தண்ணீ 
அசல்‌ என்ற வகையில்‌ வரிகள்‌ கட்டப்பட்டுள்ளன பேருந்து, சிற்றுந்துகள்‌ 
'காடி' என்றும்‌ அவற்றிற்கான கட்டணம்‌ 'காடி கூலி' என்றும்‌ குறிக்கப்படு 
கிறது. கப்பல்‌ கட்டணம்‌ கப்பல்‌ கேழ்வு என்றும்‌ ரயில்‌ கட்டணம்‌ ரயில்‌ 
சார்ஸ்ச்‌ என்றும்‌ காணப்படுகிறது. 


ஆவணம்‌ 24, 2013 209 


வேலை பார்க்கும்‌ கணக்கர்களின்‌ உணவிற்காகத்‌ தமிழகத்திலிருந்து 
சமையல்காரர்கள்‌ அழைக்கப்பட்டுள்ளனர்‌. இவர்கள்‌ நாகப்பட்டனத்தில்‌ 
கப்பல்‌ ஏறுவதற்கு முன்னதாக திருவண்ணாமலை சென்று வணங்கியுள்ளனர்‌ 
இவர்களுக்கு வேண்டிய வேஷ்டி முதலியவை நாகப்பட்டினத்தில்‌ 
வாங்கப்பட்டுள்ளது. இச்செலவுகளுடன்‌ கப்பல்‌ கேழ்வு, ரயில்‌ சார்ஸ்ச்‌ 
முதலியவையும்‌ கணக்கில்‌ எழுதப்பட்டுள்ளன 


இங்குள்ள தண்ணீர்மலை தண்டபாணி கோயில்‌ பக்தியுடன்‌ 
வணங்கப்பட்ட து இங்கு நகரத்தார்கள்‌ கூடிப்‌ பொதுவகச்‌ செய்யும்‌ பூசைச்‌ 
செலவிற்காக மகமை எழுதப்பட்டுள்ளது. கார்த்திகை மாத சோமவாரத்தில்‌ 
சங்காபிஷேகம்‌ உபயமாகச்‌ செய்யப்பட்டுள்ளது. தைபூசத்தின்போது 
தண்டபாணி கோயிலில்‌ மஞ்சள்‌ முதலிய பொருள்கள்‌ காணிக்கை ஏலமாக 
விடப்பட்டபோது ஏலம்‌ எடுத்த செலவும்‌ எழுதப்பட்டுள்ளது 
சீனப்பெருநாள்‌ கொண்டாடப்பட்டு சீன வங்கி அலுவலர்களுக்குப்‌ 
பரிசுகள்‌ வழங்கிய செலவுகளும்‌ காணப்படுகின்றன 


ஆங்கில மாதங்களில்‌ ஏப்பிரல்‌ - யேப்ரல்‌, மே- மெய்‌, என்ற உச்சரிப்பில்‌ 
எழுதப்பட்டுள்ளன இக்‌ கணக்கேடுகளைப்‌ புரிந்து கொள்ள தமிழ்‌ 
எண்களிலும்‌ கூட்டெழுத்துக்களிலும்‌ பழக்கமிருப்பது அவசியமாகும்‌. சில 
எடுத்துக்காட்டுகள்‌ இங்கு தரப்படுகின்றன 


416 ஆவணம்‌ 24, 2013 


56. ஐவ்வாது மலைப்பகுதியில்‌ சில தொல்லியல்‌ 
இடங்கள்‌ கண்ருபிழப்பு 


இரா. ரமேஷ்‌, வே. துக்கன்‌, பாண்டிச்சேரி 


ஜவ்வாது மலை வேலூர்‌ மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்ட த்தின்‌ செங்கம்‌ 
கணவாய்க்கு தெற்கே உள்ள பகுதி மேல்மலை என்றும்‌ வடக்கே உள்ள பகுதி 
தென்மலை என்றும்‌ அழைக்கப்படுகிறது. மேல்மலைப்‌ பகுதியில்‌ புதிய 
கற்கால மற்றும்‌ இரும்புக்கால தொல்லியல்‌ இடங்கள்‌ கண்டறியப்‌ 
பட்டுள்ளன. இவற்றில்‌ 5 இடங்களில்‌ புதிய கற்காலக்‌ கருவிகள்‌ மற்றும்‌ ஒரு 
இடத்தில்‌ கருவிகள்‌ தீட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட குழிகள்‌ 
காணப்படுகின்றன. இரும்புக்கால ஈமச்சின்னங்களான கற்திட்டை, கற்குவை 
மற்றும்‌ கற்பதுக்கைகள்‌ 4 இடங்களில்‌ கண்டறியப்பட்டுள்ளன. புதிய 
கற்காலக்‌ கருவிகள்‌ கண்டுபிடி க்கப்பட்ட ஊர்கள்‌ பின்வருமாறு: 







அமைவிடம்‌ 
புதூர்‌ நாட்டி 
லிருந்து 
கிழக்கே 5 கி.மீ. 





கீழானூருக்கும்‌ 
மேற்கு 1 கி.மீ. 


வடக்கே 11 கிமீ. 30 கருவிகள்‌ 


எண்ணிக்கை / 
குறிப்பு 





75 பிள்ளையார்க்‌ கோயில்‌ 
நீளம்‌ 5 முதல்‌ 25 செ.மீ. வரை 


21 குழிகள்‌. புதிய கற்காலக்‌ 
கருவிகள்‌ கூர்மைப்படுத்தும்‌ 
தொழிற்கூடம்‌ 

















ஆவணம்‌ 24, 2013 





211 





4, கோம்பை 


5. | மலைத்‌ 10 கி.மீ. 


திருப்பத்தூர்‌ 
6. | நெல்லிவாசல்‌ 





7. | சேம்பறை  |தெற்கே10 கி.மீ. 








வடகிழக்கே 6 கி.மீ. 


வட கிழக்கே 15 கிமீ, 


100 மாரியம்மன்‌ கோயில்‌ 
பிள்ளையார்கோயிலில்‌ 


வைக்கப்பட்டுள்ளன . நீளம்‌ 5 
செ.மீ. முதல்‌ 25 செ.மீ. வரை 
5 பிள்ளையார்‌ கோயில்‌ 


வைக்கப்பட்டுள்ளன 


உள்ளது 


உள்ளது 





1. வேடியப்பன்‌ கோயிலில்‌ 


நீளம்‌ 25 செ.மீ. 
30. பிள்ளையார்‌ கோயிலில்‌ 


நீளம்‌ 7 செ.மீ. முதல்‌ 18 செ.மீ. 





இரும்புக்‌ கால இடங்கள்‌ 























1. | வலசு கிழக்கே 8 கிமீ, | கற்ப துக்கை | 50 ஈமச்‌ சின்னங்கள்‌ | 
கற்குவை 10 ஏக்கர்‌ பரப்ப்ளவு 
2. | கோம்பை கற்திட்டை | 200,50 (பாண்டியன்‌ 
கற்குவை வீடு, பாண்டியன்‌ 
திட்டு என 
வழங்கப்‌ 
பெறுகின்றன) 
3. | கல்லாவூர்‌ வடக்கில்‌ 75 கி.மீ. | கற்குவை 30 
4. | பேளூர்‌ வடக்கில்‌ 6 கி.மீ. | கற்பதுக்கை | - 
திட்டை 
5. | அரும்பன்‌ கிழக்கு 5 கி.மீ, கற்பதுக்கை | 100 ஏக்கர்‌ பரப்பளவு 
பட்டு 














212 





ஆவணம்‌ 24, 2013 


57. பெரும்பாக்கம்‌ - கடைப்‌ பழங்கற்கால 
பண்பாரு 


க. சுரேஷ்‌, தஞ்சாவூர்‌ 


பெரும்பாக்கம்‌ : (12054' 19'N 800 11' ததா) காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ 
சோழிங்கநல்லூர்வட்டம்‌ சென்னைக்கு தெற்காக பல்லாவரத்தில்‌ இருந்து 
தென்‌-கிழக்காக சுமார்‌ 10 கி.மி. தொலைவில்‌ உள்ள பெரும்பாக்கத்தில்‌ 
மேற்பகுதியிலும்‌, அடிவாரத்திலும்‌ பெருங்கற்காலப்‌ பண்பாட்டைச்‌ சார்ந்த 
கற்கிடை மற்றும்‌ கல்வட்டம்‌ ஆகியவற்றை இந்தியத்‌ தொல்லியல்‌ துறையினர்‌ 
பாதுகாத்து வருகின்றனர்‌. இவற்றிற்கு அருகில்‌ கிழக்கு மற்றும்‌ தென்‌-கிழக்கு 
அடி வாரப்பகுதியிலிருந்து சுமார்‌ 10. மீ. தொலைவில்‌ மறையின்‌ காரணமாக 
ஏற்படும்‌ நீரோட்டப்‌ பாதையிலும்‌ மற்றப்‌ பகுதியிலும்‌ இடைப்பழங்கற்கால 
கற்கருவிகளும்‌, சில்லுகளும்‌ (Flaks) மூலப்பொருட்களும்‌ பெருமளவில்‌ 
கண்டெடுக்கப்பட்டன. இவற்றுடன்‌ இக்கருவிகள்‌ செய்வதற்கான 
மூலக்கற்களான குவார்சைட்‌ (பெ௮21(9) மற்றும்‌ செர்ட்‌ (Chert) கற்களும்‌ 
உள்ளன. ஏலவலாயிஸன்‌ தொழில்நுட்ப அடிப்படையில்‌ இக்கருவிகள்‌ 
செய்யப்பட்டன. இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள்‌ பின்வருமாறு: பக்க 
சுரண்டி கள்‌ (Side Scapers), லெவலாய்ஸ்‌ சில்லுக்கருவி (டevolloise Flake) 
மற்றும்‌ முனையுடன்‌ கூடிய பக்கசுரண்டிகள்‌ £4 ய௱-sie scrapers) 
ஆகும்‌. இவையாவும்‌ இடைப்‌ பழங்கற்காலப்‌ பண்பாட்டுக்‌ கருவிகளாகும்‌. 





ஆவணம்‌ 24, 2013 213 


58. செய்யாறு வட்டத்தில்‌ புதிய தொல்லியல்‌ 
கண்ருபிழப்புகள்‌ 


சு. குமரன்‌, சென்னை 


திருவண்ணாமலை மாவட்டம்‌, செய்யாறு வட்டப்‌ பகுதியில்‌ 
மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில்‌ இரும்புக்கால ஈமச்சின்னங்களின்‌ 
எச்சங்கள்‌ சுமார்‌ 20க்கும்‌ மேற்பட்ட பகுதிகளில்‌ கண்டறியப்பட்டுள்ளன. 
அவை கல்வட்டம்‌, கற்பதுக்கை மற்றும்‌ கற்குவை ஆகிய அமைப்புகளைக்‌ 
கொண்டுள்ளன இவ்விரும்புக்கால ஈமச்சின்னங்கள்‌ முழுவதுமாகவும்‌ சில 
ஈமச்சின்னங்கள்‌ அழிவுற்ற நிலையிலும்‌ காணப்படுகின்றன கல்வட்டம்‌ 
மற்றும்‌ கற்குவை போன்றவை. ஏரையூர்‌, பாராசூர்‌, முக்கூர்‌, 
வெளுமாந்தாங்கல்‌, கொழம்பாடி, மோரணம்‌, பாப்பந்தாங்கல்‌ மற்றும்‌ 
அருகாவூர்‌ போன்ற ஊர்களில்‌ காணப்படுகின்றது. 


கற்பதுக்கை செய்யாரிலிருந்து பாராகுர்‌ வழியாக ஆரணி செல்லும்‌ 
சாலையை ஒட்டி முக்கூர்‌ ஊரின்‌ வடக்குத்‌ திசையில்‌ காணப்படுகின்றது 
இங்கு காணப்படும்‌ கற்பதுக்கைகள்‌ முற்றிலும்‌ சிதைந்துள்ள நிலையில்‌ 
உள்ளன இவை மட்டுமல்லாது இப்பகுதியை சுற்றிலும்‌ இரும்புக்‌ 
காலத்தைச்‌ சார்ந்த கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள்‌ கடுகனூரர்‌ என்னும்‌ 
இடத்திலும்‌ இரும்பு ஓடுகள்‌ சிறுங்கட்டூர்‌ என்ற இடத்திலும்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது 


214 ஆவணம்‌ 24, 2013 


5௦. சேர்வராயன்‌ மலைப்பகுதியில்‌ தொல்லியல்‌ 


கண்ருபிழப்புகள்‌ 


தி. சாமுண்டீஸ்வரி, சென்னை 


சேலம்‌ மாவட்டத்தில்‌, சேர்வராயன்‌ மலைப்பகுதியில்‌ இராபர்ட்‌ 
புரூஸ்‌ஃபுட்‌ புதிய கற்கால மற்றும்‌ இரும்புக்காலத்‌ தொல்லியல்‌ இடங்களைக்‌ 
கண்டறிந்துள்ளார்‌ தற்போது புதிய மற்றும்‌ இரும்புக்காலத்‌ தடயங்கள்‌ கீழ்க்‌ 
குறித்த ஊர்களில்‌ புதியதாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்ளெளன. 


புதிய கற்காலம்‌ 











7 [மூளுவி 
ஏற்காட்டிற்கு 
வடக்கே 14 


கி.மீ. 


2 1செம்மம்‌ 

நத்தம்‌ 
ஏற்காட்டிற்கு 
வடக்கே 17 கிமீ 
3 (வேலூர்‌ 
ஏற்காட்டி 
லிருந்து 12 கி.மீ. 


4 நர்‌ 














விளக்கம்‌ 








கிடைக்கும்‌ அளவு 

இடம்‌ 

விநாயகர்‌ 45 செமீ முதல்‌ 
கோயிலில்‌ 7 செ.மீ. அகலம்‌ 


வழிபாட்‌ 5 முதல்‌ 18 செ மீ. 
டில்‌ உள்ளது |நீளம்‌ 


மணியப்பன்‌ 
கோயிலில்‌ 
வழிபாட்டில்‌ 
உள்ளது 
விநாயகர்‌ 
கோயிலில்‌ 
வழிபாட்டில்‌ 


உள்ளது 


மாரியம்மன்‌ 





வழிபாட்டில்‌ 35 
கருவிகள்‌ வைக்கப்‌ 
பட்டுள்ளன 
மாரியம்மன்‌ 
கோயிலின்‌ முன்‌ 
இக்கருவிகளை 





பளபளப்பாக்கும்‌ 
குழிகள்‌ காணப்படு 
கின்றன 


புதிய கற்காலக்‌ 
கருவி 


50 புதிய கற்காலக்‌ 
கருவிகள்‌ 


70 கருவிகள்‌ 





நீனம்‌ 4 முதல்‌ 15 
செ மீ. 
7 முதல்‌ 17 செ.மீ. 
நீளம்‌ 


215 


ஆவணம்‌ 24, 2015 


5 | பூலாக்காடு 











மாரியம்மன்‌ 





















ஏற்காட்டி கோயிலில்‌ 
லிருந்து 15 கிமீ | வழிபாட்டில்‌ 
உள்ளது 

இரும்புக்காலம்‌ 

1 | கரடியூர்‌ காபி தோட்‌ 
ஏற்காட்டி டம்‌ பாண்டி 
விருந்து வட யன்‌ வீடு எனக்‌ 
மேற்கே 14 கி.மீ. | கூறப்படுகிறது 

2 | சென்ராயங்‌ பால்காடுப்‌ 
கோயில்‌ பாறை பகுதி 
ஏற்காட்டி (பாண்டியன்‌ 
விருந்து 7 கி.மீ. | வீடு எனக்‌ 

| கூறப்படுகிறது) 








வரலாற்றுக்‌ காலம்‌ 


ட தப கள எனை 
- 10 கற்திட்டை கள்‌ 












50 கற்திட்டைகள்‌ 








7 | நடூர்‌ 
ஏற்காட்டி 


விருந்து 4 கிமீ. 


216 


காவல்காரசாமி 
எனப்படும்‌ 
தீடுகற்கள்‌ 





நடுகற்கள்‌ 





ஆவணம்‌ 24, 2013 


60. சேலம்‌ மற்றும்‌ நாமக்கல்‌ வட்டாரத்‌ 
தொல்லியல்‌ கண்ருபிழப்புகள்‌ 
செ. நந்தகுமார்‌, சென்னை 


சேலம்‌ மாவட்டம்‌, நாமக்கல்‌ வட்டாரத்தில்‌ கீழ்க்கண்ட இடங்களில்‌ 
இரும்புக்கால எச்சங்களும்‌ வரலாற்றுக்காலச்‌ சிற்பங்களும்‌ 
கிடைத்துள்ளன. வேட்டுவம்பாளையம்‌ திருச்செங்கோட்டி லிருந்து 
இளையமங்கலம்‌ சாலை 8 கி.மீ. தொலைவு - இரும்புக்கால கல்வட்டங்கள்‌ 5 
மீ. முதல்‌ 7 மீ. வரை கறுப்பு சிவப்பு மட்கலங்களும்‌ காணப்படுகின்றன. 


திருச்செங்கோட்டிலிருந்து தெற்கே இளையமங்கலம்‌ செல்லும்‌ 
சாலையில்‌ சுமார்‌ 12 கி.மீ. தொலைவில்‌ மொளசி என்ற ஊரின்‌ நடுவில்‌ நடுகல்‌ 
ஒன்று காணப்படுகிறது. இந்நடுகல்லில்‌ வீரனின்‌ உருவமும்‌ பசு மற்றும்‌ 
குதிரையின்‌ உருவமும்‌ வடிக்கப்பட்டுள்ளன. வீரன்‌ கையில்‌ அம்பும்‌ வில்லும்‌ 
வைத்திருப்பது போலவும்‌, பன்றியும்‌ குதிரையும்‌ நேருக்கு நேர்‌ பார்ப்பது 
போன்றும்‌ உருவங்கள்‌ 
காணப்படுகின்றன. 
இந்நடுகல்‌ சுமார்‌ 16, 
17ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேசர்ந்தவையாக 
இருக்கலாம்‌. 

சோழ சிராமணி 
யிலிருந்து வடகிழக்கே 
கவுண்டம்பாளையம்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ 4 
கிலோ மீட்டர்‌ தொலை 
வில்‌ சித்தம்பூண்டி 
ஊரின்‌ தெற்கே உள்ள 





அம்மன்‌ கோயில்‌ அருகே 
உள்ள நத்தக்காடு என்று 
அழைக்கப்படும்‌ 
இடத்தில்‌ இரும்புக்‌ 
காலத்தைச்‌ சேர்ந்த 
கருப்பு சிவப்பு 
மட்பாண்ட ஓடுகள்‌ 





மற்றும்‌ வரலாற்றுக்கால 
மட்பாண்ட ஓடுகள்‌ 





217 


ஆவணம்‌ 24, 2013 


சுமார்‌ ஒரு ஏக்கர்‌ பரப்பளவில்‌ காணப்படுகிறது இக்கோயிலின்‌ கிழக்குப்‌ 
பகுதியில்‌ தீர்த்தங்கரர்‌ (சமணர்‌) சிற்பம்‌ மண்ணில்‌ புதைந்த நிலையில்‌ யோக 
நிலையிலும்‌ இவருடைய இரு பக்கங்களில்‌ இயக்கெளின்‌ உருவங்களும்‌ 
காணப்படுகிறது 


பரமத்தியிலிருத்து வடக்கே நாமக்கல்‌ செல்லும்‌ சாலையில்‌ 10 கிலோ 
மீட்டர்‌ தொலைவில்‌ அமைந்துள்ள கூடச்சேரியிலிருந்து வடமேற்கே 2 
கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ திருமணிமுத்தாற்றின்‌ இடக்கரையில்‌ 
அமைந்துள்ள பள்ளப்பாளையத்தில்‌ நத்தக்காடு என்று அழைக்கப்படும்‌ 
பகுதியில்‌ இரும்புக்‌ காலத்தைச்‌ சார்ந்த வாழ்விடப்‌ பகுதி 5 ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ காணப்படுகிறது இவ்விடத்தில்‌ கருப்பு சிவப்பு மட்பாண்ட 
ஓடுகள்‌, இரும்புக்‌ கழிவுகள்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்றன. மேலும்‌ 
இவ்விடத்தில்‌ வரலாற்றுக்கால இரண்டு நந்தி சிலைகளும்‌, நடுகல்‌ ஒன்றும்‌ 
காணப்படுகின்றன 


இராசிபுரம்‌ பழைய பேருந்து நிலையத்தின்‌ பின்புறம்‌ உள்ள பகுதியில்‌ 
வீடு கட்ட நிலத்தை தோண்டியபோது முதுமக்கள்‌ தாழிகள்‌ கிடைத்தன. 
இவற்றின்‌ எலும்புத்‌ துண்டுகள்‌, தாங்கிகள்‌, கருப்பு சிவப்பு மட்பாண்ட 
ஓடுகள்‌ ஆகியவை காணப்பட்டன 


இராசிபுரத்திலிருந்து கிழக்கே அத்தூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 6 கிலோ 
மீட்டர்‌ தொலைவில்‌ உள்ள சிராப்பள்ளியில்‌ இரும்புக்‌ காலத்தைச்‌ சார்ந்த 
நெடுநிலை கல்‌ ஒன்று ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது கள 
ஆய்வின்போது இந்நெடுகல்‌ அருகில்‌ வீடு கட்டும்‌ பணி மேற்கொண்ட 
போது முதுமக்கள்‌ தாழிகள்‌ மற்றும்‌ இரும்புவாள்‌, கருப்பு சிவப்பு 
மட்பாண்டம்‌, கருப்பு சிவப்பு கிண்ணங்கள்‌, சிவப்பு மட்பாண்டம்‌ 
போன்றவை கண்டறியப்பட்ளெளன 

சேலத்திலிருந்து கிழக்கே ஆத்தூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 2 கிலோ மீட்டர்‌ 
தொலைவில்‌ அம்மாபேட்டை அமைந்துள்ளது இவ்வூரின்‌ சாலையோர 
இடடப்புறத்தில்‌ ஒரு நடுகல்‌ காணப்படுகிறது அதில்‌ வீரனின்‌ உருவமும்‌ 
புலியின்‌ உருவமும்‌ உள்ளது வீரன்‌ புலியை ஈட்டியைக்‌ கொண்டு 
தாக்குவதைப்‌ போன்ற உருவம்‌ அதில்‌ இடம்பெற்றுள்ளது. சிற்ப அமைப்பை 
காணும்போது 17 - 18ம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாக இருக்கலாம்‌. 


218 ஆவணம்‌ 24, 2013 


61. கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ தொல்லியல்‌ 
கண்ருபிழப்புகள்‌ 
ஆ. பெருமாள்‌, புதுச்சேரி 


கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ கள ஆய்வு மேற்கொண்டபோது புதிய 

கற்காலக்‌ கருவி, இரும்புகால எச்சங்களான முதுமக்கள்‌ தாழிகள்‌, கருப்பு - 

சிவப்பு மண்பாண்ட துண்டுகள்‌ மற்றும்‌ வரலாற்றுக்கால எச்சமான சிவப்பு 

மண்பாண்ட துண்டுகள்‌ ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. 

புதிய கற்கால கருவி 

ஊர்‌ - சிதரால்‌ 

வட்டம்‌ - விளவங்கோடு 

கண்டுபிடிப்பு - புதிய கற்கால கருவி 

இடம்‌ - இக்கருவி சிதரால்‌ ஊரின்‌ திருச்சாரணத்து மலை 
அடி வாரத்தில்‌ குழித்துறை தாமிரபரணி ஆற்றங்கரையின்‌ 
மேற்கு பகுதியில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்‌ நீளம்‌ 10 
செ.மீ. அடிப்பகுதியின்‌ அகலம்‌ 5 செ.மீ. 

முதுமக்கள்‌ தாழிகள்‌ : இது இம்மாவட்டத்து மக்களால்‌ கூனிப்பானை, 

கூனம்படாவு என்று அழைக்கப்படுகிறது. இவை கிடைக்குமிடங்கள்‌ 


ஊர்‌ - வடக்கு கண்ணங்குளம்‌ N 085 09° 09.7"E 077° 27’ 04.67" 
வட்டம்‌ - அகத்தீஸ்வரம்‌ 

இடம்‌ - பறக்கையாற்றின்‌ வலது கரையில்‌ அமைந்துள்ள து. 

செய்தி - இங்குமுதுமக்கள்‌ தாழியுடன்‌ இணைந்து வைக்கப்படும்‌ ஒரு 


சிறிய மண்பாண்டம்‌ மண்ணில்‌ புதைந்த நிலையில்‌ 





ஆவணம்‌ 24, 2013 


காணப்பட்டது. இப்பகுதியில்‌ முதுமக்கள்‌ தாழியின்‌ உடைந்த 
பகுதிகள்‌ பல கண்டுபிடிக்கப்பட்டன 


மங்காடுN 08 17: 35.91 077° 10° 05.5" 


விளவங்கோடு 


இவ்வூர்‌ மார்த்தாண்டம்‌ பகுதியிலிருந்து தெற்காக 9 கி.மீ 
தொலைவில்‌ அமைத்துள்ள து. 


இவ்வூரில்‌ சிறிய மண்பாண்டங்கள்‌ இரண்டு அதன்‌ 
அடிப்பகுதி மற்றும்‌ சிறிது மண்ணில்‌ புதைந்த நிலையில்‌ 
இருந்தன இரும்பு காலத்தினைச்‌ சேர்ந்த கருப்பு - சிவப்பு 
மண்பாண்டங்கள்‌ உடைந்த நிலையில்‌ கண்டுபிடிக்கப்‌ 


பட்டன 


இம்மாவட்டத்தில்‌ கள ஆய்வில்‌ பின்வரும்‌ ஊர்களில்‌ இரும்பு காலத்‌ 
தினைச்‌ சேர்ந்த கருப்பு - சிவப்பு மண்பாண்ட சான்‌, றுகளும்‌ மற்றும்‌ சிவப்பு 
மண்பாண்டங்கள்‌ கிடைத்ததன்‌ மூலம்‌ தொடக்ககால வரலாற்றுச்‌ 
சான்றுகள்‌ அறிய முடிகிறது 

















220 


வடுகன்பற்று N 08° 06’ 35 8" அகத்தீஸ்வரம்‌ கருப்பு- சிவப்பு 
E 077° 31° 30 5" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
தெற்கு N 08° 08° 40 2" 22 கருப்பு- சிவப்பு 
கண்ணங்குளம்‌ | £ 077 26” 58 4" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
அருமநல்லூர்‌ N 08° 19’ 16 2" தோவாளை கருப்பு- சிவப்பு 
(மேற்கு) E 077° 24° 204" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
அனுமகேதந N 08° 19° 23 5" ப்‌ கருப்பு- சிவப்பு 
நல்லூர்‌ (தெற்கு) | 8 077 24 35 2" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
குறண்டி N 08° £0’ 50 8" 28 கருப்பு- சிவப்பு 
E 077° 28° 24 4" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
தூழக்குடி N 08° 14° 18 9" 23 கருப்பு- சிவப்பு 
(மேற்கு) E 077° 26° 48.0" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 







G.PS. Point 























ஆவணம்‌ 24, 2013 






































- ன்‌ 1 ர _ 1 
77 சீதப்பால்‌ ௬0815155" | கருப்பு- சிவப்பு | - 
% 077527: 19.0" | மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
8. பூலாங்குழி N 08° 14° 50.6" i கருப்பு- சிவப்பு 
E 077° 27: 02.8" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
9. குறத்தியரை N 08° 17 47.1" 22 சிவப்பு 
E 077° 27’ 02.3" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
10. புலியுஈர்‌ குறிச்சி | ௬ 08 14 45.9" கல்குளம்‌ கருப்பு- சிவப்பு 
E 077° 19: 52.0" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
11. வெள்ளிமலை N 08° 10 23.4" 2 கருப்பு- சிவப்பு 
E 077° 19: 18.9" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
12. செம்மண்‌ தேரி | N08 08' 09.0" 22 கருப்பு- சிவப்பு 
E 077° 19: 15.3" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
115). திருநயினார்‌ N 08° 09° 38.4" 29 கருப்பு- சிவப்பு 
குறிச்சி E 077° 18 51.5" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
14. கொக்குடி N 08° 19: 53.3" விளவங்கோடு கருப்பு- சிவப்பு 
குறிச்சி E 077° 11: 45.4" மண்பாண்டங்கள்‌ 
உடைந்த நிலையில்‌ 
ட AL அம்‌ 








ஆவணம்‌ 24, 2013 


221 


15: 


16. 


17. 


18. 


10. 


20. 








கனியன்‌ விளை 


N 08° 19: 56.1" 
E 077° 11° 57.6" 


N 08° 19: 59.1" 
E 077° 12° 00.2" 


N 08° 20’ 02.8" 
E 077° 12° 14.4" 


N 08° 19’ 52.8" 
1207721017 12 


N 08° 18° 18.9" 
E 077° 11° 02.0" 


N 08° 19’ 11.1" 
E 077° 10° 32.1" 


உடைந்த நிலையில்‌ 











222 


ஆவணம்‌ 24, 2013 


62. வந்தவாசிப்‌ பகுதியில்‌ தொல்லியல்‌ இடங்கள்‌ 


கோ. சசிகலா, மதுரை 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, வந்தவாசிப்‌ பகுதியில்‌ தொல்லியல்‌ மேற்பரப்பு 
களஆய்வில்‌ தண்டரை, சேர்ப்பாக்கம்‌, பெருநகர்‌ ஆகிய ஊர்களில்‌ 
தொல்லியல்‌ சான்றுகளும்‌, வரலாற்றுக்‌ காலத்தைச்‌ சார்ந்த கல்வெட்டுகளும்‌ 
புதிதாகக்‌ கண்டறியப்பட்டன. 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, வந்தவாசி 
வட்டத்தில்‌ வந்தவாசியிலிருந்து சுமார்‌ 17 
கிமீ. தூரத்தில்‌ தண்டரை என்னும்‌ ஊரின்‌ 
மேற்கே ஏரியின்‌ வடக்கே பெருங்கற்‌ 
காலத்தைச்‌ சார்ந்த கல்வட்டங்கள்‌ 
காணப்படுகின்றன. இவை அழிந்த 
நிலையில்‌ உள்ளன. மேலும்‌ ஏரியின்‌ 
கிழக்குப்புறத்தின்‌ வாய்ப்‌ பகுதியில்‌ ஒரு 
நெடுங்கல்லும்‌, ஒரு சில கல்வட்ட ங்களும்‌ 





காணப்படுகின்றன. இவ்விடத்திலிருந்து 
சுமார்‌ 100 மீட்டர்‌ தொலைவில்‌ இரும்பு 
உருக்கும்‌ தொழிற்கூடம்‌ காணப்படுகிறது. 
கருப்பு சிவப்பு மற்றும்‌ கருப்பு பானை 
யோடுகளும்‌ காணப்படுகின்றன. 
பொ.ஆ. 15ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த அய்யனார்‌, சப்தமாதர்கள்‌, 
அம்மன்‌ ஆகிய சிலைகள்‌ இவ்வூரில்‌ 





காணப்படுகின்றன. இவ்வூரின்‌ ஏரிக்கரையில்‌ அமைந்துள்ள மண்டபம்‌ 
ஒன்றில்பொஆ,16-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த தெலுங்கு கல்வெட்டுஒன்று 
கண்டறியப்‌ பட்டுள்ளது. மேலும்‌ நாயக்கர்‌ காலத்தைச்‌ சேர்ந்த சிற்றின்பச்‌ 
சிற்பங்களும்‌ இங்கு தூண்களில்‌ அமைந்துள்ளன. 

வந்தவாசியில்‌ இருந்து சுமார்‌ 18 கிமீ. தூரத்தில்‌ சேர்ப்பாக்கம்‌ உள்ளது. 
இங்கு பெருங்கற்காலத்தைச்‌ சேர்ந்த கல்வட்‌் டங்கள்‌ அழிந்த நிலையில்‌ 
காணப்படுகின்றன. நெடுங்கல்‌ ஓன்றும்‌ காணப்படுகிறது. இதன்‌ உயரம்‌ 2 
மீட்டராகும்‌. ஊருக்கு வடக்கே அழிந்துபட்ட சிவன்கோயிலுக்கு அருகே 
சிறிய செங்கல்‌ தளி ஒன்றில்‌ சமணத்‌ தீர்த்தங்கரர்‌ சிற்பம்‌ காணப்படுகின்றது. 
பொ.ஆ. 13-14-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. இச்சிற்பத்தின்‌ உயரம்‌ 15 
மீட்‌ ட ராகும்‌.மேலும்‌ இங்கு எழுத்‌ துப்பொறிப்பற்ற நடுகல்‌ ஒன்‌ று ஊன்றிய 
நிலையில்‌ காணக்கிடக்கின்றது. 


ஆவணம்‌ 24, 2013 22S 


வந்தவாசியிலிருந்து சுமார்‌ 16கி.மீ. தொலைவில்‌ காஞ்சிபுரம்‌ செல்லும்‌ 
சாலையில்‌ பெருநகர்‌ அமைந்துள்ளது. இங்கு கல்வட்டங்கள்‌ அழிந்த 
நிலையில்‌ காணப்படுகின்றன. மற்றும்‌ அழிந்த நிலையில்‌ உள்ள 
ஈமத்தாழியின்‌ வாய்ப்பகுதிகளும்‌ கிடைக்கின்றன. 


பெருநகரிலிருந்து 2 கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ள தேத்துறை ஊரில்‌ 
சத்திரம்‌ ஒன்றின்‌ உத்தரத்தில்‌ தெலுங்குக்‌ கல்வெட்டொன்று 
காணப்படுகின்றது. மேலும்‌ நாயக்கர்‌ காலத்தைச்‌ சேர்ந்த சிற்றின்பச்‌ 
சிற்பங்களும்‌ இங்கு தூண்களில்‌ அமைந்துள்ளன. 











22 ஆவணம்‌ 24, 2013 


68. நத்தம்‌ வட்டாரத்‌ தொல்லியல்‌ 


கோ. சசிகலா, மதுரை 


திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, நத்தம்‌ வட்டத்தில்‌ கீழ்கண்ட ஊர்களில்‌ கள 
ஆய்வில்‌ தொல்லியல்‌ எச்சங்கள்‌ கண்டுபிடி க்கப்பட்டன. 





வ. எண்‌ 


ஊர்‌ 


காலம்‌ 





ந 








கடவூர்‌ (மதுரை 
யிலிருந்து நத்தம்‌ 
செல்லும்‌ சாலை 


பரளி (கடவூரிலிருந்து 
5 கி.மீ. தொலைவு) 
லிங்கவாடி 
(நத்தத்திலிருந்து 
3கி.மீ.) 
(கடவூரிலிருந்து 

ர்‌ கி.மீ. தொலைவு) 
ழி. புதுக்கோட்டை 
(நத்தத்திலிருந்து 
தெற்கே 7 கி.மீ.) 


ஆவணம்‌ 24, 2013 





இரும்புக்‌ காலம்‌ 


வரலாற்றுக்‌ காலம்‌ 


பெருங்கற்காலம்‌ 


இரும்புக்‌ காலம்‌ 








குறிப்பு 
வாழ்விடப்‌ பகுதி 
3 ஏக்கர்‌ இரும்புக்கால 
மட்கல ஒடுகள்‌, 
இரும்புக்‌ கழிவுகள்‌ 
வாழ்விடப்‌ பகுதி 


இரும்புக்கால 
மட்கல ஒடுகள்‌ 
இரும்புக்‌ கசடுகள்‌ 
17ஆம்‌ நூற்றாண்டு 
நடுகல்‌ 
திரிசூலக்கல்‌ 
இரும்புக்‌ கால 
பானை ஒடுகள்‌ 
2 ஏக்கர்‌ 
வாழ்விடப்‌ பகுதி 





225 


6. முடக்குச்சாலை இரும்புக்‌ காலம்‌ ட 
(நத்தத்திலிருந்து 


Te 


10. 











தெற்கே 6 கி.மீ.) 
கோவில்பட்டி 


(நத்தத்திலிருந்து 
4 கி.மீ) 


கல்வேலிப்பட்டி 


(வல்லடியான்‌ கோயில்‌ 


அருகில்‌, 
கோவில்பட்டிக்கு 
மேற்கே 1 கி.மீ.) 
பூலாமலை - 
குட்டுப்பட்டி 
(நத்தத்திலிருந்து 
7 கி.மீ.) 

மலையூர்‌ 


நத்தம்‌ - அய்யனார்‌ 


புரம்‌ சாலையில்‌ 
7 கி.மீ. 








இரும்புக்‌ காலம்‌ 


வரலாற்றுக்‌ காலம்‌ 


இரும்புக்‌ காலம்‌ 


இரும்புக்‌ காலம்‌ 


நுண்கற்காலக்‌ 
கருவிகள்‌ 
அய்யனார்‌ 
கோயில்‌ 





வாழ்விடப்‌ பகுதி 
இரும்புக்கால 
பானை ஓடுகள்‌ 
வாழ்விடப்‌ பகுதி 
இரும்புக்‌ கால 
வரலாற்றுக்‌ கால 
பானை ஓடுகள்‌ 
வாழ்விடப்‌ பகுதி 


5 ஏக்கரில்‌ 
வாழ்விடப்‌ பகுதி 
ஈமக்காடு 
பானை ஒடுகள்‌, 
நுண்ணியக்‌ 
கற்கருவிகள்‌ 





ஆவணம்‌ 24, 2013 


அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ 


64. முற்கால பாண்ழய அரசு, ஆட்சி, பிரம்மதேயங்கள்‌ 


சூ. சுவாமிநாதன்‌, மைசூர்‌ 


பாண்டியர்‌ தமிழகத்தையாண்ட தொன்மையான மரபினராகும்‌. 
பாண்டியர்கள்‌ பொ.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டிலிருந்து பொ.ஆ. 
பதினைந்தாம்‌ நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆண்டனர்‌ என்பது 
அவர்களது கல்வெட்டுகளின்‌ மூலம்‌ அறியப்படுகிறது! மெளரியப்‌ பேரரசின்‌ 
அசோக மன்னரது கல்வெட்டுகளில்‌ பாண்டியர்கள்‌ குறிப்பிடப்படு 
கின்றனர்‌ பாண்டிய அரசர்கள்‌ பன்னிரண்டு செப்பேடுகளும்‌, ஏறக்குறைய 
இரண்டாயிரம்‌ கல்வெட்டுகளும்‌ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது” 
இவை தமிழகத்தில்‌ மட்டுமன்றி கேரளம்‌," ஆந்திராவிலும்‌” கிடைக்கின்றன 


பாண்டிய நாட்டின்‌ எல்லை வடமேற்கே வெள்ளாறு வரையிலும்‌, 
மேலூர்‌, திருச்சிராப்பள்ளி வட்டங்கள்‌ வடக்கேயும்‌, மேற்குத்‌ தொடர்ச்சி 
மலை மேற்கிலும்‌, தெற்கிலும்‌, கிழக்கிலும்‌ கடல்களை எல்லைகளாக 
கொண்டிருந்தன இதில்‌ மதுரை, இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி 
மாவட்டங்களும்‌, தஞ்சை மாவட்டத்திலுள்ள அறந்தாங்கி வட்ட த்தின்‌ சில 
பகுதிகளும்‌, புதுக்கோட்டை மாவட்டத்திலுள்ள ஆலங்குடி, திருமெய்யம்‌ 
வட்டங்களும்‌, கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள அகத்திஸ்வரம்‌, தோவலா 
வட்டப்‌ பகுதிகளும்‌, பழனி மாவட்டத்தின்‌ கிழக்குப்‌ பகுதிகளும்‌ பாண்டிய 
நாட்டிலடங்கும்‌* இக்கட்டுரையில்‌ முற்காலப்‌ பாண்டியர்‌ அரசு ஆட்சியில்‌ 
பிரமதேயங்கள்‌ பற்றி ஆய்வு செய்யப்பட்டுள்ளது 

முற்காலப்‌ பாண்டியர்கள்‌ சுமார்‌ பொஆமு 300விருந்து பொ.ஆ. 984 
வரை ஆண்டனர்‌ இவர்கள்‌ வெளியிட்ட கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கை 
சுமார்‌ நூற்று முப்பது” முற்காலப்‌ பாண்டிய அரசர்களே மிக முக்கியமான 
செப்பேடுகளை வெளியிட்டுள்ளனர்‌ இவர்களது கல்வெட்டுகள்‌ பாண்டிய 
நாட்டில்‌ வட்டெழுத்திலும்‌, சோழ நாட்டில்‌ தமிழ்‌ எழுத்திலும்‌ 
கிடைக்கின்றன இவர்களது செப்பேடுகள்‌ வடமொழி மற்றும்‌ தமிழ்‌ 
மொழியிலும்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌ பாண்டியர்களின்‌ செப்பேட்டில்‌ 
தமிழ்‌ நடை தூய செந்தமிழில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ இதேபோன்று 
வடமொழிப்‌ பகுதியும்‌ உயர்ந்த நடையில்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌ 

முற்காலப்‌ பாண்டியரின்‌ கல்வெட்டுகள்‌ பொதுவாக அளவில்‌ சிறியதாக 
இருக்கும்‌ இவை பெரும்பாலும்‌ கோயிலுக்கு அளிச்ச்டட்ட என்‌. 

பத்மஸ்ரீ ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்கள்‌ நிறுவியுள்ள தி.நா. சுப்ரமணியன்‌ அறக்கட்டளைச்‌ 
சொற்பொழிவு எண்‌ 14 நாள்‌ 15.07.2012 


ஆவணம்‌ 24, 2013 த 


களைத்‌ தான்‌ குறிப்பிடுகின்றன. இரண்டாம்‌ வரகுண பாண்டியரின்‌ 
திருச்செந்தூர்‌ மற்றும்‌ அம்பாசமுத்திரம்‌ கல்வெட்டுகளைத்‌ தவிர மற்ற 
கல்வெட்டுகள்‌ எளிய முறையில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌. சிவல்லப 
பாண்டியரின்‌ எருக்கங்குடி கல்வெட்டு வெண்பா நடையில்‌ 
எழுதப்பட்டுள்ளது. இதில்‌ மன்னரிடம்‌ இருப்பைக்குடி. கிழவன்‌ என்ற 
பட்டம்‌ பெற்ற எட்டிச்சாத்தன்‌ இருஞ்சோழ நாட்டிலுள்ள ஆறுகளை 
பழுது பார்த்தும்‌, மதகுகளைச்‌ செப்பனிட்டும்‌, கோயில்களையும்‌, 
அம்பலங்களையும்‌ கட்டியும்‌ ஆற்றிய அரும்பணிகளை செய்யுள்‌ நடையில்‌ 
விவரிக்கின்றது. செப்பேடுகளோ கற்றறிருந்த அந்தணர்களுக்கு 
நிலங்களையும்‌, கிராமங்களையும்‌ பிரம்மதேயங்களாக அளித்ததைக்‌ 
கூறுகின்றன. மாறஞ்சடையனின்‌ மானூர்‌ கல்வெட்டு பொ.அ 873) உள்ளூர்‌ 
அவையில்‌ மன்றாடும்‌ அங்கத்தினரின்‌ தகுதியைக்‌ குறிப்பிடுகின்றது " 
இரண்டாம்‌ வரகுணரின்‌ (பொ.ஆ. 863-910) முப்பது கல்வெட்டுகளில்‌ 
பதினோரு கல்வெட்டுகள்‌ மன்னரே பல்வேறு சிவன்‌ கோயில்களுக்கு 
அளித்த கொடைகளைப்‌ பதிவு செய்கின்றன இவரது திருச்செந்தூர்‌ 
வட்டெழுத்து கல்வெட்டு பாண்டிய நாட்டின்‌ உள்ளாட்சி, பொருளியல்‌ 
நிலைகளை எடுத்துக்காட்டும்‌ ஒரு வரலாற்றுக்‌ கருவூலம்‌. இதில்‌ மன்னர்‌ 
சுப்பிரமண்ணிய படாரரே வழிபட்ட இறைவனின்‌” நித்திய வழிபாடு, உணவு 
படையல்களுக்காக 1,400 காசுகள்‌ தனது மூன்று அதிகாரிகளிடம்‌ அளித்தும்‌, 
அதனை அவர்கள்‌ பல்வேறு உள்ளூர்‌ அவையினரிடம்‌ முதலீட்டாக 
வைத்தும்‌, அதிலிருந்து வரும்‌ பொலிசையைக்‌ கோயிலுக்கு அளித்து 
வழிபாட்டு வைபவங்களை நடத்தியதையும்‌ தெரிவிக்கின்றது. சோழன்‌ 
தலைகொண்ட வீரபாண்டியரும்‌' (பொ.அ. 95 இளங்கோய்க்குடி 
திருப்போத்துடையாருக்கு உணவு படையலுக்காக நிலமளித்ததை 
அம்பாசமுத்திரம்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. பாண்டிய மன்னர்கள்‌ தாங்கள்‌ 
வெளியிடும்‌ செப்பேடுகளின்‌ மொழிநடை கம்பீரமாகவும்‌, பொருள்‌ 
பொதிந்துள்ளதாகவும்‌ இருக்க வேண்டும்‌ என்று கருதினர்‌. சான்றாக 
வீரபாண்டியன்‌ தனது செப்பேடுகளில்‌ வடமொழி சுலோகத்தை வரைவதற்கு 
அதுஷ்டுப்‌ என்ற சுலோகம்‌ வரைவதில்‌ வல்லவரான பீதாம்பர பட்டனுக்கு 
ஒரு கிராமத்தை சாசன மங்கலம்‌ என்றே பெயரிட்டு அளித்ததை சிவகாசி 
செப்பேடு செப்புகிறது 4 


அரசன்‌ : பாண்டிய அரசின்‌ தலைமை உறுப்பு மன்னனே மன்னர்கள்‌ 
சடையன்‌, மாறன்‌ என்ற பட்டங்களை மாறி மாறித்‌ தரித்‌ துக்‌ கொண்டனர்‌” 
மேலும்‌ இம்மன்னர்கள்‌ கோ, பெருமானடிகள்‌, பாண்டியதிராஜர்‌, பாண்டிய 
குலபதி, மகாராஜர்‌, பாண்டிய மகாராசர்‌ என்றெல்லாம்‌ அழைக்கப்‌ 
பட்டனர்‌” இப்பட்டங்கள்‌ எல்லாம்‌ மன்னரின்‌ இறையாண்மையையும்‌, 
உன்னத நிலையையும்‌ எடுத்துக்‌ காட்டுகின்றன மன்னர்கள்‌ அரசுரிமைக்கு 
இறைத்‌ தன்மை உண்டு என்‌ று நம்பினர்‌ 


னள ஆவணம்‌ 24, 2013 


மன்னர்கள்‌ தங்களைச்‌ சந்திரகுலத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்று 
செப்பேடுகளில்‌ கூறிக்‌ கொள்கிறார்கள்‌.7தங்களது குலம்‌ புராண 
காலத்திலிருந்து வந்த தொன்மையான குலம்‌ என்றும்‌ அதனை உறுதிப்‌ 
படுத்திக்‌ கொள்ள பல புராண நிகழ்வுகளை தங்களது குலத்துடன்‌ 
தொடர்புபடுத்திக்‌ கொண்டு தங்களது அரசாட்சிக்கு அங்கீகாரமும்‌ 
பெருமையும்‌ சேர்த்துக்‌ கொள்ள விழைந்தனர்‌ இப்பாண்டியர்கள்‌ 
சங்ககாலத்திலிருந்த பாண்டியரது வழித்தோன்றல்கள்‌ என்பதனை 
வேள்விக்குடி, தளவாய்புரம்‌ செப்பேடுகள்‌ உறுதிபடுத்துகின்றன.£ பாண்டிய 
மன்னர்‌ பூமி தேவிக்கு கணவனாக அமைந்தது; அகத்தியரை ஆசனாகப்‌ 
பெற்றது; மேருவின்‌ உச்சியில்‌ இரு மீன்‌ உருவங்களைப்‌ பொறித்தது இந்திரன்‌ 
மாலையை அணிந்தது; அகத்திய முனிவருடன்‌ தமிழாராய்ந்தது. 
அர்ச்சுனனுடைய சாபத்தைப்‌ போக்கியது இராவணனுடன்‌ சமாதானம்‌ 
செய்தது போன்ற பெருஞ்சாதனைகள்‌ செய்ததாகக்‌ கூறிக்‌ கொள்கிறார்கள்‌? 
இவையெல்லாம்‌ மிகையானவை என்றாலும்‌ இம்மன்னர்கள்‌ இத்தகைய 
நிகழ்வுகளைக்‌ குறிப்பிடுவதின்மூலம்‌ தங்கள்‌ குலம்‌ தொன்மையும்‌ புகழும்‌ 
மிக்கது தாங்கள்‌ அரசாள தகுதியுடையவர்கள்‌ என்றும்‌ பறை சாற்றிக்‌ 
கொள்வதற்கே. இதற்குத்‌ தகுந்தாற்‌ போல்‌ பல புராண புகழரைகளைத்‌ 
தங்களது குலத்திற்கு ஏற்றி கல்வெட்டுக்களில்‌ அதனைப்‌ பொறித்தனர்‌ 
சான்றாக இம்மன்னர்கள்‌ இரண்யகர்ப்பம்‌, துலாபாரம்‌ போன்ற 
மகாதானங்களைச்‌ செய்தும்‌ அக்கிரகாரங்கள்‌ பல உருவாக்கியும்‌, சீரும்‌, 
சிறப்புமாகச்‌ செங்கோலோச்சினர்‌ என்றும்‌ வைகைக்‌ கரை கல்வெட்டும்‌,” 
இவர்கள்‌ மது நெறியில்‌ நின்று அறங்காப்பவர்கள்‌ என்றும்‌ தளவாய்ப்புரம்‌ 
செப்பேடுகள்‌ கூறுகின்றன ?' சங்க காலத்திற்குப்‌ பிறகு களப்பிரர்களால்‌ 
தோற்கடிக்கப்பட்டு பல வருடங்கள்‌ பாண்டியர்கள்‌ ஒடுங்கி இருந்தனர்‌ 
பின்னர்‌ கடுங்கோனால்‌ பாண்டியர்கள்‌ மீண்டும்‌ அரசாட்சியைப்‌ பிடித்த 
பின்னர்‌ தங்களது உரிமையை நிலைநாட்டிக்‌ கொள்ளவும்‌, தாங்கள்‌ 
நாடிழந்து கரந்துறைந்த வாழ்வை மறைத்துக்‌ கொள்ளவும்‌ இத்தகைய 
புகமுரைகளைத்‌ தங்களது செப்பேடுகளில்‌ பொறித்து வைத்தனர்‌ என்றும்‌ 
ஊகிக்கலாம்‌. 


முற்கூறியபடி பாண்டிய மன்னர்கள்‌ பல பட்டங்களைத்‌ தரித்துக்‌ 
கொண்டனர்‌ முதலாம்‌ வரகுணான பராந்தக நெடுஞ்சடையன்‌ (768 - 875) 
தென்னவன்‌, வானவன்‌, செந்தமிழ்க்கோன்‌, செம்பியன்‌, கொங்கர்‌ கோமான்‌ 
முதலிய தமிழ்ப்‌ பெயர்களையும்‌, பாண்டிய நாதன்‌, பண்டித வத்சலன்‌, 
வீரபுரோகன்‌ போன்ற வடமொழி விருதுகளையும்‌” பெற்றிருந்தார்‌. 
இராசசிம்ம பாண்டியனோ (970 - 927) விகடவாடன்‌, மந்திர கெளரவன்‌, 
இராஜசிகாமணி, உலோக சிந்தாமணி ஆகிய பட்டங்களைச்‌ சூட்டிக்‌ 
கொண்டான்‌. இப்பெயர்களில்‌ சில நிலங்களுக்கும்‌, நாட்டுப்பிரிவுகளுக்கும்‌, 
ஆறுகளுக்கும்‌, நாணயங்களுக்கும்‌ இடப்பட்டிருந்தன அதிகாரிகளும்‌ 
மனனர்களின்‌ பெயர்களையோ, பட்டப்‌ பெயர்களையோ தரித்துக்‌ 
கொண்டிருந்ததைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மூலம்‌ அறியமுடிகிறது. 


ஆவணம்‌ 24, 2013 229 


பராந்தக வளநாடு 2 திருவழுதி வளநாடு”, மானவீரவள நாடு, அரிகேசரி 
நல்லூர்‌? போன்றவை பாண்டிய மன்னர்களின்‌ பெயரால்‌ நாடுகளுக்கும்‌, 
ஊர்களுக்கும்‌ சூட்டப்பட்ட பெயர்கள்‌ ஆகும்‌ வீரபாண்டியரின்‌ 
அதிகாரியின்‌ பெயர்‌ சோளந்தக பிரம்மராயர்‌£* இது மன்னரின்‌ 
விருதுப்பெயர்களான சோழன்‌ தலைகொண்ட 2” சோளந்தகன்‌ 28 
போன்றவற்றின்‌ அடிப்படையில்‌ அமைந்தது மற்றொரு அதிகாரியின்‌ பெயர்‌ 
பாண்டி மார்த்தாண்ட பல்லவரையன்‌ “ இப்பெயரும்‌ வீரபாண்டியனின்‌ 
பெயர்களில்‌ ஒன்றாகும்‌” அவ்வவ்‌ ஆட்சிக்காலங்களில்‌ ஆளும்‌ அரசர்களின்‌ 
பட்டப்‌ பெயர்களைச்‌ சூடிக்கொள்வது அவர்களின்‌ கீழ்‌ பணிபுரியும்‌ 
அதிகாரிகளின்‌ வழக்கமாக இருந்தன. 


பாண்டிய மன்னர்கள்‌ சமயப்பொறை மிக்கவர்களாக இருந்தனர்‌. 
முதலாம்‌ வரகுணர்‌ பரம வைணவன்‌ என்று அழைக்கப்‌. படுகிறார்‌! 
இரண்டாம்‌ வரகுணரோ சிவபெருமானை உள்ளத்தில்‌ இனிது நிறுத்தியவர்‌” 
இம்மன்னரது ஐவர்மலைக்‌ கல்வெட்டு சாந்திவீரக்‌ குரவர்‌ என்ற 
சமணமுனிக்கு அளிக்கப்பட்ட கொடையைக் குறிப்பிடுகிறது மேலும்‌ இவர்‌ 
பார்சவ பட்டாரையும்‌ இயக்கி அவ்வைகளையும்‌ புதுக்கிய செய்திகளையும்‌ 
இக்கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. கழுகுமலையிலுள்ள சமணப்பன்ளி 
இக்காலத்தில்‌ தழைத்தோங்கியதை அங்குள்ள கல்வெட்டுக்கள்‌ 
தெரிவிக்கின்றன ** பாண்டியமன்னர்கள்‌ அனைத்து சமயங்களையும்‌ 
புரந்தனர்‌ சமயப்பொறையை கடைபிடித்தனர்‌. அது அரசாட்சியின்‌ ஒரு 
அங்கம்‌ என்று கருதினர்‌ 


பிற அரச குலத்தைப்‌ போலவே மூத்த மகனே பட்டத்திற்கு உரியவனாக 
இருந்தாலும்‌ சில சமயங்களில்‌ இம்முறை பின்பற்றப்பட வில்லை. ஸ்ரீ வல்லப 
பாண்டியனுக்கு மூன்று மனைவிகள்‌” மூத்த அரசியின்‌ மகன்‌ வரகுணன்‌, 
இளையவளின்‌ மகன்‌ வேறொருவன்‌ மூன்றாம்‌ அரசியின்‌ மகன்‌ பராந்தகன்‌ 
வீர நாராயணன்‌ பட்டத்து அரசியான மூத்தவளின்‌ மகன்‌ வரகுணன்‌ வயதில்‌ 
சிறியவனாகவும்‌ இளையவனின்‌ மகன்‌ வயதில்‌ பெரியவனாகவும்‌ 
இருந்திருக்கலாம்‌ பட்டத்து அரசியின்‌ மகனே மூடி சூடவேண்டும்‌ என்று 
தந்தை ஸ்ரீவல்லபன்‌ கருதி வரகுணனுக்கு முடி சூட்டினான்‌ இதே போன்று 
இரண்டாம்‌ வரகுணன்‌ அவரது இளவல்‌ பராந்தகன்‌ வீரநாராயணன்‌ 
பட்டத்திற்கு வந்தார்‌ இது ஏனெனில்‌ இரண்டாம்‌ வரகுணனுக்கு மக்கள்‌ 
இல்லாமையால்‌ அவரது தம்பி முடிசூடினார்‌ எனக்‌ கருதலாம்‌. இரண்டாம்‌ 
வரகுணன்‌ சோணாட்டை இழந்த பிறகு சிவ சிந்தையில்‌ மூழ்கிக்‌ காலத்தைக்‌ 
கழிக்க தனது தம்பிக்கு பட்டம்‌ சூட்டினார்‌ என்‌ இம்‌ கருதலாம்‌ £6 


மன்னர்கள்‌ காட்சிக்கெளியவராகவும்‌ மக்களின்‌ வேண்டுகோளை 
செவிமடுத்து அதனை நிறைவேற்‌ அபவர்களாகவும்‌ இருந்தனர்‌. முதலாம்‌ 
வரகுணனான பராந்தக நெடுஞ்சடையன்‌? ஆளுகையில்‌ நற்சிங்கன்‌ என்பான்‌ 
தன்‌ மூதாதையருக்கு பல்யாக சாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி என்ற சங்க 


230 ஆவணம்‌ 24, 2013 


கால பாண்டியன்‌ அளித்த கிராமத்தை இடையில்‌ புகுந்த களப்பிரர்கள்‌ 
கவர்ந்து கொண்டதை தனக்கு திருப்பியளிக்குமாறு விண்ணப்பித்ததற்குப்‌ 
பாண்டிய மன்னன்‌ அவன்‌ அளித்த ஆவணங்களைப்‌ பரிசிலித்து 
அக்கிராமத்தை அவனுக்கே திருப்பியளித்தான்‌ என்று கேள்விக்குடி 
செப்பேடு செப்புகிறது. தனது அமைச்சர்களின்‌ வேண்டுகோளின்படியும்‌, 
கொடையை வேண்டுபவரின்‌ விண்ணப்பத்தின்‌ பேரிலும்‌ பாண்டிய 
மன்னர்கள்‌ அந்தணர்களுக்கு நிலபுலன்கள்‌ வழங்கியதை செப்பேடுகளில்‌ 
காண்கிறோம்‌ 


முற்காலப்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுகளில்‌ அரசியர்கள்‌, இளவரசர்கள்‌, 
இளவரசிகள்‌ குறித்து மிக அருகியே குறிப்பிடப்படுகிறார்கள்‌ பெண்கள்‌ 
குறித்தும்‌ மிகவும்‌ குறைவான அளவில்‌ தான்‌ கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளன 
தில்லைத்‌ தானம்‌ கல்வெட்டில்‌? இரண்டாம்‌ வரகுண பாண்டியன்‌ 
திருநெத்தானம்‌ கோயிலுக்கு தனது அரசியார்‌ கையில்‌ இருநூறு காசும்‌ தனது 
இளவல்‌ கோன்‌ பராந்தகன்‌ கையில்‌ நூறு காசும்‌ அளித்தாகக்‌ கூறிக்‌ 
கொள்கிறார்‌ திருப்புடைமருதூர்‌ கல்வெட்டில்‌” இராஜசிம்மனின்‌ மகன்‌ 
வீரபாண்டியன்‌ குறிப்பிடப்படுகிறார்‌ தளவாய்புரம்‌ செப்பேட்டில்‌ மன்னர்‌ 
பராந்தக வீர நாராயணர்‌ தனது தமையனார்‌ வரகுணன்‌ எப்போதும்‌ 
சிவபெருமானை உள்ளத்திலினிது நிறுவி ஆள்பவர்‌ என்கிறார்‌ சோழர்‌ 
கல்வெட்டுகளோடு ஒப்பிடுகையில்‌ பாண்டிய நாட்டு மகளீரோ அல்லது 
அரசு மகளீரோ கொடையாளிகளாகக்‌ கல்வெட்டுகளில்‌ அதிக அளவில்‌ 
குறிப்பிடப்படவில்லை ஆனால்‌ திருப்பரங்குன்றம்‌ கல்வெட்டேோர*? 
அமைச்சர்‌ சாத்தன்‌ கணபதியின்‌ மனைவியாரான நக்கன்‌ கொற்றி என்பார்‌, 
துர்க்கை கோயிலும்‌, ஜேஷ்டை கோயிலும்‌ எடுப்பித்ததாகக்‌ கூறுகிறது 
முதலாம்‌ பராந்தக சோழரின்‌ திருவேய்ந்திபுரம்‌ கல்வெட்டுர்‌ பாண்டிய மன்னர்‌ 
இராஜசிம்மரின்‌ மகளாரான வானவன்‌ மாதேவி அளித்த கொடையைக்‌ 
கூறுகின்றது. பாண்டிய நாட்டில்‌ பெண்கள்‌ கோயிலுக்குக்‌ கொடையாளி 
களாகக்‌ கல்வெட்டில்‌ அதிக அளவில்‌ பதிவு செய்யப்படாததற்கு காரணம்‌ 
இங்கு பெண்கள்‌ பொது வாழ்வில்‌ அதிகமாக ஈடுபடாததும்‌ காரணமாக 
இருக்கலாம்‌ 
ஆட்சி முறை 

சங்க காலத்தில்‌ அரசனுக்கு ஆட்சியில்‌ உதவி புரிய மேதைகளும்‌, 
சான்றோர்களும்‌ இருந்தனர்‌. அரசன்‌ நீதி தவறும்போது இடித்துரைத்து 
அவனை நல்வழிப்படுத்த புலவர்கள்‌ இருந்தனர்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ 
அமைச்சர்‌ இருந்தனர்‌ என்பதனை செப்பேடுகள்‌ தெரிவிக்கின்றன “2 
முதலாம்‌ மகேந்திரவர்மன்‌ ஆட்சியில்‌ அமைச்சர்கள்‌ இருந்தனர்‌ என்று 
சேக்கிழார்‌ குறிப்பிடுகின்றார்‌ * முற்காலப்‌ பாண்டிய அரசர்களிடத்தில்‌ 
பல்வேறு அதிகாரிகள்‌ பணி புரிந்ததை அவர்களது கல்வெட்டுகளிலிருந்தும்‌ 
செப்பேடுகளிலிருந்தும்‌ அறியலாம்‌. 


ஆவணம்‌ 24, 2013 281 


முதலாம்‌ வரகுணனான பராந்தக நெடுஞ்சடையன்‌ (768-815) அரசவையில்‌ 
கரவந்தபுரத்தைச்‌ சார்ந்த வைத்திய குலத்தினர்‌ பலர்‌ உத்திரமந்திரிகளாகி 
இருந்தனர்‌ “* இம்மன்னரின்‌ திருப்பரங்குன்றம்‌ கல்வெட்டு” இவரின்‌ 
மகாசாமந்தனும்‌ (முதலமைச்சர்‌) கரவந்தபுரத்தைச்‌ சார்ந்தவனுமான சாத்தன்‌ 
கணபதியான பாண்டி அமிர்தமங்கலவரையனைக்‌ குறிப்பிடுகிறது. இவர்‌ 
வைத்ய முக்ய என்று அழைக்கப்படுகிறார்‌ இக்குடும்பதைச்‌ சார்ந்த 
மற்றொருவர்‌ மாறங்காரி இவர்‌ ஆணத்தியாக வேள்விக்குடிச்‌ செப்பேட்டில்‌ 
குறிப்பிடப்படுகின்றார்‌. இவர்‌ மூவேந்த மங்கலப்‌ பேரரையன்‌ என்ற 
பட்டத்தைப்‌ பெற்றுள்ளார்‌ இவருக்குப்‌ பிறகு இவர.து பதவி பெற்ற மாறன்‌ 
எயினன்‌, உத்திரமந்திரி பதவி அடைந்து பாண்டி மங்கல விசையரையன்‌ 
என்ற பட்டம்‌ பெற்றுள்ளார்‌ இதே குடும்பத்தைச்‌ சார்ந்த மற்றொருவர்‌ 
இராதரன்‌ மூர்த்தி எயினன்‌. இவர்‌ வேலங்குடி செப்பேட்டின்‌* ஆக்ஞப்தி 
மற்றும்‌ அரசின்‌ மகாசாமந்துனுமாவார்‌. இவர்‌ வீரமங்கலப்‌ பேரரையன்‌ 
என்ற விருது பூண்டுள்ளார்‌. 


இவ்வாறு கரவந்தபுரத்தைச்‌ சார்ந்த ஒரே குடும்பத்தினர்‌ உயர்‌ 
பதவிகளிலிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள்‌ தங்களது ஊரில்‌ செல்வாக்கு 
மிக்க கல்விமான்களாகவும்‌, பெரிய நிலவுடைமையாளர்களாகவம்‌ 
இருந்ததினால்‌ இவர்களைப்‌ பாண்டிய மன்னர்கள்‌ தேர்ந்தெடுத்து 
அமைச்சர்களாக நியபித்திருக்கலாம்‌. 


இவர்களின்‌ விருதுப்‌ பெயர்களில்‌ பயின்று வரும்‌ மங்கலம்‌ என்ற 
பின்னொட்டையும்‌, இவர்கள்‌ வைத்ய குலத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ 
என்பதனையும்‌ கருதி, இவர்கள்‌ வைத்திய குலத்தின்‌ ஒரு பிரிவான நாவிதர்கள்‌ 
பிரிவைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்று பேராசிரியர்‌ சுப்பராயலு கருதுகிறார்‌.” விஜய 
நகர அரசர்களின்‌ தெலுங்குக்‌ கல்வெட்டுகளில்‌ பயின்று வரும்‌ மங்கலி என்ற 
தொடர்‌ நாவிதரைக்‌ குறிக்கும்‌ *£ தமிழிலும்‌ மங்கலன்‌ என்ற சொல்‌ 
நாவிதனைத்தான்‌ குறிக்கும்‌” ஆனால்‌ பாண்டிய அரசின்‌ அமைச்சர்கள்‌, 
இக்குலத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ தானா? என்று ஆராய்தல்‌ ஏற்புடைததாம்‌. 


மங்கலம்‌ அல்லது மங்கலி என்ற சொல்லுக்கு அம்பட்டன்‌ என்ற பொருள்‌ 
இருந்தாலும்‌ அந்தப்‌ பொருளை வைத்துக்‌ கொண்டு இந்த முடிவுக்கு வருதல்‌ 
பொருத்தமன்று மற்ற காரணிகளையும்‌ ஆராய வேண்டும்‌ மங்கலம்‌ என்ற 
சொற்றொடரும்‌, மங்களம்‌ என்ற சொற்றொடரும்‌ ஒரே பொருளைத்‌ தரக்‌ 
கூடியன திராவிட மொழியில்‌ “னள” என்பது *ல*வாக திரியும்‌. இரண்டு 
தொடர்களுமே மங்களகரமானது, நன்மை, சுபம்‌, செழுமை போன்ற 
பொருள்களைத்‌ தரும்‌ மங்கலம்‌ என்பது நாவிதத்‌ தொழிலைச்‌ செய்பவர்‌ 
என்ற பொருளில்‌ தெலுங்கு பகுதிகளில்‌ காகதீய - விஜயநகர காலக்‌ 
கல்வெட்டுகளிலிருந்துதான்‌ பெரும்பாலும்‌ பெறப்படுகிறது “” 
தொன்மையான வடமொழிச்‌ சமயச்‌ செய்யுள்‌ ஒன்றில்‌ மங்கலம்‌ என்ற சொல்‌ 
மேற்கூறிய பொருளிலேயே கையாளப்படுகிறது இதுபோன்றே சமண 


அமில ஆவணம்‌ 24, 2013 


சமயச்‌ செய்யுள்‌ ஒன்றில்‌ மங்கலம்‌ பகவான்‌ வீரோ, மங்கலம்‌ கெளதமோ கணி, 
மங்கலம்‌ குந்த குந்தாத்வயா, ஜைன தர்மோஸ்து மங்கலம்‌ என்று வருகிறது. 
இதிலும்‌ மங்கலம்‌ என்ற சொல்‌ நன்மை, வளமை என்ற பொருளிலேயே 
கையாளப்படுகிறது” இரண்டாவதாக, முற்காலப்‌ பாண்டியர்‌ 
கல்வெட்டுகளிலும்‌ இடைக்காலப்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுகளிலும்‌ 
நாவிதரைப்‌ பற்றியோ, அவர்கள்‌ செலுத்திய வரிகளைப்‌ பற்றியோ எந்த 
செய்திகளும்‌ காணப்பட வில்லை. மேலும்‌ இப்பெயர்கள்‌ முதலாம்‌ வரகுணன்‌ 
காலத்திற்கு பின்பு வரையப்பட்ட கல்வெட்டுகளில்‌ காணப்படவில்லை. 
எனவே மங்கலி அல்லது மங்கலன்‌ என்ற சொல்‌ நாவிதன்‌ என்ற பொருள்‌ 
பெற்றது பிற்காலத்தில்தான்‌ என்பது தெளிவு 


எனவே மங்கலம்‌ என்ற சொல்‌ நன்மை, வளமை போன்ற 
பொருளிலிலேயே வருவதாகக்‌ கொள்ள முடியும்‌ கருநாடகத்தில்‌ சுமார்‌ நூறு 
வருடங்களுக்கு முன்‌ மருத்துவத்‌ தொழில்‌ புரியும்‌ அந்தணர்களுக்கும்‌ 
அவர்களது குடும்பத்தைச்‌ சார்ந்த அண்களுக்கும்‌ பண்டித்‌ என்ற பட்டம்‌ 
கொடுக்கப்பட்ட து இங்கு குறிப்பிடத்தக்கது:2 

பத்தாம்‌ நூற்றாண்டில்‌ நிலவிய பாண்டியரின்‌ ஆட்சி முறையை அறிந்து 
கொள்ள சாலைகிராமம்‌ மற்றும்‌ கள்ளுமடை கிராமங்களிலுள்ள 
வட்டெழுத்துக்‌ கல்வெட்டுகள்‌”! உதவி புரிகின்றன சாலைக்கிராமம்‌ 
பரமக்குடி வட்டத்திலும்‌ கள்ளுமடைத்‌ திருச்சுழியல்‌ வட்டத்திலும்‌ உள்ளன. 
ஓவ்வொரு கிராமத்திலும்‌ இரண்டிரண்டு கல்வெட்டுகள்‌ உள்ளன. 

சாலைக்கிராமம்‌ கல்வெட்டு சடையன்‌ மாறனின்‌ இரண்டாமாண்டின்‌ 
எதிராமாண்டு துவ்வூர்‌ கூற்றத்து தேவதான - பிரம்மதேயமான சாளகிராமத்து 
அவையாருக்கு மன்னர்‌ அனுப்பிய திருமுகத்தைக்‌ கூறுகிறது இதன்படி 
கோநேரியின்மை கொண்டான்‌ என்று துவங்கும்‌ இக்கல்வெட்டானது 
மன்னரது ஆணையை உள்ளூர்‌ அவையாருக்குத்‌ தெரிவிக்கின்றது முன்பு 
சாளை கிராமத்து ஸ்ரீ வரகுண ஈஸ்வரத்து பெருமானடிகளுக்கு ஸ்ரீ 
வல்லபதேவர்‌ இக்கிராமத்திலுள்ள கோயிலுக்கு சாளை கிராமத்தை 
தேவதானமாக அளித்து குழுவானை ஏரியால்‌ நீர்பாசன வசதிகள்‌ செய்து 
கொடுத்த ஏற்பாட்டை உறுதிபடுத்துகிறது இம்மன்னரின்‌ தற்போதைய 
ஆணை 


கோநேரின்மை கொண்டான்‌ என்ற அரசனது ஆணையைத்‌ தெரிவிக்கும்‌ 
தொன்மையான கல்வெட்டு இது இந்த சடையன்மாறன்‌ இராஜசிம்ம 
பாண்டியன்‌ என்றும்‌ இத்தொடர்‌ முதன்முதலில்‌ இக்கல்வெட்டில்தான்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவும்‌, இக்கல்வெட்டைத்‌ திறனாய்வு வசந்த 
ஆசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌ அரசனின்‌ ஆணையை மற்றவர்களுக்குத்‌ 
தெரிவிக்கப்‌ பாண்டியர்‌ ஆட்சியில்‌ ஏற்படுத்தப்பட்ட ஓர்‌ உத்தி என்று 
இதனைக்‌ கருதலாம்‌ 


233 
ஆவணம்‌ 24, 2013 


கன்ளுமடை என்ற கிராமத்திலுள்ள கல்வெட்டு முற்காலப்‌ பாண்டிய 
ஆட்சி வரலாற்றில்‌ ஒரு திருப்புமுனையாகும்‌ பத்தாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்த இவ்வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு சோழன்‌ தலைகொண்ட 
வீரபாண்டி யனுக்கு பின்பு ஆட்சி ஏற்ற சடையன்‌ மாறன்‌ என்ற பாண்டிய 
மன்னரின்‌ கல்வெட்டு இவர்‌ வீரபாண்டியரின்‌ மகன்‌ என்றும்‌ இவர்‌ 
சடையன்‌ மாறன்‌ விக்கிரம பாண்டியன்‌ என்றும்‌ நா சேதுராமன்‌ 
கருதுகிறார்‌ £ இக்கல்வெட்டும்‌ கோநேரின்மை கொண்டான்‌ என்றே 
துவங்குகிறது. பாண்டிய நாட்டில்‌ அரசாணை அதிகாரிகளால்‌ எவ்வாறு 
நிறைவேற்றப்பட்ட து என்பதனை இக்கல்வெட்டு விளக்குகிறது 


இவ்வாணையை வெளியிட்ட மன்னன்‌ சடையன்‌ மாறன்‌ இராசசிங்கக்‌ 
குளக்கிழ்‌ நாட்டின்கண்‌ அமைந்துள்ள மங்கலபுரத்து அரண்மனையில்‌ 
தங்கியிருந்தபோது இவ்வாணையை வழங்கியுள்ளான்‌ கேரள சிங்க 
முத்தரையன்‌ என்ற அதிகாரி திருப்பாலையூர்‌ தேவர்க்கு பருத்திக்குடி நாட்டு 
மேன்குளத்தில்‌ தனது காணிப்பற்றிலுள்ள நிலத்தை காராண்மை, மீயாட்சி 
உள்ளடங்க கொடையாக அரசனது ஓப்புதலை தந்தமையைக்‌ கூறுகிறது. 


இவ்வதிகாரியின்‌ விண்ணப்பத்தை பருத்திக்குடி நாட்டு பாப்பார 
சான்றோர்க்கும்‌, பாற்குடி களுக்கும்‌, பிரம்மதேயக்‌ கிழவருக்கும்‌ தெரிவித்து 
ஆணை வழங்க வேண்டும்‌ என்று அரசனுக்குத்‌ தெரிவித்தவன்‌ மேலெழுத்துச்‌ 
செய்கின்ற பாண்டித்‌ தான்‌ வேளான்‌ பட்டாரகன்‌ இவ்வாணையை 
முன்னின்று நிறைவேற்றிய ஆணத்தியாக அரசனின்‌ கருமம்‌ ஆராய்கின்ற 
பிரம்மாதிராயன்‌ உத்தம பாண்டியன்‌ மற்றும்‌ பாண்டி மார்த்தாண்ட மூவேந்த 
வேளானாயின பட்டன்‌ வேங்கடவன்‌ என்ற இரு அதிகாரிகள்‌. இதற்கு 
காவலாக நின்றவன்‌ உத்திர மந்திரியான நக்கன்‌ கணவதி ஓலையெழுத்தாக 
தென்னவன்‌ உத்திரமந்திரி சூளாமணிக்‌ கிழவன்‌ வாய்க்‌ கேன்வியாக 
மூவேந்திர பல்லவரையானயின படாரஞ்‌ சோலையும்‌, சீகரணப்‌ பண்டாரப்‌ 
பொத்தகமாக விசைய பாண்டிய மூவேத்தவேளானும்‌, கண்காணியாக தீரன்‌ 
சிந்தாமணி பல்லவரையனாயின பல்லன்‌ நக்கன்‌ இவ்வாணையை சரி 
பார்த்து அனுப்பி வைத்த அதிகாரி நிரம்பூர்‌ வேளான்‌. 


ஒன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்த்த செப்பேடுகளான வேள்விகுடி, 
வேலங்குடி, தளவாய்புரம்‌ செப்பேடுகள்‌ திலக்கொடைகளைப்‌ பற்றியதே 
ஆயினும்‌, பெருமளவு அதிகாரிகள்‌ நிருவாகத்தில்‌ பங்கேற்றதாகக்‌ 
கூறவில்லை சாலை கிராமம்‌ இரண்டாம்‌ கல்வெட்டில்‌ சோழர்‌ தலை 
கொண்ட வீரபாண்டியர்‌ திருப்பாலையூர்‌ என்ற கிராமத்திலிருந்தபோது தான்‌ 
அங்குள்ள இறைவனுக்கு கொடையளித்தார்‌ கன்ளுமடைக்‌ கல்வெட்டிலோ 
அதிகாரி கேரள சிங்க முத்தரையர்‌ இதே கோயிலுக்கு தனது காணிப்பற்று 
நிலத்தை அளிக்க அவர்‌ மகன்‌ சடையன்‌ மாறனின்‌ அதநுமதியைப்‌ பெற்றார்‌ 
இக்கிராமமும்‌ இதன்‌ கோயிலும்‌ இக்காலத்தில்‌ புகழ்‌ வாய்ந்ததாக இருத்தல்‌ 
வேண்டும்‌ 


234 ஆவணம்‌ 24, 2013 


சோழர்‌ தலை கொண்ட வீரபாண்டியரின்‌ அம்பாசமுத்திரம்‌ 
கல்வெட்டு” இம்மன்னரின்‌ பன்னிரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ 
இளங்கோய்க்குடி திருப்போத்துடைய படாரர்க்கு பத்து வேலி நிலம்‌ 
காராண்மை, மீயாட்சி உள்ளடங்க அளித்ததற்கான அரசாணை 
வழங்கியதை இருபதாம்‌ ஆட்சியாண்டில்‌ கல்லில்‌ வெட்டி வைத்ததை 
கூறுகிறது. இச்சல்வெட்டு சிதைந்துள்ள பல செய்திகளை அறிய 
முடியவில்லை இந்த அரசு நிலக்கொடையை பதிவு செய்ய பல அதிகாரிகள்‌ 
இடம்‌ பெற்றுள்ளனர்‌ அவர்கள்‌ எங்கருமம்‌, ஆராய்ச்சி மேலெழுத்து, எவி 
முதல்‌, ஓலை எழுத்து, வாய்க்கேழ்வி, பண்டாரப்‌ பொத்தகம்‌, அதிகாரம்‌ 
செய்கிற - போன்ற அதிகாரிகள்‌ பலர்‌ இடம்‌ பெற்றுள்ளார்கள்‌ 


பாண்டிய மன்னர்‌ இராஜசிம்மன்‌ (910-27) மற்றும்‌ அவரது மகன்‌ 
வீரபாண்டியன்‌ காலத்திலேயும்‌ பல மாறுதல்கள்‌ ஆட்சித்‌ துறையில்‌ 
ஏற்பட்டன பல புதிய பதவிகள்‌ உருவாக்கப்பட்டன அதிகாரிகள்‌ 
நியமிக்கப்பட்டனார்‌. அவர்கள்‌ பின்வருமாறு: 


மேலெழுத்து என்பவர்‌ மன்னன்‌ அருகிலிருந்து அவன்‌ கூறுவதை 
ஓலையில்‌ எழுதுபவர்‌ கருமம்‌ ஆராய்பவர்‌ அரசனது அருகிலிருந்து அவன்‌ 
அனுப்பும்‌ இடங்களுக்குச்‌ சென்று அரசனது சார்பாக அவனது பணிகளைச்‌ 
செய்யும்‌ அதிகாரி ஓலை எழுத்து என்பார்‌ அரசர்‌ வழங்கிய ஓலையில்‌ 
எழுதுபவர்‌ கண்காணி என்ற அதிகாரியின்‌ பணி மன்னரது ஆணையை 
சரிபார்த்து அதனை கண்காணிப்பவர்‌ காவல்‌ என்பார்‌ மன்னரது 
ஆணைக்குத்‌ தீங்கு நேராதபடி, பிழை நேராதபடி. காவல்‌ பணி செய்பவர்‌ ஏவி 
முதல்‌ என்ற அதிகாரி மற்ற சிறு பணியாட்களை ஏவும்‌ பணி செய்பவர்‌ 


பாப்பார சான்றோர்‌ கொடையாக அளிக்கப்பட்ட நிலத்தை அளந்து 
காணும்‌ பணி புரிபவர்கள்‌ இவர்கள்‌ கிராமத்தில்‌ செல்வாக்கு மிக்கவர்கள்‌ 
இவர்கள்‌ வேதமும்‌, சாத்திரமும்‌ அறிந்தவர்கள்‌ நிலவுடைமையாளர்கள்‌ 
இவர்களது இசைவும்‌ நிலபரிவத்தனைக்குத்‌ தேவையானது என்று கருதலாம்‌ 

சாளைகிராமம்‌ கல்வெட்டு சவல்லவ தேவ பாண்டியர்‌ திருப்பாலை 
யூரிலுள்ள வரகுண ஈஸ்வரத்து பெருமானடிகளுக்கு அளித்த நிலக்‌ 
கொடையை அவருக்குப்‌ பின்‌ வந்த இராஜசிம்ம பாண்டியர்‌ உறுதி 
செய்ததைக்‌ காட்டுகிறது இது முற்காலத்‌ தமிழகத்தின்‌ ஆட்‌.சிமுறைக்கு ஓர்‌ 
எடுத்துக்காட்டு 

மேற்கண்டபடி பாண்டிய அரசில்‌ பல அதிகாரிகளும்‌ பணி மக்களும்‌ 
நியமிக்கப்‌ பட்டி ருந்தனர்‌ ஒன்பதாம்‌ - பத்தாம்‌ நரற்றாண்டுகளில்‌ நிலத்தின்‌ 
பயன்பாடு பன்மடங்கு அதிகரித்தன பக்தி இயக்கத்தின்‌ காரணமாக 
எராளமான கோயில்கள்‌ கட்டப்பட்டன கோயில்களில்‌ பல நிவந்தங்களுக்கு 
வழி வகுக்கப்பட்டன மக்கட்‌ தொகை பெருக்கம்‌, வேளாண்மையில்‌ 
ஏற்பட்ட மாறுதல்கள்‌ போன்றவை நிலப்‌ பயன்பாட்டை அதிகரிக்கச்‌ 


ஆவணம்‌ 24, 2013 க 


செய்தன. இது ஆட்சி முறையிலும்‌ தாக்கத்தை உண்டு பண்ணியது. இதன்‌ 
தாக்கம்‌ அரசவையிலும்‌, உள்ளூர்‌ ஆட்சி முறைகளிலும்‌ தெரிந்தது அவை 
அங்கத்தினருக்கும்‌, மன்றாடுபவருக்கும்‌ நிலவுடைமை தகுதி 
வலியுறுத்தப்பட்ட து. நில பரிவர்த்தனைகளையும்‌, நில வரி கணக்குகளையும்‌ 
முறைப்படுத்தி, வரிகளை வசூலித்து, புர வரி கணக்குகளை நிருவகிக்க 
அதிகாரிகள்‌ தேவைப்பட்டனர்‌ இதனால்‌ பல அதிகாரிகள்‌ நியமிக்கப்ட்டு 
பணியாற்றி வந்ததை கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன அனால்‌ சோனாட்டில்‌ 
இவ்வதிகாரிகள்‌ பின்பு அதாவது உத்தம சோழர்‌ காலத்தில்தான்‌ (971-987) 
நியமிக்கப்பட்டி ருந்தனர்‌” ஆனால்‌ பாண்டியர்கள்‌ பொ.ஆ. ஐந்தாம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ தங்களது நாட்டைத்‌ தொடர்ந்து ஆண்டு வந்ததினால்‌ 
அவர்களுக்குப்‌ போதிய அவகாசமும்‌ வாய்ப்பும்‌ கிடைத்தன தங்களது 
அரசை சோழர்கள்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ விரிவுபடுத்தும்போது பற்பல 
இடர்பாடுகளை சந்திக்க நேரிட்டது. பல போர்களிலும்‌, அரண்மனை 
சூழ்ச்சி, குழப்பங்களிலும்‌ சிக்கினர்‌ அதனால்‌ ஆட்சி முறையை சீர்படுத்த 
அவகாசம்‌ கிடைக்காமல்‌ போயிற்று பின்னர்‌ ஓரளவுக்கு தங்களது 
ஆட்சியை நிலைநாட்டிய பிறகு நிலவருவாய்த்‌ துறையில்‌ பல பதவிகளை 
உருவாக்கினர்‌. இதற்கு பாண்டியரின்‌ ஆட்சி முறை முன்னுதாரணமாக 
அமைந்தது எனலாம்‌ 

பிரம்மதேயங்கள்‌ 


பாண்டிய நாட்டில்‌ அந்தணர்‌ இருக்கைகளான பிரம்மதேயம்‌ வரலாற்றுக்‌ 
காலத்திலிருந்து உள்ளன பொ ஐந்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த 
மூலாங்குறிச்சி கல்வெட்டு பிரம்மதாயத்தைக்‌ குறிப்பிடுகின்ற து£ இரண்டாம்‌ 
வரகுண பாண்டியரின்‌ திருச்செந்தூர்‌ கல்வெட்டு கடுங்கோன்‌ மங்கலம்‌ என்ற 
பிரம்மதேயத்தைக்‌ குறிப்பிடுகின்றது “ இது ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ 
களப்பிரர்களை வென்று மதுரையில்‌ பாண்டியராட்சியை நிறுவிய 
கடுங்கோன்‌ பாண்டியன்‌ உருவாக்கியிருக்க வேண்டும்‌ என்‌ று ஊகிக்கலாம்‌ 
அல்லது அவர்‌ காலத்தில்‌ அவர்‌ பெயரில்‌ அதிகாரிகள்‌ ஏற்படுத்தியிருக்கலாம்‌. 
சேந்தனின்‌ வைகையாற்றுக்‌ கல்வெட்டு? பலஅக்கிரகாரங்களை அரசர்‌ 
நிர்மாணித்தவர்‌ என்கிறது பாண்டிய நாட்டிலும்‌ தொன்று தொட்டு 
பிரம்மதேயங்கள்‌ இருந்தன. ஆனால்‌ சோழ நாட்டைப்‌ போல்‌ பிரம்ம 
தேயங்கள்‌ அடர்த்தியாக உருவாக்கப்படவில்லை. ஏனெனில்‌ சோழ 
நாட்டைப்‌ போல்‌ பாண்டிய தாடு அவ்வளவு வளமானது அல்ல. மேலும்‌ 
பகை மன்னர்களிடம்‌ ஓயாமல்‌ போரிட்டுக்‌ கொண்டிருந்த பாண்டிய 
மன்னர்கள்‌ பிரம்மதேயம்‌ உருவாக்குவதில்‌ அவ்வளவாக கவனம்‌ 
செலுத்தவில்லை எனலாம்‌. பல்லவ - சோழ நாட்டைப்‌ போன்று 
அந்தணர்களும்‌ மிகுதியாக பாண்டிய நாட்டில்‌ வசிக்கவில்லை என்று 
ஊகிக்கலாம்‌” ஒன்பதாம்‌ - பத்தாம்‌ நூற்றாண்டுகளில்‌ பாண்டிய நாட்டு 
செல்வந்தர்கள்‌ சோழ நாட்டுக்‌ கோயில்களுக்கு கொடைகள்‌ 


ம்‌ ஆவணம்‌ 24, 2013 


அளித்துள்ளதை கல்வெட்டுகள்‌ காட்டுகின்றன “2 இதனால்‌ பாண்டிய 
நாட்டில்‌ இக்காலத்தில்‌ கோயில்கள்‌ சோழ நாட்டி லிருந்தது போல்‌ மிகுதியாக 
இல்லை என்று கருதுவதும்‌ தவறாகாது 


பாண்டிய நாட்டைப்‌ பொறுத்தவரை மன்னன்‌ மாறவர்மன்‌ அரிகேசரி 
(624-674) அந்தணருக்கு நேரடியாக அளித்துள்ள நிலக்கொடையைப்‌ பதிவு 
செய்யும்‌ இளையான்புத்தூர்‌ செப்பேடே முதல்‌ சான்று“ என்று கருதலாம்‌. 
பாண்டிய மன்னர்‌ சோழ நாட்டைச்‌ சார்ந்த நாராயணபட்ட 
சோமாஜியாருக்கு பிரம்மதேயமாக ஊர்‌ ஒன்றை வழங்கினார்‌ இவ்வாறு 
ஒருவருக்கே அளிக்கப்பட்டு அவர்‌ அதனைத்‌ துய்ப்பது ஏக போக 
பிரம்மதேயம்‌ ஆனால்‌ ஒருவரே எவ்வாறு பிரம்மதேயத்தை நிருவகித்தார்‌ 
என்பது தெரியவில்லை. நாளடைவில்‌ இவரது வழித்தோன்றல்கள்‌ 
பிரம்மதேயத்தை உருவாக்கி அதன்‌ ஆளுகைக்குத்‌ தேவையான 
வாரியங்களையோ அல்லது வேறு ஏதாவது ஆட்சிக்‌ குழுவையோ 
தங்களுக்குள்‌ ஏற்படுத்திக்‌ கொண்டி ருக்கலாம்‌ ஆனால்‌ உருவாக்கும்‌ முறை 
சோழர்‌, பல்லவர்‌ பிரம்மதேயங்களைப்‌ போன்றே உள்ளன ஒருவருக்கு 
நிலமோ அல்லது கிராமமோ பிரம்மதேயமாக அளிக்க வேண்டினால்‌ 
அமைச்சரோ அல்லது அதிகாரியோ அல்லது கொடையைப் பெற விரும்பும்‌ 
அந்தணரோ அரசனுக்கு வேண்டுகோள்‌ விடுப்பர்‌ இராஜசிம்ம 
பாண்டியனிடத்தில்‌ நற்செய்கைப்புத்தூர்‌ என்ற கிராமத்தைப்‌ பராந்தகன்‌ 
என்ற அந்தணனுக்கு அளிக்கும்படி விண்ணப்பம்‌ செய்தவன்‌ சோழ நாட்டுப்‌ 
புள்ளமங்கலத்து சடையபிரான்‌ பட்ட சோமயாஜி என்பவர்‌” அரசனது 
அதிகாரிகள்‌ அரசரது ஆணையைக்‌ கேட்டு ஓலையில்‌ எழுதி, ஒப்பிட்டு, சரி 
பார்த்துப்‌ பின்னர்‌ அளிக்கப்பட்ட நிலம்‌ அல்லது ரொமம்‌ அமைந்துள்ள 
நாட்டு அதிகாரிகளுக்குத்‌ தெரிவிப்பர்‌ தளவாய்ப்புரம்‌ செப்பேட்டில்‌ ஆசி 
நாட்டு நாட்டாரும்‌ தேச்சுர நாட்டு நாட்டாரும்‌ கூடியிருந்து எல்லை 
காட்டிப்‌ பிடி சூழ்ந்த எல்லையாக கொடையளித்த நிலம்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது அதாவது அளிக்கப்பட்ட நிலத்தைப்‌ பெண்‌ யானை 
மீது அதிகாரிகள்‌ அமர்ந்து கொண்டு வலம்‌ வருவர்‌ ஏனெனில்‌ 
அளிக்கப்பட்ட நிலங்கள்‌ கரடுமுரடாக மேடு பள்ளத்‌ துடன்‌ இருக்கும்‌ 
அதனைச்‌ சுற்றி வந்து எல்லைக்‌ கல்‌ நாட்ட யானை மீது வருவதுதான்‌ 
உகந்ததாக இருக்கும்‌ இரண்டாவதாக யானை மீது வலம்‌ வருவதனால்‌ 
அந்நிலம்‌ கொடையாக அளிக்கப்பட்டு விட்டது என்பதனை எல்லோரும்‌ 
அறியவும்‌ வகை செய்யப்பட்டது இதனை தளவாய்புரம்‌ செப்பேடு 
சோமாசிக்குறிச்சியையும்‌, திருமங்கலத்தையும்‌ உடன்‌ சேர பெண்‌ 
யானையைக்‌ கொண்டு சூழ்வித்து உலகறியக்‌ கொடுத்தருளினான்‌ என்கிறது 
இவ்வாறு அளிக்கப்பட்ட நிலத்தின்‌ எல்லையை வலம்‌ வருபவர்கள்‌ யானைப்‌ 
படைத்‌ தலைவர்களும்‌ அவர்களின்‌ சழ்‌ பணிபுரியும்‌ மற்ற அதிகாரிகளும்‌ 
ஆவார்கள்‌ என்பதனையும்‌ சான்றுகள்‌ சுட்டுகின்றன 





237 
ஆவணம்‌ 24, 2013 


பிரம்மதேயத்து அவை நிகழ்ச்சிகளில்‌ பங்கேற்க சில நிபந்தனைகளும்‌ 
விதிக்கப்பட்டிருந்தன இதனை மாறன்‌ சடையனின்‌ மானூர்‌ கல்வெட்டு 
தெரிவிக்கின்றது அவையில்‌ பங்கேற்பவர்களுக்கு நல்ல ஒழுக்கமும்‌ மந்திர 
பிராமண அறிவும்‌, நிலப்‌ பங்கும்‌ இருக்க வேண்டும்‌ என்று கூறுகிறது 
இந்நிலத்தை அன்பளிப்பாகவோ, வரதட்‌ சணையாகவோ பெற்றிருந்தாலும்‌ 
நன்நடத்தை உடையவராகவும்‌, மந்திர பிராமணம்‌ அறிந்தவராயும்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌ பிரம்மதேய கிராமங்களிலுன்ள அவைகளில்‌ அங்குள்ள 
அனைத்து அந்தணர்களும்‌ உறுப்பினர்களாக இருந்தாலும்‌ 
நிலவுடைமையும்‌, வேத அறிவும்‌ அவை நிகழ்ச்சிகளில்‌ பங்கேற்க 
விழைபவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டன ஏனெனில்‌ பிரம்மதேயம்‌ 
உருவாக்குங்கால்‌ நிலப்பங்கு பெற்ற வேத அந்தணர்களின்‌ 
வழித்தோன்றல்களுக்கு முக்கியத்துவம்‌ அளித்து ஏனையவர்களை 
தவிர்க்கவே இவ்வேறுபாடு செய்யப்பட்டது என்று கருதலாம்‌. 
இக்கொள்கை எல்லா பிரம்மதேயத்து அவை உறுப்பினர்களுக்கும்‌ 
பொருந்தும்‌ என்றும்‌ துணியலாம்‌ 


ஒரு பிரம்மதேயம்‌ உருவாக்குகையில்‌ பல விளைவுகளும்‌ நிகழ்ந்துள்ளன 
என்பதனைப்‌ பாண்டியர்‌ செப்பேடுகள்‌ காட்டுகின்றன இளையான்புத்தூர்‌ 
செப்பேடு” சோழ நாட்டு அந்தணர்‌ நாராயணபட்ட சோமயாஜியார்க்கு 
பாண்டிய நாட்டில்‌ ஆசி நாடு என்ற நாட்டுப்‌ பிரிவில்‌ இருந்த ஊர்‌ ஒன்றை 
பிரம்மதேயமாக வழங்கினர்‌ இந்நிலமானது முன்னர்‌, ஆசி நாட்டில்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்தி வந்த கம்பலை என்ற மறக்குடி த்‌ தலைவனை வென்று 
அவனுக்குரிய நிலத்தை அரசு உடைமையாக்கி அதனை விளைச்சலுக்கு 
கொண்டு வராமல்‌ சிறிது காலம்‌ காடாகவே வைத்திருந்து, பின்னர்‌ அதனை 
மன்னர்‌ காராண்மை, மீயாட்சி உரிமைகளோடு வழங்கினார்‌ என்கிறது 


பராந்தக நெடுஞ்சடையனின்‌ வேள்விக்குடி செப்பேடு” பல்யாக சாலை 
முதுகுடுமிப்‌ பெருவழுதி என்ற சங்க காலத்துப்‌ பாண்டியன்‌ 
கொற்கைக்கிழான்‌ என்பவருக்கு வேள்விகள்‌ இயற்றக்‌ கொடையாக 
வேள்விக்குடி என்ற கிராமத்தை அளித்தார்‌ கொடையாகப்‌ பெற்ற ஊரை 
கொற்கைக்கிழான்‌ வழிவந்தோர்‌ நீண்ட காலம்‌ அனுபவித்து வந்தனர்‌ பிறகு 
களப்பிரர்‌ என்னும்‌ கலியரசன்‌ பாண்டிய நாட்டைக்‌ கைப்பற்றி 
அக்கொடையை பறிமுதல்‌ செய்து விட்டான்‌ பின்னர்‌ கடுங்கோன்‌, 
களப்பிரரை வென்று பாண்டியராட்சியை நிறுவினார்‌ இதன்‌ பின்னர்‌ 
எழாவது அரசரான பராந்தகன்‌ நெடுஞ்சடையன்‌ ஆட்சியில்‌ முன்பு 
கொடையைப்‌ பெற்ற கொற்கைக்கிழான்‌ வழித்‌ தோன்றலான நற்சிங்கன்‌ 
களப்பிரரால்‌ கவரப்பட்ட கிராமத்தைக்‌ கேட்க மன்னனும்‌ அவன்‌ அளித்த 
ஆதாரங்களைப்‌ பரிசீலித்து அதே கிராமத்தைத்‌ திரும்பவும்‌ வழங்க 
உத்தரவிட்டான்‌. 


238 ஆவணம்‌ 24, 2013 


இதேபோன்று பராந்தக வீரதாராயணரின்‌ தளவாய்புரம்‌ செப்பேடும்‌* 
கூறுகிறது ஆசி நாட்டி லுள்ள பிரம்மதேயமான திருமங்கலம்‌ என்ற காடுகள்‌ 
நிறைந்த கிராமத்தை மன்னர்‌ கடுங்கோன்‌ பன்னிரண்டு அந்தணர்களுக்கு 
ஈந்தான்‌ மற்றும்‌ கழுதூரில்‌ உயிர்‌ நீத்த பாண்டியன்‌ ஒருவன்‌ சோமாசிக்குறிச்சி 
என்ற ஊரைக்‌ காடக சோமாசியார்‌ என்ற அந்தணருக்கு ஏக போகமாக 
அளித்தான்‌ பின்னர்‌ இவ்விரண்டு ஊர்களின்‌ சாசனம்‌ பகைக்‌ கேட்டால்‌ 
தொலைத்து போயிற்று சோமாசிக்‌ குறிச்சியின்‌ செழிப்பான நிலத்தை 
கடற்றிருக்கைக்‌ கிழவன்‌ பெரிய நான்கு எல்லையாக அமைத்துக்‌ கொண்டு, 
மற்றதை மதுரதரநல்லாரென்று பெயரிட்டுக்‌ குடிநிலமாகச்‌ செய்தான்‌. 
அந்நிலமும்‌ மற்ற வளமான நிலத்தையும்‌ முன்பு இருந்தது போன்றே 
சோமாசிக்‌ குறிச்சி என்று ஒரே கிராமமாக்கி அதனை இறையிலி நிலமாகச்‌ 
செய்து தனக்கு அளித்து அதற்கு சாசனமும்‌ எழுதித்‌ தரவேண்டும்‌ என்று 
திருமங்கலத்தில்‌ வாழும்‌ அந்தணனாகிய நாராயணன்‌ கேசவன்‌ 
மன்னனிடத்தில்‌ விண்ணப்பிக்கவும்‌, மன்னனும்‌ அதற்கு ஒப்புதலளித்தார்‌ 


ஒரு கிராமத்தையோ அல்லது நிலத்தையோ அந்தணர்களுக்கு 
அளிக்குங்கால்‌ அதில்‌ வாழ்ந்து வரும்‌ குடிமக்களும்‌ மற்றும்‌ முன்பு உழுது 
பயிர்‌ செய்து கொண்டிருந்த குடிமக்களும்‌ பாதிக்கப்பட்டனர்‌ இது 
பொருளாதார - சமூக பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது இவை பயிர்‌ 
நிலங்களாகவும்‌ இருந்ததனால்‌ அங்கு பன்னெடுங்காலமாக வசித்து, உழவு 
செய்து அந்தணர்களுக்கு அளித்தது குடிகளின்‌ வாழ்வாதாரத்தை பாதித்தது 
மேலும்‌ இக்கொடைகளைப்‌ பெற்ற அத்தணர்கள்‌ வெளியிலிருந்து 
வந்தவர்கள்‌ இளையாத்தான்குடி. செப்பேடு” சோழ நாட்டைச்‌ சார்ந்த 
நாராயணபட்ட சோமயாஜியாருக்கும்‌, வேலங்குடி செப்பேட்டில்‌ 
நெடுந்தொலைவிலுள்ள மகத நாட்டைச்‌ சார்ந்த ஸுபூ,மிச்ர பட்டருக்கும்‌ 
அளித்தது மண்ணின்‌ மைந்தர்களான மறக்குடிகளுக்கு சினமூட்டியது 
நாராயண பட்டரும்‌, ஸீபூ,மிச்ர பட்டரும்‌ அளிக்கப்பட்ட நிலங்களை 
எவ்வாறு உழுது பயிரிட்டார்கள்‌ என்று தெரியவில்லை தளவாய்புரம்‌ 
செப்பேட்டில்‌ அந்தணர்களுக்கு அளித்த நிலத்தை கடற்றிருக்கை கிழவன்‌ 
கைப்பற்றி விளை நிலமாக மாற்றியுள்ளதை, அவனிடத்தில்‌ பறிமுதல்‌ செய்து 
நாராயணங்கேசவனுக்கு அளித்ததும்‌, வேளாண்மை செய்து கொண்டிருந்த 
நிலத்தை அரசாங்கமே பிடுங்கி அதனைப்‌ பயிரிடாமல்‌ காடாய்‌ வைத்திருந்து 
பின்னர்‌ அதனை நாராயணபட்ட சோமாஜியாருக்கு அளித்ததும்‌ பாண்டிய 
நாட்டின்‌ பொருளாதாரப்‌ பின்னடைவுகளே நிலமிழந்த மறக்குடி களுக்கோ, 
அங்கு வேளாண்மை செய்து கொண்டிருந்த உழு குடிகளுக்கோ இழப்பீடாக 
எதுவும்‌ பாண்டிய அரசு அளித்ததாகத்‌ தெரியவில்லை 

வேள்விக்குடி செப்பேட்டிலும்‌” பல்யாகசாலை மு, துகுடுமிய பெருவழுதி 
மறவர்களின்‌ விளை நிலத்தை வேள்வி இயற்றுவதற்காக கொற்கைக்‌ 
கிழானுக்கு அளித்திருத்தல்‌ வேண்டும்‌ பின்னர்‌ வந்த களப்பிரரிடத்தில்‌ 


ஆவணம்‌ 24, 2013 239 


நிலமிழந்த வேளாண்‌ குடிகள்‌ முறையிட்டு அதனைத்‌ திரும்பவும்‌ பெற்று 
வேளாண்மை செய்திருக்க வேண்டும்‌ முதுகுடுமிப்பெருவழுதியிடம்‌ பெற்ற 
நிலத்தின்‌ தன்மையைப்‌ பற்றி வேள்விக்குடி செப்பேடு எதுவும்‌ 
குறிப்பிடவில்லை பின்னர்‌ பல்லாண்டுகள்‌ கழித்து நற்சிங்கனுக்கு அதனை 
திருப்பியளிக்கும்போ து அந்திலத்தின்‌ தரத்தின்‌ பற்றியும்‌ எந்த தகவலுமில்லை 
சுருங்கக்‌ கூறின்‌ வளமை அருகியிருக்கும்‌ பாண்டிய நாட்டிலுள்ள 
செழுமையான நிலங்களைப்‌ பல காலமாக உழுது வந்த மறக்குடிகளை 
விலக்கிவிட்டு எங்கிருந்தோ வந்த அந்தணர்களுக்கு காராண்மை, மீயாட்சி 
உள்ளடங்க ஏக போக பிரம்மதேயங்களாகவும்‌ பெரும்பாலும்‌ 
இறையிலியாகவும்‌ அளித்ததை மறக்குடிகள்‌ எதிர்த்தமை விந்தையல்ல?? 
இம்மறவர்கள்‌ தனிப்பட்ட அந்தணர்கள்‌ துய்த்துக்‌ கொண்டிருந்த ஏகபோக 
பிரம்மதேயங்களை மட்டும்‌ எதிர்த்தனர்‌ ஏனெனில்‌ தனிப்பட்ட 
அந்தணருக்கு இவ்வளவு நில புலன்கள்‌ எதற்கு என்று அதனால்‌ இதனை 
எதிர்த்திருக்கலாம்‌ நிலத்தை இழந்த அந்தணர்களால்‌ மறக்குடு மக்களை 
எதிர்த்து நிற்க முடியவில்லை எனவே அவர்கள்‌ அரசனின்‌ உதவியை 
நாடினர்‌ பிரம்மதேயத்தை உருவாக்குவதும்‌, காப்பாற்றுவதும்‌ அரசனின்‌ 
கடமைகள்‌ என்று செப்பேடுகள்‌ கூறுகின்றன”? 


அடிக்குறிப்புகள்‌ 
1.  தி,வை, சதாசிவ பண்டாரத்தார்‌, பாண்டியா வரலாறு 
2 Cll. Vol 1, pa. 66-70 


3. கல்வெட்டு ஆண்டறிக்கைகள்‌ 1905-1998 

கல்வெட்டு இதழ்கள்‌ 

ஆவணம்‌ இதழ்கள்‌ 

வரலாறு இதழ்கள்‌ 

தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதிகள்‌ (இனி தெ.க.) 
Travancore Archacological Series 

தெ.க. 23, எண்கள்‌ 600-623 


Y Subbavayalu, Some reflections on Pandianandalan 


வ த ஐ. 2, ந 


தெ. ௧. 5, 6, 8, 14 


K.G Krishnan, Inscriptions of the Early Pandyas (From 300 B C. 984AD) 
Journal of the Epigraphical Society of India, 15, pa 92 
8. தெ. ௧. 14, எண்‌ 16 


Epigraphia Indica 9, பக்‌. 84-93 (இனி 8.1.) “ 
9. தெ. ௧. 14 எண்‌ 44 


10. £.| 22, பக்‌. 5-11 


240 ஆவணம்‌ 24, 2013 


11. இரண்டாம்‌ வரகுணரின்‌ சிவ கொடைகள்‌ (அச்சில்‌ வராதது) 


12. கே.ஜி. கிருஷ்ணன்‌, வரகுணனும்‌ வரதவூராரும்‌, வெள்ளைச்‌ சாமி நாடார்‌ 
உயர்நிலைப்‌ பள்ளி ஆண்டு மலர்‌ (1962) 


13. 8.1. 25, pa. 35-41 

14. பாண்டியா செப்பேடுகள்‌, பக்‌. 181 (இனி பா.செ.) 
75, தெ.கல்‌. 14, எண்கள்‌ 2, 3, 4 

16. மேலது எண்கள்‌ 12பி, 12, 14, 15, 21, 24 
17. பா.செ, பக்‌. 85 

18. மேலது, பக்‌. 5/]1-ம( 

19. பா.செ. 

20. Ei. 38, Pa, 27-32 

21. பா.செ. பக்‌. 136 

22, மேலது, பக்‌. 43, 45 

23. தெ. ௧. 14, எண்‌. 16ஏ 

24. மேலது எண்‌ 47 

25, மேலது எண்கள்‌ 52, 54 

26. ௧... 25, பக்‌. 41 

27. தெ. ௧. 14, எண்கள்‌ 91-96 

28. 5.1, 25, பக்‌, 39 

29. தெ. ௧. 14, எண்‌ 93 

30. மேலது 

31 பா.செ. பக்‌, 55 

32. மேலது, பக்‌. 93 

33. தெ.க. 14, எண்‌ 22 

34. தெ.க. 5, எண்கள்‌ 308-406 

35. நா. சேதுராமனின்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌, பக்‌. 67 
36. மேலது, பக்‌. 61-62 


ஆவணம்‌ 24, 2013 ல்‌ 


37. 
38. 
39. 
40. 
41. 


42. 


43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 


52. 


53. 


54. 


55. 
56. 
57 

58. 
59. 
60. 


242 


பா.செ. பக்‌. 28-29 

தெ.கல்‌. 5, எண்‌ 608 

மேலது, 14, எண்‌ 68 

E.!. 36, பக்‌. 114-116 

கல்வெட்டு ஆண்டறிக்கை 1995-96, எண்‌ 91 


பல்லவர்‌ செப்பேடுகள்‌ முப்பது 
R. Gopalan, History of the Pallavas of Kanchi, ப. 38 


மா. இராசமாணிக்கனார்‌, தமீழக ஆட்சி பக்‌. 51 

தெ.க. 14, எண்‌ 1 

E.!. 36, பக்‌. 114-116 

பா.செ. பக்‌. 69 

Y Subbarayalu, South India Under the Cholas, pp. 49-53 
Telugu dictionary by C P. Bram 

Tamil Dictionary 

தெ.க. 16, எண்கள்‌ 135, 136 


இந்த செய்திகளை தந்துவிய கன்னட கல்வெட்டாய்வாளர்‌ திரு. ஜாகீர்தார்‌ 
அவர்களுக்கு நன்றி. 

இதேபோன்றே மகாராட்டிரம்‌ மாநிலத்தில்‌ மருத்துவத்‌ தொழில்‌ புரியும்‌ 
அந்தணர்களுக்கு வைத்ய என்ற பட்டம்‌ அளிக்கப்பட்டது. 

E.|. 28, பக்‌. 89-93 


கல்வெட்டு ஆண்டறிக்கை 1978, எண்‌ 291, வே. வேதாசலம்‌, கள்ளுமடைக்‌ 
கல்வெட்டுகள்‌ 


நா. சேதுராமன்‌, பாண்டியர்‌ வரலாறு, பக்‌. 17-18 

தெ.க. 14, எண்‌ 75 

P Shanmugham, Chola royal records a study, pp. 5-6 
ஆஃணம்‌, இதழ்‌ 1, பக்‌. 68 

தெ.க. 14, பக்‌. 17 


E1. 38, பக்‌. 28 


ஆவணம்‌ 24, 2013 


61. 


62. 


63. 


64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 
71. 


72, 


ஆவணம்‌ 24, 2013 


இளையாத்தான்குடி செப்பேடு சோணாட்டைச்‌ சார்ந்த நாராயணபட்ட 
சோமயாஜியாருக்கு அளிக்கப்பட்ட நிலக்‌ கொடையைக்‌ கூறுகிறது. 
வேலங்குடி செப்பேட்டில்‌ மகத நாட்டைச்‌ சார்ந்த அந்தணருக்கு 
அளிக்கப்பட்ட கிராமத்தைக்‌ கூறுகின்றது. இதை வைத்துக்‌ கொண்டு 
வேதத்தை நன்கு கற்றறிருந்த அந்தணர்கள்‌ பாண்டிய நாட்டில்‌ மிகவும்‌ 
குறைவாகவே இருந்தனர்‌ எனவும்‌, அவர்களின்‌ எண்ணிக்கையைப்‌ 
பெருக்கவே, பாண்டிய மன்னர்கள்‌ இத்தகைய நிலக்‌ கொடைகளை 
அந்தணர்களுக்கு அளித்தனர்‌ எனவும்‌ ஊகிக்க வாய்ப்புண்டு. 

தெ. ௧ 17, எண்கள்‌ 475, 522 

மேலது 8, எண்‌ 734 

மேலது 22, எண்‌ 314 

கல்வெட்டு ஆண்டறிக்கை 1921, எண்‌ 248 1943-44 எண்‌ 252 

பாண்டிய நாட்டில்‌ சோணாட்டைப்‌ போல்‌ மிகுதியாகக்‌ கோயில்கள்‌ இல்லை. 
மதுரை, குற்றாலம்‌, அம்பாசமுத்திரம்‌, திருப்பரங்குன்றம்‌, ஆனைமலை, 
திருப்பத்தூர்‌, திருச்செந்தூர்‌, திருநெல்வேலி, மானூர்‌, விஜயநாரணம்‌ 
போன்றவைகளே புகழ்‌ வாய்ந்த தொன்மையான திருத்தலங்கள்‌. 
இக்காலத்தில்‌ எழுப்பப்பட்ட ஒரே பள்ளிப்படைக்‌ கோயில்‌ பள்ளிமடத்திலுள்ள 
சுந்தரபாண்டிய ஈஸ்வரம்‌; சோணாட்டு சிவன்‌ கோயில்களைப்‌ போன்று அன்றி 
பாடல்‌ பெற்ற பாரம்பரியம்‌ மிக்கக்‌ கோயில்கள்‌ பாண்டிய நாட்டில்‌ சிலவே. 
பாண்டிய நாட்டில்‌ பாடல்‌ பெற்ற பதினான்கு திருக்கோயில்களில்‌ 
ஒருசிலவற்றில்‌ மட்டுமே கல்வெட்டுகள்‌ உள்ளன. 

ஆணம்‌ 18, பக்‌. 1-15 

பா.செ. பக்‌. 143, 144 

E.|. 22, பக்‌. 7-11 

ஆணம்‌ 18 

பா.செ. பக்‌. 8 

மேலது, பக்‌. 134 

ஆம்‌ 18 

பா.செ. பக்‌. 8 

சோழ நாட்டில்‌ இவ்வாறு பிரம்மதேயங்கள்‌ உருவாக்கப்படுங்கால்‌ நிலமிழந்த 
வெள்ளாளர்களிடமிருந்து எதிர்ப்பு இருந்ததாகத்‌ தெரியவில்லை. ஏனெனில்‌ 
வலிமையான கிராம ஆட்சியும்‌, பலமும்‌ வாய்ந்த சோழ அரசர்களிடம்‌ 


243 


நிலமிழந்தவர்கள்‌ எதிர்ப்பு தெரிவிக்கவும்‌ விரும்பவில்லை. இயலவுமில்லை. 
ஆனால்‌ வலிமையற்ற எப்போதும்‌ மாற்று அரசர்களிடம்‌ போரிட்டுக்‌ 
கொண்டிருந்த பாண்டிய அரசின்‌ நிலக்‌ கொடைகளை வீர மறவர்கள்‌ 
எதிர்த்தனர்‌. மேலும்‌ சோழ நாடு போன்று பாண்டிய நாடு வளமிக்கதன்று. 
அதனாலும்‌ புதிதாக பிரம்மதேயங்கள்‌ உருவாக்குவதற்கு நிலமிழந்த 
மண்ணின்‌ மைந்தர்களிடமிருந்து பாண்டிய அரசுக்கு எதிர்ப்பு இருந்தது 


எனலாம்‌. 


73. ஆவணம்‌ 18, பக்‌. 3 


244 


ஆவணம்‌ 24, 2013 


65. பிற்காலப்‌ பாண்ழயர்‌ கோயில்கள்‌ 


வெ. வேதாசலம்‌, மதுரை 


பாண்டியர்‌ கோயில்களை, முற்காலப்‌ பாண்டியர்காலக்‌ கோயில்கள்‌ 
(பொ.ஆ 575-985), இடைக்காலப்‌ பாண்டி யர்காலக்‌ கோயில்கள்‌ ( பொ.ஆ. 
985-பொ.ஆ 1190), பிற்காலப்‌ பாண்டியர்காலக்‌ கோயில்கள்‌ ( பொ.ஆ 1190- 
1371), திருநெல்வேலி, தென்காசிப்‌ பாண்டியர்காலக்‌ கோயில்கள்‌ ( பொ, 
1371-1650) என்று நான்கு கால கட்டங்களாகப்‌ பகுத்து ஆய்வு செய்யலாம்‌. 
பிற்காலப்‌ பாண்டியப்‌ பேரரசின்‌ ஆட்சிப்பரப்பு தெற்கே கன்னியாகுமரி 
முதல்‌ வடக்கே நெல்லூர்‌ வரை பரவியிருந்தது. ஆனால்‌ தொன்றுதொட்டு 
பாண்டியதாட்டின்‌ ஆட்சிப்பரப்பாக விளங்கிவரும்‌ புதுக்கோட்டைப்‌ 
பகுதியில்‌ ஓடும்‌ வெள்ளாற்றிற்குத்‌ தெற்கேயும்‌, கன்னியாகுமரிக்கு 
வடக்கேயும்‌ உள்ள நிலப்பரப்பில்‌ காணப்படும்‌ கோயில்களே 
இக்கட்டுரையில்‌ ஆய்விற்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்டுள்ளன 

பாண்டியர்காலக்‌ கோயில்கள்‌ பற்றிய ஆய்வுகள்‌ மிகக்‌ குறைவாகவே 
நடைபெற்றுள்ளன ' இதிலும்‌ முற்காலப்‌ பாண்டியர்காலக்‌ கோயில்‌ 
ஆய்வோடு ஒப்பிடும்போது பிற்காலப்‌ பாண்டியர்காலக்‌ கோயில்‌ ஆய்வு மிக 
மிகப்‌ பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது பாண்டியநாட்டில்‌ காணப்படும்‌ 
கோயில்கள்‌ குறித்து தனிநிலை ஆய்வுகள்‌ நடைபெற்றுள்ளன இவற்றில்‌ ஒரு 
சில தரமான ஆய்வுகள்‌, நூலாக வெளிவந்துள்ளன £ இடைக்கால மற்றும்‌ 
பிற்காலப்‌ பாண்டியரது கட்டுமானக்‌ கோயில்கள்‌ அனைத்தையும்‌ 
அடையாளம்‌ கண்டு அவற்றைத்‌ தொகுத்தும்‌ வகைப்படுத்தியும்‌ அவற்றின்‌ 
பண்புகளை எடுத்துக்கூறும்‌ ஆய்வு முயற்சிகள்‌ இதுவரை நடைபெற 
வில்லை ஆனால்‌ மதுரைப்‌ பல்கலைக்கழக கலை வரலாற்றுத்துறையில்‌ 
டாக்டர்‌ எஸ்‌ கண்ணன்‌ அம்பாசமுத்திரம்‌ வட்டத்தில்‌ காணப்படும்‌ 
கட்டுமானக்‌ கோயில்களை ஆய்வு செய்து முனைவர்பட்ட மம்‌ பெற்றிருப்பது 
குறிப்பிடத்தக்கது பாண்டியநாட்டில்‌ கோயில்களைக்‌ களஆய்வு செய்யும்‌ 
பணி கடினமாக இருப்பதால்‌ ஆய்வாளர்கள்‌ இதில்‌ தீவிர முனைப்புக்‌ 
காட்டவில்லை. பாண்டியரது வரலாறும்‌ கலை வரலாற்றாய்வாளர்களுக்குச்‌ 
சோழரது வரலாற்றைப்‌ போன்று தெளிவாகத்‌ தரப்படவில்லை 
இந்நிலையில்‌ பிற்காலப்‌ பாண்டியரது கட்டுமானக்‌ கோயில்‌ ஆய்வில்‌ 
காணப்படும்‌ தேக்க நிலையை ஓரளவு போக்கும்‌ முறையில்‌ இக்கட்டுரை 
எழுதப்பட்டுள்ளது கட்டடக்கலை, கல்வெட்டு இரண்டையும்‌ 
அடி ப்படையாகக்‌ கொண்டு கள ஆய்வில்‌ கண்ட முடிவுகளை இது தருகிறது 
"கோவிலூர்‌ ஆதினத்‌ தலைவர்‌ தவத்திரு நாச்சியப்பன்‌ ஞான தேசிக சுவாமிகள்‌ கோவிலூர்‌ 
வண்ட ட்டார்‌ தக்க. சொற்பொழிவு வரிசையில்‌ 12ஆவது சொற்பொழிவு, 
நாள்‌ 15-07-2012 


245 
ஆவணம்‌ 24, 2013 


பொ.ஆ.1190க்கும்‌ பொ.ஆ 1377க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ பாண்டிய 
நாட்டில்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ பலர்‌ ஆட்சிபுரிந்துள்ளனர்‌. அவர்களில்‌ 
குறிப்பிடக்கத்தக்கவர்கள்‌ முதலாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌ 
(பொ.ஆ. 1190-1218) முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ ( பொ.ஆ 71216- 
7244), இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ ( யொ.ஆ 1238-1255), 
இரண்டாம்‌ மாறவர்மன்‌ விக்ரெமபாண்டியன்‌ (பொ.ஆ 1250-76) முதலாம்‌ 
சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ (பொத. 1250-1285), முதலாம்‌ 
சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ (பொ. 1253-1283), முதலாம்‌ மாறவர்மன்‌ 
குலசேகரபாண்டியன்‌ (பொ.ஆ. 1268-1318) முதலியோர்‌ ஆவார்கள்‌. 
இவர்களுக்குத்‌ துணையாகப்‌ பல பாண்டியர்கள்‌ ஆங்காங்கே இருந்து 
ஆட்சி புரிந்துள்ளனர்‌ இவர்களது காலத்தை அடிப்படையாக வைத்துப்‌ 
பின்வரும்‌ மூன்று காலகட்டங்களில்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ கோயில்களை 
அடக்கிக்‌ கூறலாம்‌ 


1. முதல்‌ காலகட்டம்‌ - பொ.ஆ. 7190-1250 
2 இரண்டாம்‌ காலகட்டம்‌ - பொ. 7250-1300 
3 மூன்றாம்‌ காலகட்டம்‌ - பொ.ஆ 1300-1377 


மேற்கண்ட காலகட்டங்களில்‌ முதல்‌ காலகட்டத்திலேயே அதிகளவில்‌ 
103 கோயில்கள்‌ எடுப்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாம்‌ காலகட்டத்தில்‌ 57 
கோயில்கள்‌ எடுப்பிக்கப்பட்டுள்ளன மூன்றாம்‌ காலகட்டத்தில்‌ 
பாண்டியரது வீழ்ச்சியின்‌ காரணமாக ஒருசில இடங்களிலேயே புதியதாகக்‌ 
கோயில்கள்‌ கட்டப்பட்டுள்ளன. பாண்டிய நாட்டில்‌ முதலாம்‌ மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ காலத்திலேயே அதிக அளவில்‌ கோயில்கள்‌ 
தோன்றியுள்ளன இம்மன்னன்‌ சோழநாட்டின்‌ மீது கண்ட வெற்றியில்‌ குவித்த 
செல்வமே ஏராளமான கோயில்கள்‌ பாண்டிய நாட்டில்‌ தோன்றுவதற்குக்‌ 
காரணமாக அமைந்தது மன்னர்கள்‌, அதிகாரிகள்‌, செல்வந்தர்கள்‌, 
வணிகர்கள்‌ என்று பலர்‌ இக்காலத்தில்‌ கோயில்களைக்‌ கட்டியுள்ளனர்‌ 


பிற்காலப்பாண்டியர்காலக்‌ கோயில்‌ ஆய்விற்காகப்‌ பாண்டிய தாட்டில்‌ 
135 ஊர்களில்‌ காணப்படும்‌ 156 கட்டுமானக்‌ கோயில்கள்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டுள்ளன இவற்றைக்‌ £ழ்க்கண்டவா மு! பிரித்துக்‌ கூறலாம்‌ 

1 முற்காலப்‌ பாண்டியர்‌ காலத்தில்‌ எடுக்கப்பட்டுக்‌ காலப்போக்கில்‌ 
அழிவுபட்ட நிலையில்‌ பிற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ முழுவதுமாகத்‌ 
திருத்திக்‌ கட்ட ப்பட்ட கோயில்கள்‌ 


2 பிற்காலப்‌ பாண்டியர்‌ காலத்தில்‌ புதியதாக எடுக்கப்பட்ட கோயில்கள்‌ 


பிற்காலப்பாண்டியர்‌ கோயில்கள்‌ பாண்டியநாட்டில்‌ விசயநகர, நாயக்கர்‌ 
காலத்தில்‌ திருப்பணியின்போது புதுப்பிக்கப்பட்ட நிலையில்‌ அவற்றை 
அடையாளங்‌ காண்பதில்‌ கவனம்‌ செலுத்த வேண்டியுள்ளது. சில 


246 ஆவணம்‌ 24, 2013 


இடங்களில்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ கோயில்கள்‌ முற்றிலுமாக 
அழிக்கப்பட்டுப்‌ பிற்காலப்‌ பாணியில்‌ கோயில்கள்‌ கட்டப்பட்டுள்ளன. 
அவ்விடங்களில்‌ பிற்காலப்பாண்டியரது சிற்பங்கள்‌, சிதைந்துபோன 
கட்டடப்பகுதிகள்‌ மட்டும்‌ எஞ்சியுள்ளன. இவற்றைக்‌ கொண்டு 
அவ்விடங்களில்‌ பிற்காலப்பாண்டியர்‌ கோயில்கள்‌ இருந்தன என்ற 
முடிவுக்கு வர முடிகிறது. பாண்டியரது கோயில்கள்‌ சோழர்களது 
கோயில்களை மிகுந்த அழிவிற்கும்‌ மாற்றத்திற்கும்‌ உள்ளாக்கியுள்ளன. 
பிற்காலப்‌ பாண்டியர்‌ காலத்திற்குப்‌ பின்னர்‌ ஏற்பட்ட அரசியல்‌, சமூக 
மாற்றங்களும்‌ இதற்குக்‌ காரணமாக அமைந்தன 

பிற்காலப்‌ பாண்டியர்‌ கோயில்களை மற்றொரு முறையிலும்‌ 
வகைப்படுத்தலாம்‌ 


1 முதலாவதாக அவை எடுக்கப்பட்ட காலத்தினைத்‌ திட்ட வட்ட மாகத்‌ 
தெரிவிக்கும்‌ கல்வெட்டுகள்‌ உள்ள கோயில்கள்‌ என்று கூறலாம்‌ 


2 இரண்டாவதாக அவற்றின்‌ கட்டடப்பணி, அவற்றில்‌ காணப்படும்‌ 
பழமையான கல்வெட்டுகளை அடிப்படையாக வைத்து அவை பிற்காலப்‌ 
பாண்டியர்காலக்‌ கலைப்பாணியில்‌ உதித்தவை என்று வகைப்படுத்தலாம்‌ 


கால வரையறையுடன்‌ கூடிய கோயில்கள்‌ 


மதுரை மாவட்டத்தில்‌ கருங்காலக்குடி, கீழடி, கள்ளங்காடு முதலிய 
இடங்களில்‌ பிற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ எடுப்பிக்கப்பட்டதைத்‌ 
தெரிவிக்கும்‌ கல்வெட்டுகளுடன்‌ கூடிய கோயில்கள்‌ காணப்படுகின்றன 
திருச்சுனைக்கும்‌ கருங்காலக்குடி க்கும்‌ இடையில்‌ முதலாம்‌ சடையவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ பொ.ஆ 1264ல்‌ அழகப்பெருமாள்‌ விண்ணகரம்‌ 
என்ற பெயரில்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஒன்று கட்டப்பட்டுள்ளது” தற்போது 
இக்கோயில்‌ முத்தாயியம்மன்‌ கோயிலாக மாறி வழிபாட்டில்‌ உள்ளது 
மதுரைக்குக்‌ கிழக்கே உள்ள கீழடி. கிராமத்தில்‌ முதலாம்‌ மாறவர்மன்‌ 
குலசேகர பாண்டியன்‌ காலத்தில்‌ பொ 1291ல்‌ முசுகுந்தீசுவரமுடையார்‌ 
கோயில்‌ என்ற பெயரில்‌ சிவன்கோயில்‌ ஒன்று தோற்றுவிக்கப்பட்டுள்ளது4 
இக்கோயிலின்‌ அதிட்டானத்திற்கு மேலேயுள்ள பகுதி முற்றிலுமாகப்‌ 
புதுப்பிக்கப்பட்டுள்ளது கருங்காலக்குடிக்கு அருகிலுள்ள வஞ்சிநகரம்‌ 
பகுதியிலுள்ள கள்ளங்காடு என்ற பகுதியில்‌ (அதிகரம்‌) பொ.ஆ 1324ல்‌ 
அகளங்க ஈஸ்வரமுடையார்‌ கோயில்‌ என்ற பெயரில்‌ மாவலிவாணாதிராயர்‌ 
அவனி நாராயணதேவர்‌ என்னும்‌ வழுதிநாராயணதேவரால்‌ சிவன்கோயில்‌ 
ஒன்று கட்டப்பட்டுள்ளது” இக்கோயில்‌ தற்போது அதிட்டானத்‌ துடன்‌ 
மட்டும்‌ காட்சியளிக்கிறது தேனி மாவட்டம்‌ கம்பத்திலுள்ள சுப்பிரமணிய 
சுவாமி கோயில்‌ முதலாம்‌ சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ காலத்தினைச்‌ 
சார்ந்ததாகும்‌. இதனை இப்பகுதியின்‌ அலுவலராக விளங்கிய 
திருநீலகண்டன்‌ தொண்டை மானார்‌ உருவாக்கியுள்ளார்‌.” 


ஆவணம்‌ 24, 2013 ப்‌ 


இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ பாண்டிய 
நாட்டிற்குப்‌ போகையதண்டநாயக்கன்‌ என்ற போசளர்‌ படைத்தலைவன்‌ 
வந்தான்‌. இவனது முயற்சியால்‌ இராமநாதபுரம்‌ மாவட்டத்துத்‌ 
தேவிபட்டினம்‌ திலகேசுவரர்‌ கோயில்‌ தோற்றுவிக்கப்பட்டுள்ளது இவனது 
பெயரால்‌ இக்கோயில்‌ போகசசுவரமுடைய நாயனார்கோயில்‌ என்று 
அழைக்கப்பட்டுள்ளது.” சிவகங்கை மாவட்டத்தில்‌ இடைக்காட்டூர்‌, 
இளையாத்தங்குடி, பிரான்மலை போன்ற இடங்களில்‌ பிற்காலப்பாண்டியர்‌ 
கோயில்கள்‌ கட்டப்பட்டுள்ளன. இடைக்காட்டூரில்‌ இடைக்காலப்‌ 
பாண்டியர்‌ காலத்தில்‌ உருவாகி முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
காலத்தில்‌ பழுது பட்ட சிவன்கோயில்‌ ஒன்று இருந்தது. இதனை முதலாம்‌ 
மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ ஆணைப்படி ஊரவையினர்‌ பொ.ஆ 1238ல்‌ 
முற்றிலுமாகப்‌ புதுப்பித்துக்‌ கட்டியுள்ளனர்‌. இதற்காகப்‌ பழைய கோயிலில்‌ 
இருந்த கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்பட்டு மீண்டும்‌ புதிய கோயில்‌ 
விமானத்தில்‌ வெட்டப்பட்டுள்ளன.” முதலாம்‌ மாறவர்மன்‌ 
குலசேகரபாண்டியன்‌ காலத்தில்‌ பிரான்மலைய அடிவாரத்தில்‌ 
தென்னிந்தியாவில்‌ புகழ்பெற்று விளங்கிய பதிணென்‌ விசையத்தார்‌ 
திசையாயிரத்து ஐ.நூற்றுவர்‌ என்ற வணிகர்‌ குழுவினரால்‌ சிவன்கோயில்‌ 
ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது இக்கோயில்‌ இறைவன்‌ மாற்கவகைதீர்த்த 
முதலியார்‌ நாயனார்‌ அழகிய திருச்சிற்றம்பலமுடைய நாயனார்‌ என்று 
அழைக்கப்பட்டுள்ளார்‌” பாண்டியர்‌ காலத்தில்‌ வணிக நகரமாக விளங்கிய 
இளையாத்தங்குடியில்‌ பொ.ஆ 1302ல்‌ கட்டியதுறகண்டன்‌ ஓமமழகியான்‌ 
ஆன கலிங்கத்தரையன்‌ என்ற அதிகாரியால்‌ பெருமாள்கோயில்‌ ஒன்று 
கட்டப்பட்டுள்ளது” தற்போது இது அதிகேசவப்‌ பெருமாள்கோயில்‌ என்ற 
பெயரில்‌ வழங்கி வருகிறது. காளையார்கோவிலில்‌ இருந்து திருவாடானை 
செல்லும்‌ வழியில்‌ திருவேகம்பத்து அமைந்துள்ளது இவ்வூர்ப்பகுதியில்‌ 
பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ இரண்டு கோயில்கள்‌ எடுப்பிக்கப்பட் டுள்ளன. 
அவற்றில்‌ ஒன்று இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்து 
தடராஜீச்சுவரமாகும்‌. இதனை எடுப்பித்தவர்‌ அரசனின்‌ குருவாக விளங்கிய 
சோமநாததேவர்‌ ஆவார்‌ காலப்போக்கில்‌ இக்கோயில்‌ அழிந்த நிலையில்‌ 
அதிலிருந்த கல்வெட்டுள்ள கட்டடப்பகுதிகள்‌ திருவேகம்பத்துச்‌ 
சிவன்கோயில்‌ கட்டுவதற்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன.? 


விருதுநகர்‌ மாவட்டத்தில்‌ சேத்தூர்‌, மங்கலம்‌, திருத்தங்கல்‌, ஈஞ்சார்‌, 
செங்குன்றாபுரம்‌, சோழபுரம்‌, வடக்கு வெங்காநல்லூர்‌ போன்ற இடங்களில்‌ 
பிற்காலப்பாண்டியர்‌ காலக்கோயில்கள்‌ உள்ளன சேத்தூர்‌ பெருமாள்‌ 
கோயிலைக்‌ கட்டியவர்‌ முதலாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரபாண்டியனின்‌ 
மைத்துனன்‌ விரதமுடித்த பெருமாள்‌ அவான்‌ இதனைச்‌ சேரநாராயண 
விண்ணகர ஆழ்வார்கோயில்‌ என்ற பெயரில்‌ கட்டி முடித்தான்‌ ” மங்கலம்‌ 
சிவன்கோயிலான ஆயிரத்தெண்மீசுவரர்‌ கோயி லும்‌ பெருமாள்கோயிலான 
ஸ்ரீவல்லபவிண்ணகரமும்‌ முதலாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌ 


248 ஆவணம்‌ 24, 2013 


காலத்தவையாகும்‌ இவ்வூருக்கு அண்மையில்‌ அமைந்த பரிநிறை 
கொண்டான்‌ என்ற ஊரில்‌ வீரபண்டி தவிண்ணகர எம்பெருமான்‌ கோயில்‌ 
என்ற பெயரில்‌ கண்டியத்தேவரால்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஒன்று 
எடுப்பிக்கப்பட்டுள்ளது.” முற்காலப்பாண்டியர்‌ காலத்தவையாக இருந்த 
திருத்தங்கல்‌ பெருமாள்கோயில்‌, சிவன்கோயில்‌ விமானங்கள்‌ அடி முதல்‌ 
முடி வரை முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ அமைச்சனாக 
விளங்கிய தடங்கண்ணிச்‌ சிற்‌ நூருடையான்‌ சோறன்‌ உய்யநின்றாடுவானான 
குருகுலத்தரையன்‌ என்பவனால்‌ முற்றிலுமாகத்‌ திருத்திக்‌ கட்டப்பட்டுள்ளன 
இவனே திருத்தங்கல்லிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ செல்லும்‌ வழியில்‌ அமைந்த 
தனது ஊர்ப்பகுதியான ஈஞ்சாரில்‌ (தடங்கண்ணி) அழகிய சிவன்கோயில்‌ 
ஒன்றை உருவாக்கியுள்ளான்‌ '* செங்குன்றாபுரம்‌ பெருமாள்கோயிலை 
பொ.ஆ 1245இல்‌ கட்டியவன்‌ இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ 
அதிகாரியான மாலை மண்டலத்து வாமனபுரத்து கேரளன்‌ நூராயணனான 
சேரபாண்டி௰ தேவர்‌ அவார்‌.” இராசபாளையம்‌ பகுதியிலுள்ள சோழபுரம்‌ 
பெருமாள்கோயிலின்‌ வளாகத்தில்‌ சுந்தரபாண்டியனின்‌ பட்டத்தரசி 
சுந்தரபாண்டிய விண்ணகராழ்வார்‌ கோயில்‌ என்ற பெயரில்‌ சிறியகோவில்‌ 
ஒன்றினைக்‌ கட்டியுள்ளார்‌ '* வடக்கு வெங்காநல்லூரில்‌ இரண்டாம்‌ 
மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ நாராயணபட்டன்‌ என்பவன்‌ சேர 
நாராயண விண்ணகரம்‌ என்ற பெயரில்‌ பெருமாள்கோயில்‌ ஒன்றைக்‌ 
கட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது 

திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ கல்விடைக்குறிச்சி, இடைகால்‌, வடக்கு 
அரியநாயகிபுரம்‌, கரிசூழ்ந்தமங்கலம்‌, ஊர்க்காடு, மன்னார்கோயில்‌, 
சுகன்தலை, மணப்படை வீடு, பகவதிமலை, &ழச்செவல்‌, பத்தமடை போன்ற 
ஊர்களில்‌ பிற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ புதியதாகக்‌ கோயில்கள்‌ 
எடுத்தமை பற்றிய கல்வெட்டுக்‌ குறிப்புகள்‌ கிடைக்கின்றன இன்று 
கல்லிடைக்குறிச்சியில்‌ கீரிகருஷ்ணன்கோயில்‌ என்றழைக்கப்படும்‌ 
பெருமான்கோயிலை முதலாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரபாண்டி.யன்‌ 
காலத்தில்‌ நாலாயிர விண்ணகராழ்வார்‌ கோயில்‌ என்ற பெயரில்‌ கருமாணிக்க 
ஆழ்வான்‌ வேணாவுடையான்‌ என்ற பாண்டிய அரசின்‌ அலுவலன்‌ 
எடுப்பித்துள்ளான்‌ 7௮ இம்மன்னன்‌ காலத்திலேயே இடைக்கால்‌ கரிய 
மாணிக்கப்பெருமாள்‌ கோயில்‌ படையணி பகவதியான கண்டி யத்தேவன்‌ 
என்பவரால்‌ மணவாள ஆழ்வாரான நிலைமையழகிய விண்ணகரம்‌ என்ற 
பெயரில்‌ கட்டப்பட்டுள்ளது.” வடக்கு அரியநாயகிபுரத்துக்‌ 
கைலாசநாதர்கோயிலை இம்மன்னன்‌ காலத்திலேயே வென்று முடிசூடிய 
பாண்டிய ஈஸ்வரமுடையார்கோயில்‌ என்ற பெயரில்‌ எடுப்பித்தவன்‌ 
குலசேகரனான கண்டி யத்தேவன்‌ ஆவான்‌ க்‌ 


கரிசூழ்ந்தமங்கலம்‌ சுந்தரேசுவரர்‌ கோயிலை மதுரை உதைய 
ஈசுவரமுடையார்கோயில்‌ என்று திருநெல்வேலி கயிலாசமுடையான்‌ 


ஆவணம்‌ 24, 2013 249 


என்பவன்‌ முதல்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ 
எடுப்பித்துள்ளான்‌.”? இம்மன்னன்‌ காலத்திலேயே மலைமண்டலத்துப்‌ 
பள்ளிவிக்கிரமன்‌ ஆதிச்சதேவனான அகோரதேவன்‌ ஊர்க்காடு 
சிவன்கோயிலைக்‌ கட்டியிருக்கின்றான்‌” மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
காலத்திலேயே மன்னார்கோயிலின்‌ உள்ளே குலசேகரஆழ்வார்கோயிலும்‌ 
சுகன்தலை இடைவினைதீர்த்த பெருமாள்கோயிலும்‌ கட்டிமுடிக்கப்‌ 
பெற்றுள்ளன குலசேகர ஆழ்வார்கோயிலை பொஆ 1230இல்‌ 
மலைமண்டலத்து முல்லைபன்ளியைச்‌ சார்ந்த வாசுதேவன்‌ கேசவனான 
செண்டலங்காரதாசர்‌ என்பவர்‌ கட்டி மூடித்தார்‌.”” சுகன்‌ தலையில்‌ 
திருநாராயண விண்ணகரம்‌ என்ற பெயரில்‌ அரசனே கட்டி முடித்தான்‌ 2 


திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டி யன்‌ 
காலத்தில்‌ சில கோயில்கள்‌ கட்டப்பட்டுள்ளன மணப்படை 
மூன்றிசுவரமுடையநாயனார்‌ கோயில்‌ கண்டியத்தேவரால்‌ கட்டப்பட்ட து” 
கீழச்செவல்‌ காணவினிய பெருமாள்‌ கோயில்‌ திருப்புல்லாணிதாசரால்‌ 
தோற்றுவிக்கப்பட்டது “ நாங்குனேரி வட்டத்தில்‌ இன்று பகவதிமலை 
என்றும்‌ பண்டைய நாளில்‌ ஜீனகிரிமலை என்றழைக்கப்பட்ட குன்றின்‌ மீது 
புகலோகநாதநல்லூரைச்‌ சார்ந்த மதிசாகரன்‌ ஆதிபட்டாரகன்‌ என்பவன்‌ 
இராஜவல்லிபுரத்து ஒருவாருணர்ந்தான்‌ எனக்கு நல்லபெருமாள்‌ அண்ணன்‌ 
தமிழப்பல்லவரையன்‌ பெயரால்‌ தீர்த்தங்கரர்க்குக்‌ கோயில்‌ ஒன்றைத்‌ 
தோற்றுவித்தான்‌ இது கல்வெட்டில்‌ நியாயபரிபாலனப்‌ பெரும்பள்ளி என்று 
குறிப்பிடப்படுகிறது “** பதிமூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ மணப்படை 
ஆனைகாத்தபெருமான்‌ கோயிலானது காணவினிய விண்ணகராழ்வார்‌ 
கோயில்‌ என்ற பெயரில்‌ செய்யாண்டு மாமணியான குலசேகரவர்மனால்‌ 
தோற்றுவிக்கப்பட்டது”” இந்‌ நூற்றாண்டிலேயே பத்தமடை பில்லநாதர்‌ 
கோயில்‌ பெம்மான்‌ நாயகனார்‌ இருங்கோளன்‌ செல்வனால்‌ ஸ்ரீவல்லப 
ஈசுவரமுடையார்‌ கோயில்‌ என்ற பெயரில்‌ கட்டப்பட்ட து. 


தூத்துக்குடி மாவட்டத்தில்‌ அங்கமங்கலம்‌, பசுவந்தனை முதலிய 
இடங்களிலுள்ள சிவன்கோயில்கள்‌ பதிமூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியில்‌ கட்டப்பட்டுள்ளன முதலாம்‌ சடையவர்மன்‌ வீ ரபாண்டியன்‌ 
காலத்தில்‌ அங்கமங்கலத்து நரசிங்கேசுவரமுடையார்‌ கோயில்‌ 
எடுப்பிக்கப்பட்டுள்ளது ” பசுவந்தனை வலங்கை மீகாமீசுவரமுடைய 
நாயனார்‌ கோயில்‌ பொ.ஆ 7245இல்‌ கற்றளியாக்கப்பட்டுள்ளது * இதே 
போன்று கன்னியாகுமரி மாவட்டத்துச்‌ சோழபுரம்‌ சிவன்கோயில்‌ 
சடையவர்மன்‌ பராக்கிரமபாண்டியனால்‌ பொ ஆ. 1371இல்‌ புதுக்கிக்‌ 
கட்டப்பட்டுள்ளதைக்‌ கல்வெட்டு தெரிவிக்கிறது மேற்கண்ட முப்பது 
கோயில்களில்‌ சில அழிவுற்றும்‌, சில பிற்காலத்‌ திருப்பணிகளின்போது 
மாற்றம்‌ பெற்றும்‌ உள்ளன இருந்தபோதிலும்‌ பழமை மாறாது 
எஞ்சியிருக்கும்‌ பல கோயில்கள்‌ பிற்காலப்பாண்டியர் கட்ட ட க்கோயில்கள்‌ 


28 ஆவணம்‌ 24, 2013 


கட்டுமானக்‌ கலைப்‌ பணியைத்‌ திட்டவட்டமாக வரையறை செய்ய பெரிதும்‌ 
துணைசேெய்யும்‌ சான்றுகளாக விளங்குகின்றன 


திருக்காமகோட்டங்கள்‌ 


பாண்டி யநாட்டில்‌ சிவன்கோயில்களில்‌ உமையம்மனுக்குரிய அம்மன்‌ 
கோயில்களும்‌ பெருமாள்‌ கோயில்களில்‌ ஸ்ரீதேவி, பூதேவிக்குரிய நாச்சியார்‌ 
கோயில்களும்‌ பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலிருந்து தொடங்கி 
பதிமூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ முற்பகுதியிலிருந்து திட்டவட்டமாக 
வழக்கத்திற்கு வந்துவிட்டதைக்‌ கல்வெட்டுகள்‌ காட்டுகின்றன 
சிவன்கோயில்களில்‌ தொடக்கத்தில்‌ சுவாமிகோயிலின்‌ மகாமண்டபத்தில்‌ 
தெற்குநோக்கிய நிலையில்‌ சிறியகோயிலாகவும்‌ பின்னர்‌ மகா மண்டபத்தில்‌ 
நடராசர்‌ சன்னதி அமைக்கப்பட்ட பின்பு முன்‌ மண்டபத்தில்‌ தெற்கு 
நோக்கிய நிலையில்‌ தனிப்பெருங்கோயிலாகவும்‌ அம்மன்கோயில்கள்‌ 
கட்டப்பட்டன மூன்றாவது நிலை வளர்ச்சியாக சுவாமிகோயில்‌ 
விமானத்தின்‌ இடப்புறமாக தனித்த நிலையில்‌ கிழக்குநோக்கிய முறையில்‌ 
அம்மன்கோயில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கும்‌ பின்னராக நான்காவது 
கட்ட வளர்ச்சியாக சுவாமிகோயில்‌ விமானத்தின்‌ வலப்புறமாக 
தனித்தநிலையில்‌ சுவாமிக்கு இணையாகக்‌ கிழக்கு நோக்கிய நிலையில்‌ 
அம்மன்கோயில்‌ கட்டப்பட்டது இந்நான்கு கட்டட வளர்ச்சி 
நிலைகளையும்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ கட்டடக்கோயில்‌ வரலாற்றை ஆய்வு 
செய்வார்‌ அறியலாம்‌ 


சிவன்கோயில்களைப்‌ போன்று பெருமாள்‌ கோயில்களிலும்‌ 
இவ்வளர்ச்சியைச்‌ சிறுமாற்றங்களுடன்‌ காண முடிகிறது. 
பெருமாள்கோயில்களில்‌ மகாமண்டபத்தில்‌ தெற்கு நோக்கிய நிலையில்‌ 
ஸ்ரீதேவிக்குரிய நாச்சியார்‌ சன்னதி இடம்‌ பெற்றன பின்னர்‌ மரபுப்படி 
பெருமாளின்‌ வலப்புறமாக எப்போதும்‌ இருக்கும்‌ ஸ்ரீதேவிநாச்சியார்க்கு, 
திருமாலின்‌ விமானத்திற்கு வலப்புறத்தில்‌ கிழக்கு நோக்கிய நிலையில்‌ 
தனிக்கோயில்‌ பாண்டிய நாட்டில்‌ கட்ட ப்பட்டது பூதேவியின்‌ அவதாரமான 
ஆண்டானுக்குப்‌ பெருமாள்கோயில்‌ விமானத்தின்‌ இடப்புறமாகச்‌ சன்னதி 
அமைக்கும்‌ வழக்கம்‌ பொ.ஆ 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ காணப்படவில்லை 
ஸ்ரீவில்லிப்புத்தூர்‌ ஆண்டாள்கோயில்‌ இதற்கு விதிவிலக்காகப்‌ பெருமாள்‌ 
கோயிலின்‌ வெளிப்புறம்‌, வலப்புறத்தில்‌ கிழக்கு நோக்கிய நிலையில்‌ 
அமைக்கப்பட்டு இன்று தனிப்பெருங்கோயிலாக விளங்கி வருகிறது 





பிற்காலப்பாண்டியர்‌ கல்வெட்டுகளில்‌ சிவன்‌-பெருமாள்‌ 
கோயில்களுக்குரிய அம்மன்‌-தாயார்‌ சன்னதிகள்‌ திருக்காமக்கோட்டம்‌ 
என்றும்‌ திருக்காமகோட்டமுடைய நாச்சியார்கோயில்‌ என்றும்‌ 
குறிப்பிடப்படுகின்றன இடத்திற்குத்‌ தக்கவாறு பல்வேறு இடங்களிலுள்ள 
திருக்காமகோட்ட நாச்சியார்க்கு அருகிய அளவில்‌ பெயரிட்டு அழைக்கும்‌ 


ஆவணம்‌ 24, 2013 251 


வழக்கத்தையும்‌ பிற்காலப்பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ உணர்த்துகின்றன 
பிற்காலப்பாண்டியர்‌ கல்வெட்டுகளில்‌ சிவன்கோயில்‌ அம்மனின்‌ பெயர்கள்‌, 
அருந்தவஞ்செய்த நாச்சியார்‌, சிவனேசவல்லி நாச்சியார்‌, சிவனை 
முழுதுடையநாச்சியார்‌, நல்லதவம்‌ செய்தார்‌. நாச்சியார்‌ 
போகமதிபூமலையாள்‌, நாச்சியார்‌ தண்மென்முலையார்‌ எனக்கு 
நல்லபெருமாள்‌ நாச்சியார்‌ என்று பலவாறாகக்‌ குறிப்பிடப்படுகின்றன 2 
மூன்றாம்‌ குலோத்துங்கசோழன்‌ மெய்க்கீர்த்தியில்‌ மதுரைக்கோயிவிலுள்ள 
மீனாட்சியம்மன்‌ திருக்காமகோட்டமுடைய நாச்சியார்‌ என்று 
குறிப்பிடப்படுகின்றார்‌ 


பிற்காலப்பாண்டியர்‌ கல்வெட்டுகளில்‌ காலமுறையினைக்‌ கண்டறியும்‌ 
முறையில்‌ திருக்காமகோட்டமுடைய நாச்சியார்‌ கோயில்கள்‌ 
கட்டப்பட்டதைத்‌ தெரிவிக்கும்‌ பிற்காலப்பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ 
கிடைக்கின்றன பொஆ 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ சேத்தூரிலுள்ள 
பெருமாள்கோயிலில்‌ காமகோட்டமான அழகியநாச்சியார்‌ கோயிலை 
மலைமண்டலத்துக்‌ கீழ்குளத்தைச்‌ சார்ந்த சாத்தன்ரவி என்பவன்‌ 
எடுப்பித்துள்ளான்‌” இதே காலத்தில்‌ இளான்குடி (இளையான்குடி) கங்கை 
கொண்ட சூரியத்தேவன்‌ வாணாதிராயனான காலிங்கராயன்‌ அழகர்‌ 
கோயிலில்‌ சிறுகோயில்‌ எடுப்பித்துச்‌ சுந்தரவல்லி நாச்சியாரைப்‌ 
பிரதிட்டைச்‌ செய்துள்ளான்‌ திருமால்‌ கோயில்களைவிட சிவன்கோயில்‌ 
வளாகத்தில்‌ காமகோட்டம்‌ கட்டியது குறித்த கல்வெட்டுகள்‌ பல 
கிடைக்கின்றன முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ திருக்‌ 
கோளக்குடியில்‌ இராசவல்லிபுரத்தைச்‌ சார்ந்த ஒருவன்‌ திருக்காமகோட்ட 
முடைய நாச்சியார்‌ கோயிலைக்‌ கட்டியுள்ளான்‌ 35 பொ.ஆ. 13ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ திருப்பரங்குன்றத்தில்‌ சேந்தப்பிள்ளையும்‌, இளையான்குடி 
யில்‌ காலிங்கராயரும்‌ சோழவந்தான்‌ தென்கரையில்‌ நரசிங்கதேவரும்‌ 
காமகோட்டமுடைய நாச்சியார்‌ கோயில்களைக்‌ கட்டியுள்ளனர்‌ * 
சிற்றாலயங்கள்‌ 


பிற்காலப்பாண்டியர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ சிறிய ஆலயங்கள்‌ 
கட்டியதைத்‌ தெரிவிக்கும்‌ பிற்காலப்பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ பல உள்ளன 
மதுரைக்‌ கோயிலில்‌ இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ 
வாணாதிராயரால்‌ விரத முடித்த ஈஸ்வரமுடையார்‌ கோயில்‌ என்று சிறு 
சிவன்கோயில்‌ எடுக்கப்பட்டுள்ள து? ஆளுடையபிள்ளையார்கோயில்‌ 
என்ற சிற்றாலயம்‌ திருக்கோளக்குடி, சிவன்கோயிலில்‌ கட்டப்பட்டுள்ளது” 
மலைமண்டலத்து மத்திக்கோட்டு நாராயணன்‌ நாராயணனான வீரமழகிய 
பாண்டியதேவர்‌ நெல்லையப்பர்‌ கோயிலில்‌ விக்கனேஸ்வரர்கோயில்‌ 
மண்டபத்தைக்‌ கட்டுவித்துள்ளார்‌ 22 அருவியூர்‌ அழகாபுரி வணிகர்கள்‌ 
அரண்மனை சிறுவயல்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ இளையநாயனார்‌ 
சிற்றாலயத்தை எடுப்பித்துள்ளனர்‌ £ 


528 ஆவணம்‌ 2, 2013 


மண்டபங்கள்‌ 


பிற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ பாண்டியநாட்டில்‌ தனித்த நிலையில்‌ 
எடுப்பித்த பெரிய மண்டபங்கள்‌ குறித்த சான்றுகளைக்‌ காண்பது அரி து 
ஆனால்‌ கருவறைக்கு முன்புள்ள மகாமண்டபத்தையும்‌ முன்மண்ட 
பத்தையும்‌ எடுப்பான முறையில்‌ எடுப்பித்துள்ளமைக்குக்‌ கல்வெட்டுச்‌ 
சன்றுகள்‌ உள்ளன. அவை கல்வெட்டுகளில்‌ பல பெயர்களில்‌ அமைந்த 
மண்டபங்களாகக்‌ குறிப்பிடப்படுகின்றன திருமயம்‌ வட்டத்தில்‌ பதிமூன்றாம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ காரமங்கலம்‌ அகத்தீஸ்வரர்‌ கோயிலிலும்‌ 
குருங்களூர்‌ அகத்தீஸ்வரர்கோயிலிலும்‌ சுந்தரபாண்டியன்‌ திருமண்டபம்‌ 
என்ற பெயரில்‌ மண்டபங்கள்‌ கட்டப்பட்டுள்ளன ” காரமங்கலத்திலுள்ள 
மண்டபம்‌ ஆட்கொண்டதேவனான தன்மராயன்‌ திருப்பணியாகும்‌ மதுரை 
மாவட்டம்‌ அழகர்கோயிலில்‌ (கோயில்‌ பொன்வேய்ந்த பெருமாள்‌ 
திருமண்டபம்‌', முனையதரையன்‌ தஇருமண்டபமும்‌, சாக்கோட்டைக்‌ 
கோயிலில்‌ மானவசிங்கன்‌ திருமண்டபமும்‌, இளையாங்குடியில்‌ 
திகையாதித்தன்‌ திருமண்டபமும்‌ பிற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ 
எடுக்கப்பட்டுள்ளன “2 திருப்பத்தூர்‌ திருத்தளிநாதர்‌ கோயிலில்‌ 
திருத்தொண்டத்தொகையான்‌ திருமண்டபம்‌ என்ற பெயரில்‌ மண்டபம்‌ 
ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது”” திருமலையில்‌ ஐ.நூற்றுவன்‌ திருக்காவணம்‌ 
என்று வணிகர்கள்‌ குழுவினரால்‌ மண்டபம்‌ கட்டப்பட்டுள்ளது * 
பிரான்மலையில்‌ சைவக்குரவர்‌ பெயரால்‌ திருநாவுக்கரசர்‌ திருமண்டபம்‌ 
என்று ஒரு மண்டபம்‌ எடுக்கப்பட்டுள்ளது45. விருதுநகர்‌ மாவட்டம்‌ 
சோழபுரம்‌ பெருமாள்கோயிலில்‌ அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபம்‌, 
சோபனமண்டபம்‌ அகியவற்றை முதலாம்‌ மாறவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌ 
காலத்தில்‌ (பொ.ஆ 1302) கட்டியவன்‌ களாத்தூருடையான்‌ 
கோலங்கரியானான வேணாவுடையான்‌ ஆவான்‌ முதலாம்‌ மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ பெயரால்‌ தென்திருப்பேரை மகரக்குழைக்காதர்கோயிலில்‌ 
ஞானசமுத்திரன்மண்ட பம்‌ என்ற பெயரில்‌ மகாமண்டபத்தைக்‌ கட்டியவன்‌ 
ஆராஅமுதன்‌ என்பனாவான்‌.” குலசேகரன்‌ திருமண்டபம்‌ என்ற பெயரில்‌ 
நெல்லையப்பர்கோயிலில்‌ மண்ட பம்‌ ஒன்று கட்டப்பட்டுள்ளது.” ஆத்தூர்‌, 
திருவாலீசுவரம்‌, திருக்கோளூர்‌, தீர்த்தாண்டதானம்‌ ஆகிய இடங்களிலுள்ள 
சிவன்கோயில்களில்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ காலத்தில்‌ மண்டபங்கள்‌ 
எடுப்பிக்கப்பட்டுள்ளன.” 

சன்னவனம்‌ சாலையவனேசுவரர்‌ கோயிலில்‌ பொ.ஆ 1274இல்‌ பூக்களைத்‌ 
தொடுப்போர்க்குத்‌ திருப்பூமண்டபம்‌ என்ற பெயரில்‌ மண்டபம்‌ ஒன்று 
கட்டப்பட்டுள்ளது”? சோழபுரத்தில்‌ ரிஷபதேவர்மண்டபம்‌ என்ற பெயரில்‌ 
மண்டபம்‌ எடுப்பிக்கப்பட்டுள்ளது:” சுவாமி நீராடுவதற்காக இளான்குடி 
கங்கைகொண்ட சூரியதேவன்‌ வாணாதிராயனால்‌ மதுரையில்‌ 
வைகையாற்றங்கரையில்‌ மண்டபம்‌ ஒன்று கட்டப்பட்டுள்ளது.” 


253 
ஆவணம்‌ 24, 2013 


இதுபோன்று கல்வெட்டுக்களில்‌ காணப்படும்‌ மண்டபங்களை கள ஆய்வு 
செய்வதன்‌ மூலம்‌ பிற்காலப்பாண்டியர்‌ மண்டபக்‌ கலைப்பாணியை 
அறியலாம்‌ இவற்றில்‌ சில பிற்காலத்தில்‌ திருப்பணியால்‌ மாற்றம்‌ 
அடைந்துள்ளதையும்‌ காணலாம்‌ 


திருமதில்‌ - திருச்சுற்றுமாளிகை கோயில்‌ 


விமானம்‌, சிற்றாலயங்கள்‌ அகியவற்றைச்‌ சுற்றித்திருமதிலும்‌ பல 
தூண்கள்‌ கொண்ட திருச்சுற்றுமாளிகையும்‌ பிற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டுள்ளதைக்‌ கல்வெட்டுகள்‌ புலப்படுத்துகின்றன. நாலுகவி 
பெருமாள்தாசர்‌ சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ காலத்தில்‌ திருக்கோட்டியூர்‌ 
செளமியநாராயணப்‌ பெருமாள்‌ கோயிலைச்‌ சுற்றிக்கட்டிய திருமதில்‌ 
கோதண்டராமன்‌ திருமதில்‌ என்றழைக்கப்‌ பட்டது” நெல்லையப்பர்‌ 
கோயில்‌ திருச்சுற்றுமதில்‌ குலசேகரபாண்டியன்‌ காலத்தில்‌ 
எடுக்கப்பட்டுள்ளது “ 

திருமதிலையொட்டி கோயிலின்‌ உட்புறம்‌ பல தூண்களைக்‌ கொண்ட 
திருச்சுற்று மண்டபம்‌ பிற்காலப்பாண்டியர்‌ கோயில்களில்‌ கட்டப்பட்டன 
இவை திருச்சுற்றுமாளிகை, திருநடை மாளிகை என்று அழைக்கப்பட்டன. 
விக்கிரமபாண்டியன்‌ காலத்தில்‌ சிவகிரி சிவன்கோயிலின்‌ 
திருச்சுற்றுமண்டபம்‌ கொடுமளூர்‌ தேவன்‌ அழகப்பெருமாளான 
பல்லவராயரால்‌ கட்டப்பட்டது55 திருத்தங்கல்‌ பெருமாள்கோவிலில்‌ 
விமானத்தினைச்‌ சுற்றி முதலாம்‌ மாறவர்மன்‌ குலசேகரபாண்டி யன்‌ காலத்தில்‌ 
திருவரங்கதேவன்மண்டபம்‌ என்ற பெயரில்‌ திருச்சுற்றுமாளிகை 
கட்டப்பட்டுள்ளது.” நெல்லையப்பர்‌ கோயிலில்‌ விக்கிரமபாண்டி யன்‌ 
திருமாளிகை என்ற பெயரில்‌ அரசனே திருச்சுற்று மண்டபத்தினைக்‌ 
கட்டியுள்ளான்‌.” திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ பிற்காலப்பாண்டியர்‌ 
காலத்தில்‌ நம்பன்தட்டை கபிசுவரம்‌ உடையார்‌ கோவிலின்‌ 
ஐகதோபகண்டர்‌ திருமாளிகையை ஐகதோபகண்டரும்‌ சிங்கிக்குளம்‌ 
கைலாசநாதர்கோவிலின்‌ திருச்சுற்று மாளிகையை செளந்தரபாண்டி யனும்‌, 
தென்திருப்புவனம்‌, புஷ்பவனேசுவரர்கோயில்‌ திருநடைமாளிகையை 
வித்யாபரணனும்‌ கட்டுவித்துள்ளனர்‌** இ 'துபோன்ற காலவரையறையைச்‌ 
செய்ய உதவும்‌ கல்வெட்டுகள்‌ உள்ள திருச்சுற்று மண்டபங்கள்‌, பிற்காலப்‌ 
பாண்டியர்‌ தூண்கள்‌, போதிகை ஆகியவற்றின்‌ அமைப்பை நன்கு அறிய 
உறுதுணை புரிகின்றன 


கோபுரங்கள்‌ 


மதுரை, திருநெல்வேலி போன்ற பல பெருங்கோயில்களில்‌ பிற்காலப்‌ 
பாண்டியர்‌ காலத்தில்‌ சிறியகோபுரம்‌ முதல்‌ பெரியகோபுரங்கள்‌ வரை 
கட்டப்பட்டுள்ளன இவற்றில்‌ சில இடங்களில்‌ அவற்றின்‌ காலத்தைத்‌ 
திட்டவட்டமாகத்‌ தெரிவிக்கும்‌ முறையில்‌ அமைந்த கல்வெட்டுகள்‌ 


ன்‌ ஆவணம்‌ 24, 2013 


காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ 
இராசராசசோழனைப்‌ போன்று விமானத்தின்‌ முன்பாக இரண்டு 
கோபுரங்களையும்‌ பிற்காலச்சோழர்களைப்‌ போன்று கோயிலின்‌ நான்கு 
வாயில்களிலும்‌ நான்கு கோபுரங்கள்‌ எடுக்கும்‌ வழக்கத்தைக்‌ காணமுடிகிறது. 
விருதுநகர்‌ மாவட்டத்து சோழபுரம்‌ கோயிலின்‌ விமானத்தின்‌ முன்பாக 
பொ.ஆ.13ஆம்‌ நூற்றாண்டின்‌ மையப்பகுதியில்‌ ஆட்சிபுரிந்த அரசர்களின்‌ 
பெயரால்‌ சுந்தரபாண்டியன்‌ திருக்கோபுரம்‌, தம்பிக்கு நல்லான்‌ திருக்கோபுரம்‌ 
என்று இரண்டு கோபுரங்கள்‌ எடுக்கப்பட்டுள்ளன:”” மதுரைக்‌ கோயிலில்‌ 
சொக்கர்‌ சன்னதியின்‌ முன்பாக கிழக்கு வாயிலில்‌ வெளிச்சுற்று மதிலில்‌ 
பொ.ஆ. 13ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ அவனிவேந்தராமன்‌ 
என்றழைக்கப்பட்ட சுந்தரபாண்டியனால்‌ மிகப்பெரிய கோபுரம்‌ ஓன்று 
கட்டப்பட்டுள்ளது. இதன்‌ உட்புறம்‌ நிலைவாயிலின்‌ இருபுறமும்‌ 
சுந்தரபாண்டியன்‌ திருக்கோபுரம்‌ அவனிவேந்தராமன்‌ திருக்கோபுரம்‌ என்று 
குறிப்பிடும்‌ கல்வெட்டுகள்‌ காணப்படுகின்றன.” அழகர்கோயிவில்‌ கம்பத்தடி 
மண்டபத்திற்கு முன்பாகவுள்ள பெரிய கோபுரத்தினைச்‌ செழுவத்தூர்‌ 
தொண்டைமான்‌ காலிங்கராயனின்‌ மகன்‌ கட்டியுள்ளான்‌.” இக்கோபுரம்‌ 
தொண்டைமான்‌ கோபுரம்‌ என்று அழைக்கப்பட்டுள்ளது. சின்னமனூர்‌ 
சிவன்கோயில்‌ கோபுரத்தை வணிகர்‌ குழுவினர்‌ கட்டியுள்ளனர்‌. இதனால்‌ 
இது பதினெண்விசையத்திருக்கோபுரம்‌ என்றழைக்கப்பட்‌்டுள்ளது.” 


கட்டடப்பகுதிகள்‌ 


பிற்காலப்பாண்டியர்காலக்‌ கலைப்பாணியை வரையறை செய்ய உதவும்‌ 
கல்வெட்டுகளுடன்‌ கூடிய கோயில்‌ கட்டடப்பகுதிகள்‌ - கட்டட 


ட்ட ம்‌ - ee : | | (ம. (இர இர | 
7. எட்‌ ஆ 3 2 re rar 1 








ஆவணம்‌ 24, 2013 


உறுப்புக்கள்‌ பாண்டிய நாடெங்கும்‌ காணப்படுகின்றன. திருவாசல்‌, 
திருநிலைக்கால்‌, தூண்‌, போதிகை, கோமுகம்‌ (பிரநாளம்‌) பலிபீடம்‌, 
பூப்பலகை, சாளரம்‌ என்று பல கட்டடப்பகுதிகளைச்‌ செய்வித்தோர்‌ 
பெயர்கள்‌ அவற்றிலேயே கல்வெட்டுகளாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன.” 
விமானச்சிற்பங்கள்‌ 

பிற்காலப்பாண்டியர்‌ கோயில்களில்‌ சோழர்‌ கட்டடக்கலைப்‌ பாணியைப்‌ 
பின்பற்றி விமானங்களில்‌ தேவகோட்டங்களில்‌ சிற்பங்கள்‌ செய்து வைக்கும்‌ 
மூறை அருகிய அளவில்‌ வழக்கத்திற்கு வந்துவிட்டது என்பதைக்‌ 
கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன. அருப்புக்கோட்டை பிற்காலப்பாண்டியர்‌ 
சிவன்கோயில்‌ விமானத்தில்‌ கருவறை தேவகோட்டங்களில்‌ துர்க்கை, 
இலிங்கபுராணதேவர்‌ உருவங்களைச்‌ செய்வித்தோரின்‌ பெயர்கள்‌ 
கல்வெட்டுப்‌ பொறிப்புகளாக உள்ளன இடைக்காலப்பாண்டியர்‌ 
காலத்திலிருந்து விமானத்தின்‌ தென்புறமுள்ள தட்சிணாமூர்த்தி 
தேவகோட்டத்திற்கு முன்பாகச்‌ சிறுமண்டபம்‌ கட்டப்பெறும்‌ வழக்கம்‌ 
வந்துள்ளது இக்காலத்திலிருந்து தட்சிணாமூர்த்திக்கு மிகுந்த 
முக்கியத்துவத்தைப்‌ பாண்டியர்‌ அளித்துள்ளனர்‌ இடைக்காட்டூர்‌ 
பிற்காலப்பாண்டியர்‌ சிவன்கோயில்‌ கருவறை தேவகோட்டத்திலுள்ள 
தட்சிணாமூர்த்தி சிற்பத்தை அழகிய பாண்டிய தட்சிணாமூர்த்தி என்ற 
பெயரில்‌ அரும்புகலழித்த பாண்டியதேவர்‌ என்பவர்‌ எழுந்தருளு 
வித்துள்ளார்‌ * 
பிற்காலப்பாண்டியர்‌ கோயிலின்‌ பண்புகள்‌ 


பிற்காலப்பாண்டியர்‌ கட்டுமானக்‌ கோயில்கள்‌ குறைவான உயரமுடைய 
விமானத்துடன்‌ கட்டடக்கோயில்களாக உள்ளன திருப்பரங்குன்றம்‌, 
மூவரைவென்றான்‌ போன்ற இடங்களிலுள்ள முற்காலப்பாண்டியர்‌ 
குடைவரைக்கோயில்கள்‌ பதிமூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ திருத்தியமைக்கப்‌ 
பட்டன அவற்றில்‌ பிற்காலப்பாண்டியர்‌ சிற்பங்கள்‌ செய்விக்கப்பட்டன. 
தென்பரங்குன்றத்தில்‌ சமணருக்குரிய முற்காலப்பாண்டியர்கோயில்‌ 
பிரசன்னதேவர்‌ என்ற சைவத்துறவியால்‌ சிவன்கோயிலாக மாற்றியமைக்கப்‌ 
பட்டது 


சைவ, வைணவக்‌ கட்டடக்கோயில்கள்‌ கருவறை, அர்த்தமண்டபம்‌, 
மகாமண்டபம்‌, முகமண்டபம்‌ ஆகியவற்றோடு அவற்றைச்‌ சுற்றிச்‌ 
சிற்றாலயங்கள்‌ திருச்சுற்றுமாளிகையோடு காணப்படுகின்றன. வாயிலில்‌ 
ஒன்று முதல்‌ இரண்டு சிறிய கோபுரங்கள்‌ காணப்படுகின்றன. சில 
இடங்களில்‌ மகாமண்டபத்தின்‌ தென்புறம்‌ சோபன மண்டபமும்‌ உள்ளது. 
மகாமண்டபம்‌ அல்லது முன்மண்டபத்தின்‌ பக்கவாட்டில்‌ தெற்கு நோக்கிய 
நிலையில்‌ அம்மன்‌, தாயார்‌ சிற்றாலயங்கள்‌ தோற்றுவிக்கப்பட்டன. 


256 ஆவணம்‌ 24, 2013 


சைவக்கோயில்களில்‌ கணபதி, முருகன்‌, சண்டி கேசுவரர்‌, சூரியன்‌, 
சந்திரன்‌, பைரவர்‌ அகியோர்க்குத்‌ தனிச்சிற்றாலயங்கள்‌ எடுக்கப்பட்டன. 
சப்தமாதர்க்கு அருகிய அளவில்‌ திருச்சுற்றுமாளிகையின்‌ தென்புறத்தில்‌ 
சிற்பங்கள்‌ வடித்து வைக்கப்பட்டன. முற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ 
சைவக்கோயில்களில்‌ இருந்த மூதேவியின்‌ வழிபாட்டைப்‌ பிற்காலப்‌ 
பாண்டியர்‌ கோயில்களில்‌ காணமுடியவில்லை துர்க்கைக்குத்‌ தனி 
சிற்றாலயம்‌ எடுக்கப்படும்‌ மரபு இக்காலத்தில்‌ மறைந்துவிட்டது 
இக்காலத்தில்‌ பைரவர்க்குத்‌ தனி சிற்றாலயம்‌ அமைக்கப்படும்‌ மரபு 
பெருவழக்காக இருந்தது பாண்டியநாட்டில்‌ பெரிச்சிக்கோயிலில்‌ மட்டும்‌ 
பொ 12ஆம்‌ நூற்றாண்டிற்கு முன்பாகவே பைரவர்க்குச்‌ சிற்றாலயம்‌ 
எடுக்கப்பட்டுள்ளது மேலும்‌ பாண்டிய நாட்டில்‌ சோழர்‌ ஆட்சியின்போது 
சேத்திரபாலர்‌ வழிபாடு வந்துள்ளதும்‌ இங்கு குறிப்பிடத்தக்கது. 

திருமால்கோயில்களில்‌ நரசிம்மர்க்கும்‌ விஷ்வக்சேனர்க்கும்‌ 
தனிச்சிற்றாலயங்கள்‌ காணப்படுகின்றன. திருமோகூர்‌ போன்ற சில 
இடங்களிலுள்ள கோயில்களில்‌ சக்கரத்தாழ்வார்க்குத்‌ தனிச்சிற்றாலயம்‌ 
அமைக்கப்படும்‌ வழக்கம்‌ பிற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ தோன்றிவிட்டது 
திருமால்கோயில்‌ கருவறைகளில்‌ திருமாவின்‌ நின்ற, இருந்த, கிடந்த 
கோலங்கள்‌ வழிபாட்டில்‌ உள்ளன இவற்றில்‌ நின்ற, இருந்த கோலங்களுடன்‌ 
ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோரது திருவுருவங்களும்‌ செய்து வைக்கப்பட்டன 
திருமோகூர்‌ காளமேகப்பெருமாள்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ பொ.ஆ 13ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ பள்ளி கொண்ட பெருமாளுக்குத்‌ தெற்கு நோக்கிய நிலையில்‌ 
தனிச்சன்னதி திருவரங்கத்தினைப்‌ போன்று எடுக்கப்பட்டுள்ளது 
இப்பெருமானின்‌ பாதத்திற்கு அருகில்‌ ஸ்ரீதேவி, பூதேவி அமர்ந்துள்ளனர்‌ 
திருமால்கோயில்களில்‌ ஆழ்வார்களுக்குச்‌ சிற்றாலயம்‌ அமைக்கப்படும்‌ 
வழக்கம்‌ பிற்காலப்பாண்டியர்‌ காலத்தில்‌ தோன்றியது மன்னார்கோயிலில்‌ 
எடுக்கப்பட்ட குலசேகரஆழ்வார்கோயில்‌ இதற்குச்‌ சிறந்த சான்றாகும்‌ 


பிற்காலப்பாண்டியர்‌ கோயில்‌ விமானங்கள்‌ ஆறு அங்கங்கள்‌ கொண்ட 
ஒற்றைத்தளம்‌ அல்லது இருதளங்களுடன்‌ உள்ளன சிறிய கருவறையைக்‌ 
கொண்டதாக இருக்கின்றன கோபுரங்களே விமானத்தைவிட உயர்ந்து 
நிற்கின்றன. விமானம்‌ சதுர, செவ்வக வடிவங்களில்‌ அமைக்கப்பட்டன 
விமானத்தில்‌ பிரஸ்தரத்திற்கு மேலுள்ள பகுதி பெரும்பாலும்‌ செங்‌ 
கல்லாலும்‌ சுதையாலும்‌ உருவாயின இவற்றின்‌ சிகரம்‌ பெரும்பாலும்‌ 
எண்பட்டையாயும்‌ (திராவிட சிகரம்‌) சில இடங்களில்‌ சதுரமாயும்‌ (நாகரம்‌) 
உள்ளன திருக்கோளூர்‌ போன்ற இடங்களில்‌ சாலை வடிவில்‌ உள்ள சிகரங்‌ 
களும்‌ அருகிய அள வில்‌ எடுக்கப்பட்‌ ளெளன 

பிற்காலப்‌ பாண்டியர்‌ கோயில்‌ விமானங்களின்‌ அதிட்டானங்கள்‌ எளிய 
பாதபந்த அதிட்டானங்களாகவே அமைந்துள்ளன. சோழர்காலக்‌ 
கோயில்களைப்‌ போன்ற அழகிய பிரதி பந்த, கபோதபந்த அதிட்டானங்‌ 


ஆவணம்‌ 24, 2013 257 


களைக்‌ காணமுடியவில்லை. இவற்றில்‌ கண்ட சிற்பங்கள்‌ அருகிய அளவில்‌ 
வடிக்கப்பட்டுள்ளன. திருவேகம்பத்துப்‌ பகுதியில்‌ எடுக்கப்பட்ட 
சிவன்கோயிலின்‌ அதிட்டானத்து உபானப்பகுதியில்‌ நாட்டிய கரணச்‌ 
சிற்பங்களை அமைக்கும்‌ புதிய மரபு காணப்படுகிறது. விமானத்தின்‌ 
உயரத்தைக்கூட்ட கபோதபத்ர அமைப்பைக்‌ கொண்ட உபபீடம்‌ லெ 
இடங்களில்‌ உள்ளன. பாண்டிய நாட்டில்‌ கோயில்‌ கலை வரலாற்றில்‌ 
செய்யப்பட்ட புதிய முயற்சிகள்‌ இவையாகும்‌. திருவுருவங்களுக்குத்‌ 
திருமஞ்சனம்‌ செய்யப்படும்‌ கோயில்களின்‌ வடபுற அதிட்டானப்‌ பகுதியில்‌ 
எளிய சிம்மமுகத்துடன்‌ கூடிய பிரநாளம்‌ பிற்காலப்பாண்டி யர்‌ கோயில்களில்‌ 
செய்விக்கப்பட் டுள்ளன. 
விமானத்தின்‌ 
சுவர்ப்பகுதியில்‌ 
கருவறையில்‌ மூன்றும்‌ 
அர்த்த மண்டபத்தில்‌ 
இரண்டும௱ாக 
மொத்தம்‌ ஐந்து தேவ 
கோட்டங்கள்‌ 
அமைக்கும்‌ மரபே 
பிற்காலப்பாண்டியர்‌ 
கோயில்களில்‌ 
காணப்படுகிறது. 
முற்காலப்பாண்டியர்‌ 
கோயில்களைப்‌ 
போன்றே இவற்றில்‌ 
பெரும்பாலும்‌ 
தெய்வவுருவங்கள்‌ 
வைக்கப்படவில்லை. 
இவை அலங்காரத்‌ 
திற்கு வைக்கப்பட்ட 
மாடங்களாகவே 
உள்ளன. சில இடங் 
களில்‌ சோழர்கோயில்‌ களின்‌ தாக்கத்தினால்‌ தேவகோட்டங்களில்‌ தென்புற 
தேவகோட்டத்தில்‌ தட்சிணாமூர்த்தி, வடபுறம்‌ பிரம்மா, மேற்புறத்‌ 
தேவகோட்டத்தில்‌ இலிங்கோகத்பவர்‌ உருவங்கள்‌ செய்து வைக்கப்பட்டன. 
அர்த்தமண்டப தென்புறத்‌ தேவகோட்டத்தில்‌ விநாயகர்‌ உருவமும்‌ வடபுறத்‌ 
தேவகோட்டத்தில்‌ துர்க்கையின்‌ உருவமும்‌ செய்து வைக்கப்பட்டன. 
அருப்புக்கோட்டை போன்ற இடங்களிலுள்ள சிவன்கோயிலில்‌ 
தேவகோட்டங்களிலுள்ள தெய்வவுருவங்களின்‌ பெயரும்‌ அவற்றைச்‌ 
செய்வித்தோரின்‌ யெயரும்‌ கல்வெட்டுகளாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 
258 





ஆவணம்‌ 24, 2013 


பிற்காலப்பாண்டியர்‌ கோயில்‌ தேவகோட்டங்களிலுள்ள தெய்வவுருவங்கள்‌ 
சோழர்‌ காலக்‌ கோயில்களைப்‌ போன்று தேவகோட்டம்‌ முழுவதும்‌ 
நிறைந்து நிற்கும்‌ முறையில்‌ எடுப்பான தோற்றத்துடன்‌ செய்விக்கப்பட 
வில்லை 


பிற்காலப்‌ பாண்டியர்‌ கோயில்களின்‌ கருவறை, அர்த்தமண்டப 
தேவகோட்டங்களின்‌ மேலே அரைவட்டவடிவில்‌ தட்டையான 
மகரதோரணங்கள்‌ அணி செய்கின்றன மகரதோரணத்தின்‌ நடுவே அமைந்த 
சிறிய வட்ட, அரைவட்ட குறு மாடங்களில்‌ குறுஞ்சிற்பங்கள்‌ 
வடிக்கப்பட்டுள்ளன சிவன்கோயில்களில்‌ விநாயகர்‌, தட்சிணாமூர்த்தி, 
யோகநரசிம்மர்‌, பிரம்மா போன்றோரின்‌ உருவங்கள்‌ உன்ளன திருமால்‌ 
கோயில்களில்‌ அவரது பல்வேறு கோலங்கள்‌, திருவிளையாடல்கள்‌, அழகிய 
குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன அனால்‌ இவற்றில்‌ 
திட்டவட்டமான வரையறை பின்பற்றப் படவில்லை பதின்மூன்றாம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிலிருந்து தேவகோட்டங்களின்‌ மீது சாலைவடி வத்‌ 
தோரணம்‌ அமைக்கும்‌ அலங்காரமுறை வந்துள்ளது. தேவகோட்டங்களின்‌ 
பக்கவாட்டில்‌ இருபுறமும்‌ சுவர்ப்பகுதியில்‌ கம்பபஞ்சரம்‌, கோட்ட பஞ்சரம்‌, 
கும்பபஞ்சரம்‌ சதுரவடிவிலான அரைத்தாண்கள்‌ பிற்காலப்டாண்டியர்‌ 
கோயில்களில்‌ காணப்படுகின்றன தூண்களிலும்‌ அரைத்தாண்களிலும்‌ 
வெட்டுப்போதிகை, ஆப்புமுனைப்‌ போதிகைகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளன 
இவற்றோடு பூமொட்டுப்‌ போதிகையையும்‌ பிற்காலப்பாண்டியர்‌ 
கோயில்களில்‌ அவர்தம்‌ இறுதிக்காலத்தில்‌ வழக்கிற்கு வந்துவிட்டன 
கும்பபஞ்சரத்தை முற்கால இடைக்காலப்‌ பாண்டியர்‌ கோயில்களில்‌ 
காணமுடியவில்லை பிற்காலப்பாண்டியர்காலக்‌ கோயில்‌ சுவர்களில்‌ 
இதனைக்‌ காணமுடிகிறது சுவருக்கு மேலுள்ள பிரஸ்தரத்தில்‌ எடுப்பான 
கொடுங்கை, யாளிவரி, பூதவரி, அன்னவரி ஆகியவை காணப்படுகின்றன 
பிற்காலப்பாண்டியர்‌ கோயில்கள்‌ பலவற்றில்‌ பிரஸ்தரத்திற்கு மேலேயுள்ள 
தளம்‌, சிகரப்பகுதிகள்‌ நாயக்கர்‌ மற்றும்‌ அண்மைக்காலங்களில்‌ 
புதுப்பிக்கப்பட்டுவிட்டமையால்‌ அவற்றின்‌ இயல்பை முற்றிலுமாக 
அறிந்துகொள்ள இயலவில்லை. 


பிற்காலப்பாண்டியர்‌ கோயில்கள்‌ பாண்டியப்‌ பேரரசுத்தன்மையைப்‌ 
புலப்படுத்துகின்ற முறையில்‌ பெரிதாகவும்‌ விரிவாகவும்‌ கட்டப்படவில்லை 
இவை முற்காலப்பாண்டியர்‌ கலை பாணியை அடித்தளமாகக்‌ கொண்டு 
பிற்காலச்சோழர்களைப்‌ பின்பற்றிக்‌ கட்டப்பட்டுள்ளன பிற்காலச்‌ 
சோழர்களால்‌ எடுக்கப்பட்ட கோயில்களின்‌ கலைப்பாணியின்‌ தாக்கத்தை 
இவை பெற்றிருந்தாலும்‌ சோழநாட்டில்‌ பிற்காலச்சோழர்களால்‌ 
எடுக்கப்பட்ட கம்பீரமாக உயர்ந்தும்‌ விரித்தும்‌ காட்சியளிக்கும்‌ 
கட்ட்டக்கோயில்கள்‌ (அதாவது தாராசுரம்‌, திருபுவனம்‌ போன்றவை) ஒன்று 
கூட பாண்டி ௰யதாட்டில்‌ இல்லை பெரிய நகரங்களில்‌ எடுக்கப்பட்ட 
கோபுரங்கள்‌ மட்டும்‌ பிற்காலப்பாண்டியர்‌ எழுச்சியைப்‌ புலப்படுத்து 


ஆவணம்‌ 24, 2013 ல்‌ 


கின்றன தமிழ்நாட்டில்‌ பொத 13, 14ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
பேரரசுகளுக்கிடையே நடைபெற்ற ஆதிக்கவுரிமைப்‌ போர்களில்‌ 
பாண்டியர்‌ சிக்கித்‌ தவித்தனர்‌ அக்காலத்தில்‌ இடைவிடாது பல போர்களில்‌ 
பாண்டிய மன்னர்‌ ஈடுபட வேண்டியிருந்தது இதனால்‌ பாண்டியநாட்டில்‌ 
கோயில்கலை வரலாற்றில்‌ உன்னதமான நிலை எட்டுவதற்குரிய சூழலும்‌ 
உருவாகவில்லையோ என்று கருதத்‌ தோன்றுகிறது 

அடிக்குறிப்புகள்‌ 


1. 7. C.Sivaramamurthi, Kalugumalat and Early Pandyan Rockart 
Shrines, 1961. 


2, Ganapathy Subbiah, Early Pandyan Architecture (C.600-950), 
Unpublished Ph.D. Thesis. 
3. K.V.Soundararajan, Early Pandyan, Muttarayar and Irukkuvel 


Architecture, in studies in indian Temple Architecture, 1995 


2 கு. சேதுராமன்‌, இராமேசுவரம்‌ கோயில்‌, ஜெ.ஜெ. பப்ளிகேசன்ஸ்‌, மதுரை 
2000. 


SI! Vol.VIIl No.411. 
ARE 447-452/1906. 
ARE 291/1972-73. 
SILXXII! No.421. 
Sil VII! No.404, 


௦ Nom 


வெ.வேதாசலம்‌, இடைக்காட்டூர்‌ திருமணிகண்டேசுவரர்‌ கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ ஆவணம்‌, இதழ்‌-8, தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌, தஞ்சை, 
1997, பக்‌.50. 

9. SH 144////௦ 442. 


10 ARE 35, 36/1926 


11. வெ. வேதாசலம்‌, திருவேகம்பத்து திருக்கோயில்‌ வரலாறு, 1998. 
12. ARE 235/1940-41 


வெ. வேதாசலம்‌, ஆர்‌. பாலச்சந்திரன்‌, மங்கலம்‌ சிவன்கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
ஆவணம்‌ இதழ்‌ - 11, கி.பி.2000, பக்‌.33. 


V Vedachalam, G.Sethuraman, Madhuca Krishnan, Virudhunagar 
District - An Archaeological Source Book; Sivakasi 2000, P63 


5. மேலது, பக்‌.46. 
16 SII XXVI No.528 


260 ஆவணம்‌ 24, 2013 


17. 


ARE 521/1962-63 


17a. SI! XXIi! No.101 


18. 
19. 
20. 
21. 
22. 


23 
24. 
25. 
26. 
27. 
28. 
29 

30. 


31. 
32. 


3௮. 
94, 
39. 
36, 
97. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44. 


ARE.503/16-17 

ARE.490/1916-17 

ARE 496/1916-17 

ARE 5222/1911. 

ARE 397/1916-17 

ARE 7/1915-16 

ARE 446/1909 

ARE 527/1911 

ARE 269, 270/1940-41 

ARE 443/1909 

ARE 546, 549/1916-17 

ARE 357/1949-50 

எஸ்‌.இராமச்சந்திரன்‌, பசுவந்தனைக்கோயில்‌ கல்வெட்டுகள்‌, ௮ ரலாறு இதழ்‌- 
7, இராசமாணிக்கனார்‌ வரலாற்றுப்பேரவை, திருச்சி 1997, பக்‌.4 
கன்னியாகுமரி மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌, தொகுதி-3, எண்‌.1968/269 


ARE 613/17-18; SI.VII 1/௦. 175; ARE 235/1940-41; ARE 466/1916- 
17, ARE 35/31-32 


ARE 223/1940-41 

ARE 306/1949-50 

ARE 84/1915-16 

ARE 337/1918-19; ARE 293/1949-50; ARE 129/1910 
ARE 194/1943-44 

ARE 100/1915-16C 

ARE 53/1926-27 

ARE 51/1924C 

IPS Vol.Nos 407, 1002 

ARE 270/1929-30; ARE 49/1946-47, ARE 301/1945-50 
ARE 104/1908 

ARE 10/1924C 


261 


ஆவணம்‌ 24, 2013 


45. 
46. 
47. 
48. 
49. 


50 


51. 
52. 
53. 
54, 
55. 
56. 
57. 
58. 
59. 


ARE 216/1924C 

ARE 497/1909 

ARE 284/1940-41 

ARE 336/1916-17 

ARE 454/1929-30; ARE 341/1916-17; ARE 781/1962-63; 
ARE 598/1926-27 

ARE 18/1915-16C 

ARE 512/1962-63 

ARE 306/1949-50 

ARE 297/1923 

ARE 29/1926-27C 

ARE 61/1928-29 

இக்கல்வெட்டு நேரில்‌ படிக்கப்பட்டது 

ARE 48/1926-27C 

ARE 482/1916-17, ARE 266/1940-41; ARE 476/1916-17 
ARE 492/1909 


Virudhunagar District - An Archaeological Source Book PP.87-88 


60, 
67. 
62. 
63. 


64. 


262 


ARE 285, 286/1941-42 
ARE 331/1929-30 
Sil XXIII No.430 


ARE 620/1926-27; ARE 32/1926; IPS No.1005; ARE 643/1917; ARE 
313/1940-41; ARE 385/1929-30; ARE 442/1977; ARE 19/1926- 


வெ. வேதாசலம்‌, இடைக்காட்டூர்‌ திருமணிகண்டேசுவரர்‌ கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ ஆவணம்‌ இதழ்‌ எண்‌ 8, 9. 


ஆவணம்‌ 24, 2013 
























































99. | t 9 16 1. 6ர்‌ 8 4 
6 0 0 0 0 t 0 L 
6 0 1 8 6 81. 0 9 
pol t 66 [i 06 8 Lu 
முழு மம ன்‌ | தக்‌? ஓழ்‌ qh | யர முழவு மட்‌ | பல 














முலமுழாயலை புளள்படிசயா ரமப ஜாம மல்லாக - மிர மூர்‌ 

















































































































ரபாக 

0001-00௭1 | நிமி 

மு பம 

0001 - ஊடி | டு 

092. - 06079 
wes முறபூரலம(ரம2ஐ ஜாமம்‌ - மஹ ஒர்‌ 
8₹ 6 z ட | 4 ஏகு | 
9 | | v ஐ - 99811] 1 - 10௧௪5 
| | ட டய 
ட 

i உ] 0 1 9901 - 05 UP | - msn 
|. ப்பயப்ப 

ப்‌ 0 0 0 9681-9651 |Z - மாாச்யயா 
டி = | 89% யயர 

6 y i 9 yan ட - |) - மர்மமா 
| வரிய 

ம்‌ ₹ 0 1 9121-061 |, - மும்க ஷூ 
IE 

i ௮ 
ந; முல 
நீ௰ஞ மஜ | ஒடு மறம்‌ iS ட] 





wus myo 





12 
suman மூக யம முற - நிமிர மாரி 


263 


ற்‌ 24, 2013 


ஆவணம்‌ 


66. செய்தித்‌ திரட்டு - புதிய கண்ருபிழப்புகள்‌ 


66 : 1 அரிய நாகர்‌ சிற்பம்‌ 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, செய்யூர்‌ 
வட்டம்‌, பரமேசுவரமங்கலம்‌ கைலாச 
நாதர்‌ கோயில்‌ முன்‌ மண்டபத்தில்‌ 
வழிபாட்டில்‌ உள்ள நாகர்‌ சிற்பம்‌. மூன்று 
தலைகள்‌ உடையது. மேற்பகுதியில்‌ உள்ள 
சிவலிங்கத்தின்‌ மீது பசு பால்‌ சொரியும்‌ 
காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. 
பொதுவாக நாகர்‌ சிற்பத்தில்‌ சிவலிங்கம்‌ 
அல்லது நடனமாடும்‌ நிலையில்‌ கண்ணன்‌ 
காட்டப்பட்டிருப்பார்‌. இங்கு சிவலிங்கத்‌ 
தின்‌ மீது பசு பால்‌ சொரியும்‌ நிலையில்‌ 
சிற்பத்தில்‌ வடிக்கப்பட்டுள்ளது சிறப்‌ 
பாகும்‌. இது 15-16ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. 








66 : 2 கருவறைச்‌ சுவர்‌ 


காரைக்குடி வட்டம்‌ நெடுங்குடி 
கைலாசநாதர்‌ கோயிலில்‌ பிரசன்ன நாயகி 
அம்பான்‌ எழுந்தருளியுள்ள கருவறைச்‌ 
சுவர்‌ அமைப்பு சிறப்பானதாக 
அமைந்துள்ளது. உப பீடத்தின்‌ மீது 
அமைந்துள்ள கருவறைச்‌ சுவர்‌ 
பொதுவாக திருக்கோயிலில்‌ காணப்படும்‌ 
கட்டட அமைப்புடன்‌ காணப்படுகிறது. 
| சுவரில்‌ காணப்படும்‌ (பித்தி) கும்ப 
பஞ்சரம்‌ என்ற சிற்ப அமைப்பு சற்று 
மாறுபட்டுக்‌ காணப்படுகிறது. கும்ப 
பஞ்சரத்தில்‌ கீழ்ப்பகுதி குடம்‌ போல 
பொதுவாகக்‌ காட்டப்பட்டிருக்கும்‌. 
இக்கோயிலில்‌ யானையின்‌ உருவம்‌ (முன்‌ 
பகுதி) காட்டப்பட்டி ருப்பது அரிய சிற்ப 
- கட்டட அமைப்பாக விளங்குகிறது. 
மதுரை திருக்கோயிலிலும்‌ கருவறை 
வெளிச்சுவரில்‌ யானையின்‌ சிற்ப 
உருவங்கள்‌ காட்டப்பட்டிருக்கும்‌. எட்டு யானைகள்‌ - தாங்கி 
நிற்கும்‌ இவ்விமானத்தை “இந்திர விமானம்‌” என்று திருவிளையாடற்‌ 
புராணம்‌குறிப்பிடுவதும்‌ நோக்கத்தக்கது. , 











கி. ஸ்ரீதரன்‌, சென்னை 
ஆவணம்‌ 24, 2013 


264 


66 : 3 அரியலூர்‌ பகுதியில்‌ கட்டடக்‌ கலைக்‌ கூறுகள்‌ 


வாலாஜாநகரம்‌ தூங்கானை மாடக்கோயில்‌ : அரியலூர்‌ அருகே உள்ள 
வாலாஜாநகரம்‌ கிராமத்தில்‌ சொர்ணபுரீஸ்வரர்‌ என்னும்‌ சிவன்‌ கோயில்‌ 
உள்ளது. இக்கோயிலின்‌ விமானம்‌ அடி முதல்‌ பிரஸ்தரம்‌ வரை உருண்டை 
வடிவிலான கஜபிருஷ்ட (தூங்கானைமாடக்‌ கோயில்‌ ) விமான 
கலைப்பாணியில்‌ கட்டப்பட்டுள்ளது மேலே உள்ள விமானம்‌ வேசர 
வடிவில்‌ உள்ளது. இக்கோயிலில்‌ சிங்கமுகத்‌ தூண்கள்‌ உள்ளன. விமானத்தின்‌ 
சுவர்ப்பகுதியில்‌ விஜயநகர காலக்‌ கலைப்பாணியில்‌ வடிக்கப்பட்ட தப்பு 
வாசிக்கும்‌ இசைக்கலைஞன்‌, பபூன்‌ (விதூஷகன்‌) போன்ற உருவச்‌ சிற்பங்கள்‌ 
உள்ளன. இதனால்‌ பல்லவர்‌ கால கலைப்பாணியில்‌ இக்கோயில்‌ 
கட்டப்பெற்று பிற்காலத்தில்‌ விஜயநகர - நாயக்கர்‌ காலத்தில்‌ மீண்டும்‌ 
செய்யப்பெற்றது என்று கருதலாம்‌. இக்கோயிலில்‌ கல்வெட்டுகள்‌ 
எதுவுமில்லை 


உடையவர்‌ தீயனூர்‌ கணபதி சன்னதி : அரியலூர்‌ -விக்கிரமங்கலம்‌ 
சாலையில்‌ உடையவர்‌ தியனூர்‌ கிராமத்தில்‌ உள்ள ஜமதக்னீஸ்வரர்‌ 
கோயிலில்‌ பரிவார விநாயகர்‌ சன்னதி உள்ளது. இச்சன்னதியின்‌ அடி முதல்‌ 
பிரஸ்தரம்‌ வரை சதுரவடிவிலும்‌ உச்சிப்‌ பகுதி கஜபிருஷ்ட விமான 
கலைப்பாணியிலும்‌ கட்டப்பட்டுள்ளது கல்வெட்டுகளிலிருந்து 
இவ்வூர்ப்பெயர்‌ முதலாம்‌ இராஜேந்திர சோழரின்‌ இரண்டாவது மகனான 
சோழ கேரளன்‌ பெயரில்‌ மனுகுலகேசரி நல்லூர்‌ என அழைக்கப்பட்டதை 
அறியமுடிகிறது இக்கோயில்‌ இரண்டாம்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ 
கட்டப்பெற்றதாகும்‌ எனவே இச்சன்னதி இம்மன்னர்‌ காலத்தைச்‌ சேர்ந்தது 
எனலாம்‌. இருப்பினும்‌ இச்சன்னதியில்‌ விஜயநகர மன்னர்‌ இரண்டாம்‌ 
தேவராயரின்‌ (1422-1444) கல்வெட்டு (கி.பி1428-29) உள்ளது எனவே 
இக்கோயில்‌ விஜயநகர காலத்தில்‌ திருப்பணி செய்யப்பட்டபோது மானம்‌ 
கஜபிருஷ்ட வடி வில்‌ அமைக்கப்பட்டது என்றும்‌ கருதத்‌ தோன்றுகிறது. 

அரியலூர்‌ மாவட்டத்தின்‌ வடக்கு எல்லையில்‌ வெள்ளாற்றின்‌ வடக்குக்‌ 
கரையின்‌ உள்ள பெண்ணாகடம்‌ பிரளயகாலேஸ்வரர்‌ கோயில்‌ 
தூங்கானைமாடக்‌ கோயில்‌ என்பதை அப்பரின்‌ தேவாரப்பாடலும்‌ 
இங்குள்ள முதலாம்‌ இராஜேந்திர காலக்கல்வெட்டுகளும்‌ தெரிவிக்கின்றன 
இக்கலையின்‌ தாக்கம்‌ அரியலூர்‌ பகுதியிலும்‌ இருந்தது என்பதை 
வாலாஜாநகரம்‌ , உடையவர்‌ தீயனூர்‌ கோயில்கள்‌ உணர்த்துகின்றன 

மூத்ததேவி சிற்பம்‌ : அரியலூர்‌ மாவட்டம்‌ உடையார்‌ பாளையம்‌ வட்டம்‌ 
கோவிந்தப்புத்தூரில்‌ முற்காலச்சோழர்‌ கலைப்பாணியில்‌ மூத்த 
(ஜேஷ்ட தேவியின்‌ சிற்பம்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ உள்ளது இச்சிற்பம்‌ 
அக்காலக்கோயிலின்‌ பரிவார தெய்வங்களில்‌ ஒன்றாக இருந்து பிற்காலத்தில்‌ 
வழிபாடின்றி கோயிலுக்கு வெளியே வந்துவிட்டது என்று கருதலாம்‌ 

இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ 


265 
ஆவணம்‌ 2௮2, 2013 


66 : 4 வாஸ்து புருஷ புடைப்புச்‌ சிற்பம்‌ 


தேனி மாவட்டம்‌, உத்தமபாளையத்தில்‌ உள்ள திருக்காளாத்தீஸ்வரர்‌ 
கோயிலின்‌ மண்டபத்தின்‌ நடுவே உள்ள புடைப்புச்‌ சிற்பமாக உள்ளது 
வாஸ்து பகவான்‌ தன்‌ தலைமுடியை இருபக்கமும்‌ தோள்களின்‌ வழியே 
தொங்கவிட்டுள்ளார்‌ நடுப்பகுதி முடியை மேல்நோக்கி முடிந்து அதன்‌ 
உச்சியை இலிங்கவடி வில்‌ கட்டிக்‌ கொண்டையிட்ட வாறு காணப்படுகிறார்‌ 
இவருடைய ஜடாமுடி கொண்டையின்‌ அடிப்பாகத்திலும்‌ ஒரு சிறிய 
சிவலிங்கம்‌ காணப்படுகின்றது அடர்த்தியான மீசையுடனும்‌, நெறித்த இரு 
புருவங்களுடனும்‌, உற்றுப்‌ பார்க்கும்‌ விழிகளுடனும்‌ காணப்படுகிறார்‌. 
காதின்‌ இருபுறமும்‌ வட்டமான குழைகள்‌ தொங்குகின்றன இரு 
செவிகளிலும்‌ செவிப்பூ உள்ளது தோள்களில்‌ தோள்வளைகளும்‌, 
புஜங்களில்‌ முத்துக்களாலும்‌ மற்றும்‌ தங்கத்தாலும்‌ ஆன கடகங்கள்‌ 
மிளிர்கின்றன கைகளில்‌ வளையல்கள்‌ அணி செய்கின்றன கழுத்தில்‌ 
கண்டசரம்‌, முத்துவடம்‌ மற்றும்‌ சரபளி அகிய ஆபரணங்களை 
அணிந்துள்ளார்‌ மார்பின்‌ நடுப்பகுதியில்‌ அறுகோணம்‌ காணப்படுகிறது 
மார்பின்‌ குறுக்கே முத்துக்களாலான உதரபந்தமும்‌, வயிற்றின்‌ இரு 
பக்கங்களிலும்‌ முப்புரி நூல்‌ இரு பிரிவுகளாகப்‌ பிரிந்து பின்னோக்கிச்‌ 
செல்கின்றது தொப்பூள்‌ ஒரு முக்கோணத்தின்‌ நடுவே அமைந்துள்ளது 
பத்மாசனத்தில்‌ அமர்ந்துள்ள இவரது இரு கைகளும்‌ தொடை மீது 
வைக்கப்பட்டுள்ள இடையில்‌ பக்கத்திற்கு ஒன்றாக இரு மணிகள்‌ 
தென்படுகின்றன இவரின்‌ உடை முழங்கால்‌ வரை உன்ளது கால்களில்‌ 
தண்டைகளும்‌, பாதங்களில்‌ பாதசரமும்‌ உன்ளன பாதத்தின்‌ அடி ப்பகுதியின்‌ 
நடுவே ஒரு இலிங்கம்‌ காட்டப்பட்டுள்ளது ஜடாமுடியின்‌ இரு 
பக்கங்களிலும்‌ சந்திர சூரியர்கள்‌ வணங்கும்‌ நிலையில்‌ உள்ளார்கள்‌. 
அவர்களுக்குக்‌ கீழே இரு வானவர்கள்‌ வீணை வாசித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ வாஸ்து பகவானின்‌ தலைக்குமேல்‌ பிரம்மாவும்‌ 
அம்பிகையும்‌ சிவனை வழிபடுகிறார்கள்‌ ஒரு பாம்பு அவர்களைச்‌ 
சுற்றியுள்ளது இச்சிற்பத்தில்‌ 28 கட்டங்கள்‌ உள்ளன இதில்‌ வடமேற்கு 
மூலையில்‌ உள்ள கட்டத்தில்‌ ஒரு உருவம்‌ தவம்‌ செய்யும்‌ நிலையில்‌ 
காட்டப்படுகிறது இதை தவிர்த்தால்‌ 27 கட்டங்களும்‌ அவற்றில்‌ 27 
விண்மீன்களுக்குரிய விலங்குகளைச்‌ சித்தரிக்கின்றன உள்சதுரக்கட்ட த்தில்‌ 
பன்னிரெண்டு இராசிகளான மேஷம்‌ (ஆடு), ரிஷபம்‌ (மாடு), மிதுனம்‌ 
(சிறுவன்‌ சிறுமி), கடகம்‌ (நண்டு), சிம்மம்‌ (சிங்கம்‌), கன்னி (சிறு பெண்‌), 
துலாம்‌ (தராசு), விருச்சிகம்‌ (தேள்‌), தனுசு (வில்‌ அம்ப), மகரம்‌ (ஆடு உடலும்‌ 
மீன்‌ வால்‌ கொண்ட உருவம்‌), கும்பம்‌ (தண்ணீர்‌ உள்ள பானை), மீனம்‌ (௪ திர்‌ 
எதிர்‌ திசையில்‌ நீந்தும்‌ இரு கயல்கள்‌) ஆகியன உள்ளன 


கோ. எழில்‌ ஆதிரை, நாகப்பட்டினம்‌ 


த ஆவணம்‌ 24, 2013 


66 : 5 பெருங்கற்கால பண்பாட்டுச்‌ சின்னங்கள்‌ 
கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, சேவூரிலிருந்து நம்பியூர்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ 4 கிமீ. தொலைவில்‌ உள்ள போத்தம்பாளையம்‌ என்ற 


ஊராட்சிப்‌ பகுதியில்‌ இருந்து 2 கி.மீ. தொலைவில்‌ கரடி கோயில்‌ செல்லும்‌ 
வழியில்‌ புலிப்பார்ரொமம்‌ அமைந்துள்ள து. 








இங்கு நத்தக்காடு என்றழைக்கப்படுகின்ற பகுதியில்‌ திரு. பழனிச்சாமிக்‌ 
கவுண்டருக்குச்‌ சொந்தமான வால்கிணறு தோட்டத்தில்‌ வடமேற்குப்‌ 
பகுதியில்‌ கற்பதுக்கைகள்‌ பல உள்ளன.15க்கும்‌ மேற்பட்ட கற்ப, 'துக்கைகளின்‌ 
கல்வட்டத்தின்‌ நடுவே கற்குவை அல்லது மண்குவை அமைக்கப்பட்டு 
மேடாகக்‌ காணப்படுகிறது. இக்கற்பதுக்கையில்‌ இடுதுளை மேற்குப்புறத்தில்‌ 
மேற்பகுதி ஒரு அடி அகலமும்‌ கீழ்ப்பகுதி குறுகியதாகவும்‌ உள்ளது. 
இக்கல்வட்டப்‌ பகுதியில்‌ மு துமக்கள்‌ தாழியொன்றும்‌ பல மட்கலங்களும்‌ 
உடைபட்ட நிலையில்‌ உள்ளன. 


ர்‌ i 


ச. இரவி, கோவை 





தி 





66 : 6 கண்டிரமாணிக்க புத்தர்‌ சிலை 


திருவாரூர்‌ மாவட்டம்‌ குடவாசல்‌ வட்டத்‌ % 
திலுள்ள கண்டி ரமாணிக்கம்‌ அருகே புத்தர்‌ 
சிற்பம்‌ ஒன்றை முனைவர்‌ குடவாயில்‌ 
பாலசுப்ரமணியம்‌ தினத்தந்தி நிருபர்‌ திரு. 
சிவராமன்‌ மற்றும்‌ ஊராட்‌ சிமன்றத்‌ தலைவர்‌ 
திரு. காளிமுத்து ஆகியோர்‌ உதவியுடன்‌ 
காணமுடிந்தது. மேட்டுத்தெருவில்‌ திரு. 
மணிகண்டன்‌ வீட்டுக்‌ கட்டுமானப்‌ பணியின்‌ 
போது சுமார்‌ ஆறு அடி ஆழத்தில்‌ இச்‌ 
சிற்பம்‌ கண்டெடுக்கப்பட்டது. இச்சிற்பம்‌ (ஐ 








267 


ஆவணம்‌ 24, 2013 


பொ.ஆ 70-11/ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த சோழர்‌ காலச்‌ சிற்பம்‌ ஆகும்‌. 63 
அங்குலம்‌ உயரமும்‌, 33 அங்குலம்‌ அகலமும்‌ உள்ள இச்சிற்பம்‌ அமர்ந்த 
நிலயில்‌ தியான கோலத்தில்‌ உள்ளது புன்னகை தவழும்‌ இதழ்கள்‌, நெற்றியில்‌ 
திலகக்‌ குறி, நீண்டு வளர்ந்த காதுகள்‌, பரந்த மார்பில்‌ காணப்படும்‌ மேலாடை, 
இடுப்பில்‌ ஆடை ஆகியவையும்‌ வானோக்கி உள்ள வலது கையில்‌ தர்ம 
சக்கரக்குறியும்‌ காணப்படுகிறது. தலையில்‌ சுருள்‌ முடிக்கு மேல்‌ தீச்சுடர்‌ 
உள்ளது மூக்கு சிதைந்த நிலையில்‌ உள்ளது. 


பா. ஐம்புலிங்கம்‌, தஞ்சாவூர்‌ 
66 : 7 முதலூர்‌ பைரவர்‌ சிற்பமும்‌ பிற சிற்பங்களும்‌ 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, பரமக்குடி, வட்டத்தில்‌ வைகையாற்றின்‌ 
கிழக்குக்‌ கரையில்‌ இராமநாதபுரத்திவிருந்து சுமார்‌ 23 கி.மீ தொலைவில்‌ 
முதலூர்‌ அமைந்துள்ளது இடைக்காலத்தைச்‌ சார்ந்த வாழ்விடப்‌ பகுதி 
கண்டறியப்பட்டது இவ்வாழ்விடப்‌ பகுதியில்‌ கருப்பு நிற மற்றும்‌ சிவப்பு 
நிறப்‌ பானையோடுகள்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்றன. ஊரின்‌ மேற்குப்‌ 
புறத்தில்‌ உள்ள கிராமத்‌ தெய்வமான ஸ்ரீ மீனாட்சி அம்மன்‌ கோயிலைக்‌ 
கட்ட நிலத்தைத்‌ தோண்டிய பொழுது பைரவர்‌ சிற்பம்‌ ஒன்றும்‌, பலிபீடம்‌ 
ஒன்றும்‌, விநாயகர்‌ சிற்பம்‌ ஒன்றும்‌, மூஞ்சுறு சிற்பம்‌ ஒன்றும்‌ வெளிக்‌ 
கொணரப்பட்டன இச்சிலைகள்‌ யாவும்‌ ஸ்ரீ மீனாட்சி அம்மன்‌ கோயிலுக்கு 
எதிர்புறம்‌ தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளன இச்சிற்பங்களில்‌ காலத்தால்‌ 
முந்தியதாகக்‌ கருதப்படுவது பைரவர்‌ சிற்பமாகும்‌ இச்சிற்பம்‌ 13-14ஆம்‌ 
நூற்றாண்டிற்குட்பட்ட பிற்காலப்‌ பாண்டியர்‌ காலத்தைச்‌ சார்ந்தது மற்ற 
மூன்று சிற்பங்களான பலிபீடம்‌, விநாயகர்‌, மூஞ்சுறு போன்றவை 
பிற்காலமாகலாம்‌ 


பைரவர்‌ சிற்பம்‌ சமபாத ஸ்தானத்தில்‌ நின்ற நிலையில்‌ பத்ம பீடத்தில்‌ 
நாய்‌ வாகனத்துடன்‌ உள்ளது இச்சிலை பத்ம பீடத்திலிருந்து 123 செ.மீயும்‌, 
பாதத்திலிருந்து 707 செ மீ.யும்‌, கணம்‌ 15 செமீயும்‌ கொண்டதாக 
அமைந்துள்ளது பைரவ மூர்த்தி உக்ரமான முகமும்‌, மூன்று கண்களும்‌, 
நான்கு கைகளும்‌, செந்நிற திருமேனியும்‌ உடையவராய்‌ திகம்பரராய்‌, ஜடா 
மகுடத்துடன்‌ தலைமுடியில்‌ மகர பூரிமத்தைக்‌ கொண்ட இீச்சுடரினை 
தலைக்கோலமாய்க்‌ கொண்டுள்ளார்‌ தலையில்‌ பிறை சந்திரன்‌ வலது, இடது 
மேற்கரங்களில்‌ உடுக்கை, பாசம்‌ போன்றவையும்‌, வலது, இடது, கழ்‌ 
கரங்களில்‌ முறையே சூலம்‌, கபாலம்‌ போன்றவையும்‌ கொண்டுள்ளன. 
தற்பொழுது இடது கீழ்க்கரம்‌ கபாலம்‌ இல்லாமல்‌ உடைந்து 
காணப்படுகின்றது வலது, இடது தன்கரத்தில்‌ பூரிமம்‌ கட்டினையும்‌, கை 
வளையல்களையும்‌ அணிந்துள்ளார்‌ கழுத்திலே மணிமாலை, காதுகளில்‌ 
முறையே மகர குண்டலம்‌, பத்ர குண்டலம்‌, மார்பிலே முப்புரிநூல்‌ 
ஆகியவற்றை இவர்‌ கொண்டுள்ளார்‌ 


ஆ. ராஜா, தஞ்சாவூர்‌ 


268 ஆவணம்‌ 24, 2013 





66 : 8 அவினாசி சிற்பங்கள்‌ 


நவகண்டச்‌ சிற்பம்‌ : திருப்பூர்‌ 
மாவட்டம்‌, அவினாசியில்‌ அவினாச - 
கோவை தேசிய நெடுஞ்சாலையில்‌ 
தேர்நிலை, நல்லாற்றங்கரை அருகில்‌ 
காரணப்‌ யெருமாள்‌ கோயிலின்‌ முக 
மண்டபத்தில்‌ இடப்புறம்‌ பழமையான 
நவகண்டச்‌ சிற்பம்‌ காணப்படுகின்றது. 
சுமார்‌ மூன்றடி, உயரமுடைய இச்சிற்பம்‌ 2 
அடி சுற்றளவுடன்‌ எளிமையான கலை 
வேலைப்பாடுகளுடன்‌ காட்சியளிக்‌ 
கின்றது. இடக்கரம்‌ தலை முடியைப்‌ 
பற்றிக்‌ கொண்டு, வலக்கரத்திலுள்ள 
அரிவாளால்‌ தலையை அறுப்பது 





போன்று இச்சிற்பம்‌ உள்ளது. பெரிய 
அளவிலான குடுமியும்‌, காதுகளில்‌ 
குண்டலங்களும்‌ இச்சிற்பத்தில்‌ காட்டப்பட்டுள்ளன. தோள்வளை, 
கைவளை மற்றும்‌ அலங்காரமின்றி கழுத்தணிகளுடன்‌ காட்சி தருகின்றது. 
இடுப்பில்‌ ஆடை இடம்‌ பெற்றுள்ளது. 

வாயிற்‌ காவலர்‌ மரச்சிற்பங்கள்‌ : அவினாசி நகரில்‌ பிரசித்தி பெற்ற 
இலிங்கேஸ்வரர்‌ திருக்கோயிலுக்கு 18ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ மைகுர்‌ 

த அ மன்னர்‌ ஸ்ரீசாமராஜ உடையாரின்‌ புதல்வரான 
சங்கராச உடையார்‌ சித்திரை மாதம்‌ வளர்பிறை 
ஏகாதசி திதி பூர நட்சத்திரத்தில்‌ பிறந்ததற்காக 
0 பிரம்மாண்டமான அழகிய தேர்‌ ஒன்றைத்‌ தயார்‌ 
101 செய்தளித்தார்‌. இத்தேர்‌ காலப்போக்கில்‌ உடைந்து 
சிதிலமடைந்து விட்டது. இரண்டு வாயிற்காவலர்‌ 
| (துவார பாலகர்‌) சிற்பங்களை இக்கோயிலில்‌ 
வைத்துள்ளனர்‌. இரண்டு அடி. உயரத்தில்‌ உள்ள 
இம்மரச்‌ சிற்பங்கள்‌ தலையில்‌ காதுகளில்‌ 
குண்டலங்கள்‌, கழுத்தில்‌ ஆரம்‌, சரப்பளி, கண்டிகை 
உள்ளிட்ட அணிகலன்கள்‌ ஆகியவை உள்ளன. 
எ இடக்கரம்‌ கதாயுதத்தைக்‌ கொண்டுள்ளது. தோள்‌ 
வளை, கைவளை, வீர சங்கிலி போன்ற மாலை 
அலங்காரத்துடன்‌ கட்டிய கீழ்‌ ஆடை ஆகியன இவ்விரு சிற்பங்களையும்‌ 
அலங்கரிக்கின்றன. மற்‌. மொரு துவார பாலகர்‌ சிற்பத்தின்‌ வலதுகால்‌, வலது 
கை ஆகியன கதாயுதத்தைத்‌ தாங்கியுள்ளது. இடது கை மூலவரைச்‌ 
சுட்டுகின்றது. 








சி.எம்‌. ரமேஷ்‌ குமார்‌, கோயமுத்தூர்‌ 


ஆவணம்‌ 24, 2013 269 


66 : 9 அளவுகோல்கள்‌ 


தஞ்சாவூர்‌ மாவட்டத்தில்‌ உள்ள திருவையாறுக்கு அருகில்‌ 
அமைந்துள்ள கண்டியூருக்கு கிழக்கே சுமார்‌ 5 கிமீ தொலைவில்‌ 
திருச்சோற்றுத்துறை உள்ளது இங்குள்ள ஓதனவனேஸ்வரர்‌ சிவன்‌ 
கோயிலின்‌ மகாமண்ட பத்தின்‌ தெற்குப்புறச்சுவரின்‌ அதிட்டானத்தின்‌ 
குமுதப்பட்டையில்‌ அளவுகோல்‌ குறியீடுகள்‌ குறிக்கப்பட் டுள்ளன 


ஓர்‌ அளவுகோல்‌ 182.5 செமீ நீளமுடையது அதன்‌ இரு புறங்களிலும்‌ 
இரு * குறியீடுகள்‌ காணப்படுகின்றன இதன்‌ நடுவே 45.5, செமீ 45.5 செமீ 
மற்றும்‌ 9125 செமீ தூரங்களில்‌ மூன்று செங்குத்துக்கோடுகள்‌ 
காணப்படுகின்றன இது எட்டுசாண்‌ அளவுடைய நில அளவுகோலாக 
இருக்கலாம்‌ 


மேற்கண்ட அளவு கோலுக்கு மேற்கே மற்றொரு அளவுகோல்‌ 183.25 
செமீ தொலைவில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. இதன்‌ மொத்த நீளம்‌ 357 செமீ 
ஆகும்‌ இதில்‌ 268 செமீ, 66 செமீ மற்றும்‌ 23 செமீ இடைவெளிகளில்‌ மூன்று 
செங்குத்துக்கோடுகள்‌ காணப்படுகின்றன 


இவை இரண்டு அளவுகோல்களாகவோ, ஒரே அளவுகோலாகவோ 
இருக்கலாம்‌ இவற்றை ஒரே அளவுகோல்‌ எனக்கொண்டால்‌, இதன்‌ மொத்த 
நீளம்‌ சுமார்‌ 723 செமீ ஆகும்‌ 


திருவிடந்தை அளவுகோல்‌ : திருவிடந்தை சென்னையிலிருந்து 
மாமல்லபுரம்‌ செல்லும்‌ சாலையில்‌ 42 கிமீ தொலைவில்‌ உள்ளது இங்கு 
புகழ்பெற்ற அதிவராகப்பெருமாள்‌ கோயில்‌ உள்ள து இதன்‌ இரண்டாவது 
கோபுரவாயில்‌ பாதையின்‌, தெற்கு நோக்கி உள்ள வடக்குப்பக்கச்‌ சுவரில்‌ 87.5 
செமீ அளவுடைய ஒரு அளவுகோல்‌ இரண்டு செங்குத்துக்கோடுகளால்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. 


வீ. செல்வகுமார்‌ ஆ. இராசா, தஞ்சாவூர்‌ 
66 : 10 கொரடாச்சேரி அளவுகோல்‌ 


தஞ்சாவூர்‌, நாகைப்பட்டினம்‌ சாலையில்‌ உள்ள கொரடாச்சேரி 
யிலிருந்து திருவாரூர்‌ செல்லும்‌ வழியில்‌ 5 கிமீ தொலைவில்‌ உள்ள 
முகந்தனூரிலிருந்து சுமார்‌ 3 கிமீ வடக்கே என்கண்‌ உள்ளது இவ்வூரில்‌ 
இரண்டு சிவன்கோயில்கள்‌ உள்ளன வடக்கே உள்ள சிவன்‌ கோயிலில்‌ 
புகழ்பெற்ற முருகன்‌ சன்னிதி உள்ளது தெற்கே உள்ள பிரம்மபுரீஸ்வரர்‌ 
கோயில்‌ தெற்குக்கோயில்‌ எனப்படுகின்றது சிதிலமடைந்த நிலையில்‌ 
செங்குத்தாக இக்கோயில்‌ உள்ள து மூகமண்டபத்தின்‌ வடகிழக்கு மூலையில்‌ 
உபபீடத்தின்‌ ஒரு அளவுகோல்‌ குறிக்கப்பட்டுள்ளது இதன்‌ இரு 
புறங்களிலும்‌ இரு ௬ குறியீடுகள்‌ காணப்படுகின்றன இதன்‌ மொத்த நீளம்‌ 


வி ஆவணம்‌ 24, 2013 


1675 செமீ ஆகும்‌. இதில்‌ 83.5 செமீ, 22, செமீ 21 செமீ மற்றும்‌ 47 செமீ 
இடைவெளிகளில்‌ 4 செங்குத்துக்கோடுகள்‌ காணப்படுகின்றன்‌. இதல்‌ முதல்‌ 
அளவு இரண்டு முழம்‌ அல்லது நான்கு சாண்களையும்‌, இரண்டாவதாக 
உள்ள இரு அளவுகள்‌ ஒவ்வொரு சாணாக இரண்டு சாண்களையும்‌; 
இறுதியாக உள்ளது ஒரு முழத்தையும்‌ குறிப்பதாகலாம்‌. 


வீ. செல்வகுமார்‌, தஞ்சாவூர்‌ 
66 : 11 மஞ்சப்பேட்டை சிவன்கோயில்‌ 


மஞ்சப்பேட்டை கிராமம்‌ புனல்குளத்திற்கு அருகில்‌ உள்ளது. இவ்வூரில்‌ 
ஒரு சிவன்‌ கோயில்‌ உள்ளது. இவ்வூரின்‌ மேற்குப்புறத்தில்‌ உள்ள காலனி 
வீடுகளின்‌ அருகே ஒரு சிவன்கோயில்‌ இடிந்த நிலையில்‌ உள்ளது. இங்கு ஒரு 
சிவலிங்கம்‌, நந்தி, ஏழு தாய்மார்களின்‌ தொகுப்புச்சிற்பம்‌ மற்றும்‌ இலட்சுமி 
ஆகியவை காணப்படுகின்றன. 


வீ. செல்வகுமார்‌ செ. கெளரிசங்கர்‌, தஞ்சாவூர்‌ 
66 : 12 கூவத்தூர்‌ கொற்றவை சிற்பம்‌ 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, செய்யாறு 
வட்டம்‌ கூவத்தூரில்‌ உள்ள செல்லியம்மன்‌ 
கோயிலின்‌ முன்புறம்‌ உடைந்த நிலையில்‌ 
உள்ள சிற்பத்தை தற்பொழுது 
வழிபட்டுவருகின்றனர்‌. கொற்றவை நீண்ட 
சதுர பலகைக்‌ கல்வில்‌ புடைப்புச்சிற்பமாக 
எட்டு கைகளுடன்‌ உள்ளாள்‌. கைகளில்‌ 
பிரயோகச்‌ சக்கரம்‌, நெடுவாள்‌, குறுவாள்‌ 
முதலியவற்றையும்‌, இடது கரங்கள்‌ 
மூறையே சங்கு, கேடயம்‌, வில்‌ 
முதவியவற்றை கொண்டுள்ள 
இச்சிற்பத்தின்‌ முன்‌ இடதுகரம்‌ அபய 
ஹஸ்தமும்‌ வலது கரம்‌ வயிற்றுப்‌ பகுதியில்‌ 
இறுத்தியவாறு மண்டை ஓட்டையும்‌ 
ஏந்திய நிலையில்‌ உள்ளது. கொற்றவையின்‌ 
உருவம்‌ சமபங்க நிலையில்‌. இல்லாமல்‌ 
தலையை இடது பக்கம்‌ சிறிது சாய்த்து சற்றே வளைந்த கோலத்துடன்‌ 
இடதுகாலை தரையின்‌ மீதுசமமாகவைத்தும்‌, வலது காலை, விரல்‌ நுனிகள்‌ 
மட்டும்‌ தரையில்‌ பதித்துக்‌ குதிகால்‌ தரையில்படாமல்‌ சற்று மேலே தூக்கிய 
நிலையிலும்‌ உள்ளது. தோள்பட்டை அருகே சூலமும்‌ அதன்‌ அருகில்‌ 
அம்பராத்துணி சற்றே புடைத்த நிலையிலும்‌ செதுக்கப்பட்டுள்ளது. 
வலதுபுறம்‌ கால்முட்டிக்கு அருகில்‌ கழுத்து வரையிலான மான்‌ 
காண்பிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அமைப்பை பாய்கலைப்பாவை என்பர்‌. 
பொதுவாக கொற்றவையின்‌ வாகனமாக மானைக்‌ காட்டும்‌ மரபு 
271 





ஆவணம்‌ 24, 2013 


தமிழ்நாட்டில்‌ மட்டுமே உண்டு. சிற்பத்தின்‌ இருபுறமும்‌ GE உள்ள 
மானிடர்‌ இருவர்‌ காணப்படுகின்றனர்‌. வலதுபுறத்திலுள்ள ப்ப தலைக்கு 
மேலேமுடியைச்‌ சோத்து பிடித்துக்‌ கொண்டு வலது கையால்‌ பின்புறமிருந்து 
தன்‌ தலையை தானே அரிந்து கொள்வது போலும்‌, பிறிதொருவர்‌ கை 
கால்களை மடக்கிக்‌ கட்டிக்கொண்டு அமாந்துள்ளவாறும்‌ செதுக்கப்‌ 
பட்டுள்ளன. பாதம்‌ வரை தொங்கும்‌ ஆடைக்கட்டு உள்ளது. மார்பில்‌ 
கச்சையும்‌ காலில்‌ தண்டை, காதில்‌ குண்டலங்கள்‌, கைவளை, தோள்வளை, 
வாகுவளையம்‌ முதலிய அணிகலன்களும்‌ காணப்படுகின்றன. இச்சிற்பம்‌ 
அமைப்பில்‌ பொ.ஆ. 7-8ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த பல்லவர்‌ காலக்‌ 
கொற்றவையாகும்‌. 
தீ. ஆனந்தி, சென்னை 
66 : 13 செவ்வூர்‌ நெடுங்கல்‌ 


சிவகங்கை மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்டம்‌, செவ்வூரில்‌ பதினெட்டு 
அடி உயரம்‌ உள்ள நெடுங்கல்‌ ஓன்று மரங்களுக்கிடையில்‌ அரை அடி 
கணமும்‌, மூன்றரை - நான்கு அடி வரை அகலத்துடன்‌ காணப்படுகின்றது. 
கல்வின்‌ சிறு நுனிப்பகுதி சிறிதளவு உடைந்துள்ளது. செவ்வூரில்‌ மேலும்‌ 
இரண்டு நெடுங்கற்கள்‌ உள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில்‌ 18 அடி 
உயரமுள்ள நெடுங்கல்‌ கிடைத்திருப்பது இதுவே முதல்‌ முறையாகும்‌. 


அ. சந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை 
66 : 14 வேலூர்‌ பகுதியில்‌ புதிய சிற்பங்கள்‌ 


கொற்றவை : திருவண்ணாமலை மாவட்டம்‌, போர்‌ வட்டத்தில்‌ 
கொத்தந்தவாடி ஊருக்கு வடகிழக்‌ 
கில்‌ நஞ்சை நிலத்தில்‌ கிணற்று 
மேட்டில்‌ கொற்றவை கற்சிலை 
யும்‌ ஒரு கல்‌ இலிங்கமும்‌ இருக்‌ 
கின்றன. கொற்றவை பலகைக்‌ 
கல்லில்‌ புடைப்பாகச்‌ செதுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. தலையில்‌ சடா 
மகுடமும்‌ வலது கையில்‌ சக்கர 
மும்‌ இடது கையில்‌ சங்கும்‌ 
காணப்படுகின்றன. வலது முன்‌ 
கை காக்கும்‌ நிலையிலும்‌ இடது 
முன்‌ கைகட்டி ய வலம்பிதத்திலும்‌ 
உள்ளன. கொற்றவை பொ.ஆ. 
10ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌. 








சண்டிகேசுவரர்‌ : திருவண்ணா 
மலை மாவட்டம்‌, வந்தவாசி 
வட்டத்தில்‌ கோட்டுப்பாக்கம்‌ 
ஊருக்குத்‌ தெற்கில்‌ நஞ்சை 
நிலங்களுக்கு நடுவில்‌ உள்ள பாறையின்‌ அருகில்‌ சண்டிகேசுவரர்‌ 
272 











ஆவணம்‌ 24, 2013 


கற்சிலையும்‌ இலிங்கமும்‌ இருக்கின்றன சண்டிகேசுவரர்‌ சிலை கனமான 
கற்பலகையில்‌ அமர்ந்த கோலத்தில்‌ செதுக்கப்பட்டிருக்‌ கிறது தலையில்‌ 
சடடாமகுடம்‌ உள்ளது வலது கையில்‌ கோடரியை ஏந்தியும்‌ வலது கை 
சிதைந்தும்‌ காணப்படுகின்றன முப்புரி நால்‌ வல து கையின்‌ முன்‌ பக்கத்தில்‌ 
செல்லுகிறது சிலையின்‌ வடிவமைப்பைக்‌ கண்ணுரும்போது 
சண்டிகேசுவரர்‌ சிலை பொ.ஆ 9ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது எனலாம்‌ 


தீப்பாய்ந்தாள்‌ கல்‌ : ஆந்திர மாநிலம்‌, சித்தூர்‌ மாவட்டம்‌ காளகஸ்தி 
காளத்தீஸ்வரர்‌ திருக்கோயிலின்‌ இரண்டாவது திருச்சுற்றும்‌ , கோபுரத்தின்‌ 
வாயில்‌ அருகில்‌ உள்‌ பக்கத்தில்‌ தீப்பாய்ந்தாள்‌ கல்‌ சிலை இருக்கிறது இந்தச்‌ 
சிலையில்‌ வீரனும்‌ அவனுடைய துணைவியாரும்‌ இணையாக நிற்கின்றனர்‌ 
இவர்களுக்குப்‌ பின்‌ பக்கத்தில்‌ திருவாசி செதுக்கப்பட்டி ருக்கிறது வீரன்‌ 
தன்னுடைய வலது கையில்‌ போர்‌ வாளை தரையில்‌ ஊன்றியுள்ளான்‌ 
இச்சிலை பொ.ஆ 16ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது 


வீரக்கற்கள்‌ : மேற்படிக்‌ கோயிலின்‌ முன்பக்கத்தில்‌ எழு வீரக்கற்கள்‌ 
வரிசையாக உள்ளன இவற்றில்‌ நான்கு நவகண்ட சிற்பங்களாகும்‌ மற்றவை 
வீரக்கற்களாகும்‌ நவகண்ட சிற்பங்களில்‌ வீரன்‌ தன்னுடைய கழுத்தில்‌ கூரிய 
வாளை வைத்திருக்கின்றான்‌ அதேடோல வீரக்கற்களில்‌ வீரன்‌ வலது கையில்‌ 
வாளை தன்னுடைய தலைக்கு மேல்‌ ஓங்கியும்‌ இடது கையில்‌ பெரிய 
கேடயத்தையும்‌ ஏந்தியுள்ளான்‌ இவையும்‌ பொ.ஆ 16ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்ததாகலாம்‌ 


மூத்தவள்‌ . வேலூர்‌ மாவட்டம்‌, வேலார்‌ வட்டத்தில்‌ பள்ளிகொண்டா 
விற்கு வடகிழக்கில்‌ உள்ள நாகநாதர்‌ கோயிலுக்கு வெளியில்‌ கிழக்குப்‌ 
பார்த்தவாறு நடப்பட்‌. டுள்ள புடைப்புச்‌ சிற்பம்‌ உயரமான மேடையில்‌ 
அமர்ந்த நிலையில்‌ கால்கள்‌ இரண்டும்‌ விரிக்கப்பட்டு பாதங்கள்‌ தரையில்‌ 
இறுத்திய நிலையில்‌ உள்ளது வட்டமான முகத்துடனும்‌, வலது கையில்‌ 
தாமரை மொட்டையும்‌ இடது கையினை இடது தொடையில்‌ 
இறுத்தியவாறு காணப்படுகின்றது மூத்தவளுக்கு வலது பக்கத்தில்‌ காக்கைக்‌ 
கொடியும்‌, இடது பக்கத்தில்‌ துடைப்பமும்‌ காட்டப்பட்டி ருக்கின்றன 
மூத்தவளின்‌ இருக்கையின்‌ வலதுபுறத்தில்‌ நந்தி மகன்‌ தன்னுடைய வலது 
கையில்‌ ஒரு குண்டாந்தடியைக்‌ கொண்டுள்ளான்‌ இடது பக்கத்தில்‌ 
பணிப்பெண்‌ அமர்ந்திருக்கிறாளன்‌ பணிப்பெண்ணின்‌ தலையில்‌ எளிய 
மகுடம்‌ அழகு செய்கிறது ஆடைகளும்‌ வளையல்களும்‌ பல்லவர்‌ பாணியில்‌ 
பொத 8ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாக உள்ளது எனினும்‌ அவை 
சன்னமாகத்‌ தோற்றமளிக்கும்‌ வகையில்‌ செதுக்கப்பட்டி ருக்கின்றன 





மூத்தவள்‌ : வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாசாபேட்டை வட்டத்தில்‌ 
திருமலைச்சேரி பொன்னியம்மன்‌ கோயிலின்‌ எதிரில்‌ இருக்கின்றது 
கற்பலகையில்‌ புடைப்பாகச்‌ செதுக்கப்பட்டிருக்கும்‌ சிற்பம்‌ மூத்தவள்‌ 
அமர்ந்த நிலையில்‌ இரு கால்களை தரையில்‌ நி றுத்தியுள்ளாள்‌ இரண்டு 
கைகளையும்‌ தன்னுடைய தொடைகள்‌ மீது இறுத்தியுள்ளாள்‌ காதுகளில்‌ 
தடித்த காதணிகளும்‌ கழுத்தில்‌ தடிமனான ஆரங்களும்‌ அணி செய்கின்றன 
273 





ஆவணம்‌ 24, 2013 


கைகளில்‌ மூன்று மூன்று வளையல்களுடன்‌ 
உள்ள இச்சிற்பம்‌ மூத்தவளுடைய 
மார்பகங்களும்‌ வயிறும்‌ புடைப்பாகக்‌ 
காட்டப்பட்டுள்ளன. இது பொ. 9ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது. 

கொற்றவை : வேலுரர்‌ மாவட்டம்‌, 
வாலாசாபேட்டை வட்டம்‌ மேல்‌ விசாரம்‌ 
ஊரின்‌ பாலாற்றின்‌ தென்‌ கரையில்‌ உள்ள 
வசீஸ்‌ட்சுவரர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ நிறுத்தி 
வைக்கப்பட்டி ருக்கிறது. கொற்றவை சிலை 
நின்ற கோலத்தில்‌ வடிக்கப்பட்டிருக்றெது. 
சிலையின்‌ முகம்‌ மற்ற உடல்‌ உறுப்புகள்‌ 6 
தேய்ந்துள்ளன. எனவே சிற்ப அமைதி |: 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. தலையில்‌ ந 
இருக்கும்‌ கரண்ட மகுடம்‌ சிறியதாகச்‌ 
செதுக்கப்‌ பட்டிருக்கிறது. கொற்றவையின்‌ முகம்‌ முழுமையாகத்‌ 
தேய்ந்துள்ளது. காதுகளில்‌ தடித்த குண்டலங்கள்‌ தொங்குகின்றன. பின்‌ 
கைகளிவிரண்டில்‌ சக்கரத்தையும்‌ சங்கையும்‌ பிடி தீதிருக்றொள்‌. வலது முன்‌ 
கை காக்கும்‌ நிலையிலும்‌ இடது முன்‌ கை தொடை மீதும்‌ இருக்கின்றன. 
ஆடை தடிப்பாகத்‌ தோற்றமளிப்பதாலும்‌ கை கால்கள்‌ பல்லவர்‌ கால கலை 
வெளிப்பாடாகவும்‌ இருப்பதாலும்‌ கொற்றவை சிற்பம்‌ பொ. ஆ. 9ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது என்ற முடிவிற்கு வரலாம்‌. 














தீர்த்தகங்கரர்‌ : வேலூரர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ வட்ட ம்‌ பாலாற்றின்‌ 
தென்‌ கரையில்‌ களத்தூர்‌ அமைந்துள்‌ 
ளது. களத்தூருக்‌ குத்‌ தென்‌ களந்தை 
என்றொரு பெயறிருக்கிறது. தீர்த்தங்கரர்‌ 
சிலை புடைப்பாகச்‌ செதுக்கப்பட்‌ 
டி ருக்கிறது. இவர்‌ ஒரு பலகை மீது பத்ம 
ஆசனத்தில்‌ தியான நிலையில்‌ அமர்ந்‌ 
திருக்கிறார்‌. இவருடைய தலையைச்‌ 
சுற்றிலும்‌ சிறிய பிரபை செதுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. இந்தப்‌ பிரபையின்‌ | 
வெளிப்புறத்தில்‌ தீக்கொழுந்துகள்‌ 
காட்டப்பட்டிருக்‌ கின்றன. பிரபைக்கு 
மேல்‌ பக்கத்தில்‌ முக்குடையைச்‌ 
செதுக்கியுள்ளனர்‌. முக்குடையின்‌ 
இரண்டு பக்கங்களிலும்‌ பூ வேலைகள்‌ 
உள்ளன. தீர்த்தங்கரரின்‌ முதுகை ஒரு 
நீண்ட திண்டு தாங்குகிறது. இந்தத்‌ 
துண்டின்‌ முனைகளில்‌ பக்கத்திற்கு 
274 














ஆவணம்‌ 24, 2013 


ஒருவர்‌ வீதம்‌ இயக்கர்கள்‌ நின்று கொண்டு தீர்த்தங்கரரைப்‌ போற்றுகின்றனர்‌. 
இவர்களுடைய வெளிப்புறக்‌ கைகளில்‌ வெண்‌ சாமரத்தை 
பிடி த்திருக்கின்றனர்‌. இயக்கர்களின்‌ தலைகளை கரண்ட மகுடம்‌ அணி 
செய்கிறது. இவர்களுடைய காதுகளில்‌ வட்டமான கம்மல்கள்‌ 
தொங்குகின்றன. தீர்த்தங்கரரின்‌ வயி று, மார்பு, நெஞ்சு, நெற்றி, தலை ஆகிய 
இடங்களில்‌ வெள்ளியால்‌ ஆன அரை உருண்டைகளைப்‌ பதித்திருக்‌ 
கின்றனர்‌. இது தற்காலச்‌ சேர்க்கையாகும்‌. கலை அடிப்படையில்‌ 
தீர்த்தங்கரை நோக்கினால்‌ இந்தச்‌ சிலை பொறு. 10அம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியைச்‌ சேர்ந்தது எனலாம்‌. 


ம. காந்தி, வேலூர்‌ 
66 : 15 நடுகல்‌ 


ஈரோடு மாவட்டம்‌, பவானி அருகே பட்ட ஓரரில்‌ வாஸ்வரமுடையார்‌ 
கோயில்‌ உள்ளது. இக்கோயிலின்‌ தென்புறம்‌ நடுகல்‌ ஒன்று உள்ளது. இந்த 
நடுகல்‌ கொங்கு சோழ மன்னன்‌ வீரராஜேந்திரன்‌ ஆட்சிக்‌ காலத்தின்‌ 
பிற்பகுதியைச்‌ சேர்ந்தது. இதன்‌ வலபுறம்‌ தெய்வமாக இருவரின்‌ உருவம்‌ ஒரு 
கல்லிலும்‌, இடபுறம்‌ குதிரையின்‌ உருவம்‌ ஒரு கல்லிலும்‌ செதுக்கப்பட்டு 
தனித்தனியாக வைக்கப்பட்டுள்ளன. வீரனின்‌ கைகளில்‌ ஆயுதங்கள்‌ உள்ளன. 
இந்த நடுகல்‌ வேட்டுவ குலத்தில்‌ தோன்றிய ஒருவனுக்காக எடுக்கப்பட்டது. 

நகவேட்டுவர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த சிலம்பன்‌ என்பவர்‌ புலியுடன்‌ போராடி. 
இறந்துவிட்டான்‌ என்ற செய்தியை நடுகல்லில்‌ உள்ள கல்வெட்டு 
தெரிவிக்கிறது. இந்நடுகல்‌ பொ.ஆ.13ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. 


அ. பழனியப்பன்‌, ஜம்பை 


66 : 16 கோர்‌ ரோரி-சுமுரம்‌ தமிழ்‌ பிராமி எழத்துப்‌ பொறிப்பு 

t தெற்கு ஏமனில்‌ உள்ள 
கோர்‌ ரோரி வரலாற்றுத்‌ 
தொடக்ககாலத்‌ துறைமுகப்‌ 
பட்டினமாகும்‌. இவ்விடம்‌ 
சலாலாவிற்குக்‌ கிழக்கே சுமார்‌ 
40 கிமீ தொலைவில்‌, அரபிக்‌ 


கடற்கரையில்‌ தோபார்‌ 
பகுதியில்‌ அமைந்துள்ள து. 
இப்பகுதியில்‌ ஜேம்ஸ்‌ 





தியாடார்‌ பென்ட்‌ மற்றும்‌ 
அவரது மனைவி மாபேல்‌ ஆகியோர்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ கள 
ஆய்வு மேற்கொண்டனர்‌. இவ்வூரின்‌ பழைய பெயர்‌ சுமுரம்‌ என்பதாகும்‌. 
கோட்டையுடைய இந்‌ நகரம்‌ ஹட்ராமவுத்‌ அரசால்‌ அமைக்கப்பட்டது 
எனக்‌ கருதப்படுகின்றது. இப்பகுதி பிராங்கின்சென்ஸ்‌ எனப்படும்‌ குங்கிவிய 


ஆவணம்‌ 24, 2013 275 


(வாசனையுடைய ஒரு வகை மரப்பிசின்‌) வியாபரத்திற்குப்‌ புகழ்பெற்றதாகும்‌. 
இந்தியாவிற்கும்‌ மத்திய தரைக்கடல்‌ நாடுகளுக்குமிடையே உள்ள கடல்‌ 
வழியில்‌ ஒரு சிறப்பான துறைமுகமாகக்‌ இவ்விடம்‌ கருதப்படுகின்றது. இங்கு 
இத்தாலியத்‌ தொல்லியல்‌ ஆய்வுக்குழுவைச்‌ சார்ந்த முனைவர்‌ 
அலேசாண்ட்ரா என்பவர்‌ தலைமையில்‌ ஆய்வு நடத்தினார்‌. இந்தியப்‌ 
பானை வகைகள்‌ குறிப்பாக ரூலட்டட்‌ தட்டின்‌ துண்டுகள்‌, சிவப்பு 
நிறப்பானை ஓடுகள்‌ இங்கு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்‌. இங்கு 
கிடைத்துள்ள சிவப்பு நிறப்பானை ஓடுகள்‌ கேரளாவில்‌ பட்டணத்தில்‌ 
கிடைத்துள்ள பானை ஓடுகளை ஒத்துள்ளன. 


ஆம்போரா ஓடு ஒன்றில்‌ “.ணந்தை கீரன்‌” என்ற தமிழ்‌ பிராமி எழுத்துப்‌ 
பொறிப்பு 2006ல்‌ நடத்திய அகழாய்வில்‌ கிடைத்துள்ளது குறிப்பிடத்‌ 
தக்கதாகும்‌. கேரள வரலாற்றாய்வுக்‌ கழகம்‌ 2011 ல்‌ கேரளாவில்‌ நடத்திய 
பணிப்பட்டறையில்‌, முனைவர்‌ அலெக்சியா பவன்‌ அவர்களால்‌ 
காட்சிப்படுத்தப்பட்ட போது இப்பானையோட்டுப்‌ பொறிப்பு பேராசிரியர்‌, 
கா. இராசன்‌, முனைவர்‌ து.தயாளன்‌, மற்றும்‌ பிறரால்‌ அடையாளப்‌ 
படுத்தப்பட்டது. “ணந்தை கரன்‌” என்னும்‌ பெயர்‌ பொறித்த இப்பானை 
ஓட்டின்‌ முன்‌ பகுதி உடைந்துள்ளது. இப்பெயர்‌ “கண்ணந்தை கீரன்‌" எனப்‌ 
படிக்க வாய்ப்பு உள்ளது. 

வீ.செல்வகுமார்‌, தஞ்சாவூர்‌ 

66: 17 திண்டிவனம்‌ வட்டத்தில்‌ சிற்பங்கள்‌ 

விழுப்புரம்‌ மாவட்டம்‌ திண்டிவனம்‌ 
வட்டத்தில்‌ குரூர்‌, வட நெற்குணம்‌, 
பந்தாடு,ஆவணிப்பூர்‌ அகிய ஊர்களில்‌ 
தொன்மையான கொற்றவை, சப்தமாதர்‌ 
சிற்பங்கள்‌ காணப்படுகின்றன. இவை 
இப்பகுதியில்‌ அன்று விளங்கிய கிராமிய 
வழிபாட்டிற்கு எடுத்துக்கட்டுகளாகும்‌ 

குரூர்‌ : இவ்வூர்‌ காளியம்மன்‌ கோயிலில்‌ 
அழகிய முற்காலச்‌ சோழர்‌ பாணி 
கொற்றவைச்‌ சிற்பம்‌ உள்ளது. பலகை 
கல்லில்‌ அமைந்துள்ள இச்சிற்பம்‌ 
எட்டுகரங்களுடன்‌ திரிபங்கமாக எருமைத்‌ _— 
தலையின்‌ கொம்புகளிடையே வலதுகால்‌ ஊன்றி இடது காவின்‌ குதிகால்‌ 
உயர்த்தி நிற்க்றெது. கோலம்‌ நடனமாடுவது போலவே அமைந்துள்ளது. 
கரங்களில்‌ வில்‌ - அம்பு, கத்தி - கேடயம்‌, சங்கு - சக்கரம்‌ முதலியவை இருக்க 
இடது தோளின்‌ பின்புறம்‌ பெரிய அளவில்‌ சூலம்‌ காட்ட ப்பட்டுள்ளது. 
இச்சிற்பம்‌ மிக நேர்த்தியாகவும்‌ அழகாகவும்‌ அமைந்துள்ளமை சிறப்பாகும்‌. 
276 











ஆவணம்‌ 24, 2013 





மேலும்‌ இவ்வூரில்‌ இதே காலத்திய சப்தமாதர்கள்‌, ஐயனார்‌ உருவங்களும்‌ 
அமர்ந்தநிலையில்‌ திருமால்‌ உருவமும்‌ உள்ளன. சோழர்‌ காலத்தில்‌ இவ்வூர்‌ 
சிவன்‌, திருமால்‌, எல்லைக்‌ காவல்‌ தெய்வங்கள்‌ அமைந்த ஒரு சிறந்த 
ஊரமைப்புடன்‌ விளங்கியமை இச்சிற்பங்களால்‌ 


தெரியவருகிறது. 


வடநெற்குணம்‌ : இவ்வூரில்‌ பெருமாள்‌ கோயில்‌ (இ 
அருகில்‌ பலகைக்‌ கல்லில்‌ சமபங்கமாக நின்ற ்‌ 
நிலையில்‌ எட்டுகரங்களுடன்‌ கூடிய கொற்றவை % 
சிற்பம்‌ உள்ளது. நெடி யவாள்‌, வில்‌, தோளின்‌ | 
பின்புறம்‌ மான்‌,சிம்ம்ம்‌ ஆகியவையும்‌ உள்ளன. 
கரங்களின்‌ தோற்றம்‌ மானின்‌ உருவ அமைப்பு 
ஆகியவை கிராமியக்‌ கலை அமைப்பில்‌ அமைந்த 
சோழர்‌ காலச்‌ சிற்பமாக இதனை வெளிக்‌ 








காட்டுகின்றன. 


பந்தாடு : இவ்வூர்‌ காளியம்மன்‌ கோயிலினுள்‌ மாமல்லபுர பல்லவர்‌ 
கொற்றவையை நினைவூட்டும்‌ பலகைக்கல்‌ கொற்றவை சிற்பம்‌ வழிபாட்டில்‌ 
உள்ளது. வலது தோளின்பின்‌ சிம்மமும்‌ இடது தோளின்‌ பின்‌ மானும்‌ 
அழகுடன்‌ உள்ளன. சங்கு, சக்கரம்‌ உயர்ந்த வில்‌, 





வாள்‌, அம்பு ஆகியவையும்‌ உள்ளன. இவ்வூரில்‌ 
மாந்தன்‌ மாந்தியுடன்‌ கூடிய பிற்காலப்‌ பல்லவர்‌ 
ஜேஷ்டா சிற்பம்‌ ஒன்றும்‌ உள்ளது. 

ஓங்கூர்‌ : இவ்வூரில்‌ கொற்றவை, ஜேஷ்டா, 
சண்டிகேஸ்வரர்‌ சிற்பங்கள்‌ உள்ளன. இவற்றில்‌ 
சண்டிகேஸ்வரர்‌ சிற்பம்‌ மிக அழகிய முற்காலச்‌ 
சோழர்‌ சிற்பமாகும்‌.ஜடாமண்டலம்‌, பத்திர 
குண்டலங்கள்‌, வாகுமாலை, வாகு வலையம்‌ 
ஆகியவை சிற்ப நுனுக்கம்‌ மிக்கவை. கீழே 
தொங்கும்‌ வலது கால்‌ உடைந்துள்ளது 








ஆவணம்‌ 24, 2013 277 


ஆவணிப்பூர்‌ : இவ்வூர்‌ தொடக்கப்‌ பள்ளி அருகில்‌ உள்ள அரச 
மரத்தடியில்‌ ஒரு தீர்த்தங்கரர்‌ சிற்பம்‌ மார்பளவு புதைந்துள்ளது. 
தர்த்தங்கரரின்‌ பின்புறம்‌ பிரபையும்‌ மலர்கள்‌ ஏந்திப்‌ போற்றும்‌ சூரியன்‌ 
சந்திரன்‌ உருவங்களும்‌ உள்ளன. இதன்‌ காலம்‌ சுமார்‌ 17 ஆம்‌ 
நூற்றாண்டாகலாம்‌. மேலும்‌ இவ்வூரில்‌ பலகைக்ல்லில்‌ அமைந்த பல்லவர்‌ 
கொற்றவை சிற்பம்‌ ஒன்றும்‌ உள்ளது. நெடிய வாளும்‌ வில்லும்‌ தோள்களின்‌ 
பின்புறம்‌ சிம்மமும்‌ மானும்‌ விளங்க இக்கொற்றவை காட்‌ சித்தருகின்றாள்‌. 
முழங்காலுக்குக்‌ கழ்‌ சிற்பம்‌ பதிக்கப்பட்டு கட்டப்பட டுள்ளது. கடிபந்த 
குஞ்சரங்கள்‌ அழகிய மடிப்புடன்‌ விளங்குகின்றன. 





தொன்மையான கொற்றவைச்‌ சிற்பங்கள்‌ உள்ள இவ்வட்டாரத்தில்‌ 
இன்றும்‌ சுதையால்‌ செய்யப்பட்ட பெரிய காளி உருவங்கள்‌ பல 
வழிபாட்டில்‌ உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


கோ.உத்திராடம்‌, அன்னம்பாக்கம்‌ 


66: 18 பலகைக்‌ கல்‌ ஐயனார்‌ சிற்பங்கள்‌ 





விழுப்புரம்‌ மாவட்‌ ம்‌ கள்ளக்கொளத்துரர்‌, 
சர்பசார்‌, நெற்குன்றம்‌, ஒரு கோடி அகிய 
ஊர்களில்‌ தொன்மையான ஐயனார்சிற்பங்கள்‌ | 
பலகைக்‌ கற்சிற்ப்பங்களாகக்‌ கண்டறியப்‌ | 
பட்டுள்ளன. இவை பல்லவர்‌ கால கிராமிய 
சிற்பக்கலை மற்றும்‌ ஊர்த்‌ தெய்வ வழி |1 
பாட்டிற்குச்‌ சிறந்த எடுத்துக்காட்டுகளாக 
விளங்குகின்றன. 


கள்ளக்கொளத்தூர்‌ : மயிலம்‌ அருகில்‌ உள்ள | 
_ இவ்வூரின்‌ 
| ஏரி வாய்க்‌ இ: 
கால்‌ அரு 
கில்‌ 3/2 உயரமுடைய தாக ஒரு ஐயனார்‌ 
சிற்பம்‌ மிக நேர்த்தியாக அமைந்துள்‌ 
ளது. ஆண்‌ - பெண்‌ பணியாளர்‌ இரு 
| தோள்‌ மருங்கிலும்‌ நிற்க காலடியில்‌ நாய்‌ 
படுத்துள்ளது. ஐயனாரின்‌ ஜடா 
மண்டலம்‌ மிக அழகியது. அவரது 
உபவீதம்‌ வலது கைமீது செல்கிறது. 
இடையில்‌ குறுவாள்‌ சொருகியுள்‌ ளார்‌. 
து சிற்ப அமைதியில்‌ முற்கால பல்லவர்‌ 
சி காலமாக பொ. 6-2 ஆம்‌ நூற்றாண்‌ 
டாகக்‌ கருதலாம்‌. 









278 ஆவணம்‌ 24, 2013 





சர்பசார்‌ : சங்கராபுரம்‌ வட்டத்தில்‌ உள்ள 
இவ்வூரில்‌ பாறை அருகில்‌ ஒரு சிவன்‌ கோயில்‌ 
இருந்து அழிந்துள்ளது. இப்பாறையில்‌ முதலாம்‌ 
பராந்தகன்‌, முதலாம்‌ குலோத்துங்கள்‌ , பிற்காலப்‌ 
பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. இச்சிவன்‌ 
கோயில்‌ சுற்றுப்பகுதியில்‌ அறியப்படும்‌ ஐயனார்‌, 
கணபதி சிற்பங்கள்‌ பலகைக்‌ கற்களில்‌ 
அமைந்தவை. சரிந்து உத்குடி ஆசனத்தில்‌ 
அமர்ந்துள்ள இவ்வய்யனாரின்‌ இடதுகையில்‌ 
ஒரு குடுவை உள்ளது. மூன்றரை அடி உயரமுள்ள 
இதனில்‌ ஐடாமண்டலமும்‌ கழுத்தில்‌ தடித்த 
கழுத்தணியும்‌ உள்ளன. சிற்பத்தின்‌ நேர்த்தி 
கொண்டு முற்காலப்‌ பல்லவர்‌ காலத்ததாகக்‌ 
கருதலாம்‌. 





நெற்குன்றம்‌ : திருக்கோயிலூர்‌ வட்டத்தில்‌ உள்ள இவ்வூரின்‌ கிழக்குப்‌ 
பகுதியில்‌ 218 அடி உயரமுடைய கற்பலகை 
யில்‌ ஐயனார்‌ சிற்பம்‌ உள்ளது. இடதுகால்‌ 
அருகில்‌ குதிரை உருவமூள்ளது. ஐடா 
மண்டலம்‌ மூன்றடுக்கு உடையதாகக்‌ 
காணப்படுகிறது. இதன்‌ காலம்‌ சோழர்‌ 
காலமாகலாம்‌. இதனருகே உடைந்த 
நிலையில்‌ மற்றொரு ஐயனார்‌ சிற்பமும்‌ 
உள்ளது. இது பல்லவர்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்ததாகும்‌. 

ஒரு கோடி : விழுப்புரம்‌ வட்டத்தில்‌ உள்ள 
இவ்வூரில்‌ சிவன்‌ கோயிலின்‌ மேற்குப்‌ பகுதி 





வேப்பமரத்தடியில்‌ 3/2 உயரமுடைய 
பலகைக்‌ கல்லில்‌ இவ்வய்யனார்‌ உருவம்‌ 
உள்ளது. காலடியில்‌ படுத்துள்ள நாயும்‌ 
வலதுதோளின்‌ பின்புறம்‌ குதிரையும்‌ இடது 
தோளின்‌ பின்புறம்‌ பணிப்பெண்ணும்‌ உள்ளனர்‌. ஐயனார்க்கு மீசை 
உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்‌.முற்காலப்‌ பல்லவர்‌ சிற்ப அமைதியில்‌ 


இச்சிற்பம்‌ உள்ளது. 





சி. வீரராகவன்‌, மங்கையர்கரசி விழுப்புரம்‌ 


279 
ஆவணம்‌ 24, 2013 


கருத்துப்பரிமாற்றம்‌ 
67. திருப்பரங்குன்றம்‌ தமிழ்‌ - பிராமி கல்வெட்ரு 


ஐராவதம்‌ மகாதேவன்‌, சென்னை 


அண்மையில்‌ திருப்பரங்குன்றத்தில்‌ 2 வரிகளில்‌ தமிழ்‌ - பிராமி கல்வெட்டு 
அறியப்பட்டு அதன்‌ மைப்படியும்‌, வரைபடியும்‌, வாசகமும்‌, செய்தியும்‌ 

நாளிதழ்களில்‌ வெளிவந்தது இக்கல்வெட்டினை நேரடியாக எடுத்த 
ஒளிப்படத்தினை படித்தறிந்த டாக்டர்‌ பத்மஸ்ரீ ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
கீழ்க்கண்ட கருத்துகளைத்‌ தொலைபேசி மூலம்‌ தெரிவித்துள்ளார்‌ 

இக்கல்வெட்டு இரண்டு வரிகளால்‌ ஆனது இதன்‌ மசிப்படத்தைவிட 
நேரடியாக எடுக்கப்பட்ட ஒளிப்படம்‌ கல்வெட்டு எழுத்துகளைத்‌ 
தெளிவாகக்‌ காட்டுகிறது அதன்‌ அடிப்படையில்‌ இக்கல்வெட்டின்‌ சரியான 
பாடம்‌ பின்வருமாறு. 

1 மூநகர ஐ 

2. மூல கஉதி 





இரண்டாவது வரியில்‌ “ல” எழுத்தின்‌ நடுவில்‌ பாறையில்‌ உள்ள பிளவு 
காரணமாக அது “ச்‌ என்ற எழுத்துப்போலத்‌ தோன்றுகிறது ஆனால்‌ 
படத்தில்‌ “லகரம்‌ தெளிவாக உள்ளது “கஉதி” என்ற சொல்லின்‌ தடு எழுத்தான 
“உகரம்‌ முதலில்‌ விடுபட்டுப்‌ போய்‌ பின்னர்‌ வரிக்குக்‌ கீழே 
செதுக்கப்பட்டுள்ளது 

இக்கல்வெட்டை 8-1 என்ற பட்டிபுரோலு முறையில்‌ வாசிக்க 
வேண்டும்‌ இந்த முறையில்‌ எழுத்துக்கள்‌ பெரும்பாலும்‌ இரட்டிக்கப்‌ 
படுவதில்லை முதல்‌ வரியில்‌ “ஐ” என்பது “ஐஜ' என்று (அதாவது ஐயை) என்று 
வாசிக்கப்பட வேண்டும்‌ இரண்டாவது வரி “கஉஇ: என்பதைக்‌ “கவுட்டி்‌ 
என்று வாசிக்க வேண்டும்‌ இவ்விரு சொற்களுக்கும்‌ “சமணத்‌ துறவி” என்று 
சூடாமணி நிகண்டில்‌ பொருள்‌ கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே 
இக்கல்வெட்டின்‌ திருத்திய பாடமும்‌ பொருளும்‌ பின்வருமாறு 

1 மூநகர ஐயை 

2. மூல கஉதி 


பொருள்‌ : மூநகரத்தைச்‌ சேர்ந்த ஐயை மூல கவுதி (என்ற சமணப்‌ பெண்‌ 
துறவி) 
மூநகர என்பதற்கு மதுரை என்ற பொருள்‌ கொள்ளப்பட்டுள்ளது 
சிலப்பதிகாரத்தில்‌ மதுரை, மூதூர்‌ என்று குறிப்பிட ப்படுகிறது இருப்பினும்‌ 
“மூநகர” என்பதற்கு வேறு விதமாகவும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌ நகரம்‌ என்ற 
சொல்‌ நகரத்தார்‌ என்ற வணிகப்‌ பெருமக்களைக்‌ குறிக்கும்‌ கல்வெட்டில்‌ 
குறிக்கப்பட்டுள்ள சமணப்‌ பெண்‌ துறவி நகரத்தார்‌ சமூகத்தைச்‌ சேர்ந்தவராக 
இருக்கக்‌ கூடும்‌ கல்வெட்டின்‌ காலம்‌ கிழு முதல்‌ நூற்றாண்டு இதில்‌ உள்ள 
“ஐூகர எழுத்து முதன்‌ முறையாக வருகிறது என்பதைச்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிட 
வேண்டும்‌ 


ப ஆவணம்‌ 24, 2013 


8. திருக்காட்ருப்பள்ளி விருபாக்ஹராயர்‌ 
கல்வெட்ரும்‌ மக்கென்சி கொகுப்பும்‌ - ஒரு குறிப்பு 


எ. சுப்பராயலு, சு. இராசவேலு 


கிழக்கிந்தியக்‌ குழுமத்தின்‌ முதல்‌ அளவாளராக இருந்த மக்கென்சியும்‌ 
அவரது உதவியாளர்களும்‌ தென்னிந்தியாவில்‌ நிலப்படங்கள்‌ வரைவதிலும்‌ 
பல அரிய வரலாற்று ஆவணங்களையும்‌ தொகுக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டனர்‌ 
அவ்வகையில்‌ தமிழகத்தில்‌ பல கோயில்களில்‌ இருந்த கல்வெட்டுக்கள்‌ 
இவர்களால்‌ நேரிடையாகப்‌ படிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டன 





தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ திருக்காட்டுப்பள்ளி கோயிலின்‌ கருவறைச்‌ சுவரில்‌ 
உள்ள ஒரு கல்வெட்டு அவ்வாறு 1800ஐ ஒட்டி மக்கென்சி உதவியாளரால்‌ 
படிக்கப்பட்டு மக்கென்சி சுவடி த்தொகுப்பில்‌ சேர்க்கப்பட்டு இருந்தது இது 
தென்னிந்திய கோயில்‌ கல்வெட்டுகள்‌ எண்‌ 595இல்‌ திரு இதா சுப்பிரமணியன்‌ 
அவர்களால்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில்‌ மைய அரசு 
தொல்லியல்‌ ஆய்வுத்துறையின்‌ கல்வெட்டுப்பிரிவினர்‌ 1897ல்‌ படியெடுத்து 
நான்கு கல்வெட்டுக்களைத்‌ தொகுத்து வெளியிட்டுள்ளனர்‌ (தென்னிந்திய 
கல்வெட்டுகள்‌, 6, எண்‌ 7-4) அனால்‌ மக்கன்சி உதவியாளரால்‌ 
அவணப்படுத்தப்பட்ட மேற்கூறிய கல்வெட்டு மைய அரசின்‌ தென்னிந்தியக்‌ 
கல்வெட்டுத்‌ தொகுதியில்‌ காணப்படவில்லை 


இக்கோயிலில்‌ தற்சமயம்‌ மேற்குப்புறச்சுவரை அணைத்து 
எழுப்பப்பட்டுள்ள மேடைப்பகுதியினால்‌ இக்கல்வெட்டின்‌ முக்கியமான 
சில பகுதிகள்‌ மாறைக்கப்பட்டுள்ளது (இம்மேடை எப்பொழுது 
கட்டப்பட்டது என்று தெரியவில்லை எஞ்சியுள்ள பகுதியை நேரில்‌ நாங்கள்‌ 
படித்த பாடம்‌ கீழே முதற்பகுதியில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது மறைத்துள்ள 
பகுதி மக்கென்சியின்‌ பாடத்தைக்‌ கொண்டு பிறையடைய்புக்குள்‌ 
நிரப்பியுன்னோரம்‌ மக்கென்சியின்‌ முழுப்பாடம்‌ பகுதி இரண்டில்‌ உள்ளது 


மக்கென்சியின்‌ உதவியாளர்‌ முறையாகக்‌ கல்வெட்டுப்‌ பயிற்சி 
பெறாதவர்‌; மேலும்‌ மூலபாடத்தைத்‌ மாற்றி, தாங்கள்‌ வழங்கிய மொழியில்‌ 
குறித்து வைத்தனர்‌ ஆகவே அந்தப்‌ பாடத்தில்‌ மிகுந்த அளவில்‌ 
குறையுன்னதில்‌ வியப்பில்லை இருப்பினும்‌ அவர்கள்‌ படித்துத்‌ தொகுத்த பல 
கல்வெட்டுகள்‌ தற்பொழுது மறைந்துவிட்டன அல்லது திருக்காட்டுப்பள்ளி 
கல்வெட்டு போன்று அரைகுறையாக அழிந்து கிடைக்கும்‌ நிலையில்‌ 
உள்ளன அவ்வகையில்‌ வரலாறு ஆவணங்களைத்‌ தொகுத்தளித்த 
மக்கென்சிக்கு நாம்‌ மிகவும்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌ என்றால்‌ அது 
தவறாகாது 


ஆவணம்‌ 24, 2013 ட்‌ 


திருக்காட்டுப்பன்ளி கல்வெட்டுச்‌ செய்தி: 

வல்ல நாடு, இரண்டுகரை நாடு முதலிய பகுதிகளைச்‌ சேர்ந்த 
பஞ்சாளத்தார்‌ (கொல்லர்‌, தச்சர்‌, தட்டார்‌ முதலியோர்‌ அடங்கிய கம்மாளர்‌) 
கூட்டமாகத்‌ திரண்டு இக்கோயிலில்‌ தங்கள்‌ பொருட்டு திருவிழாக்‌ 
கொண்டாட தோப்பு ஒன்று வைத்து அதில்‌ ஒரு மண்டபமும்‌ கட்டித்‌ 
திருவிழாச்‌ செலவுக்கு வீடுதோறும்‌ கலியாணம்‌ முதலிய நேரங்களில்‌ 
குறிப்பிட்ட தொகையைக்‌ கொடுப்பதாக முடிவு செய்தனர்‌ இதுபோன்று 
ரதகாரர்‌ (கம்மாளரின்‌ இன்னொரு பெயர்‌) கூடிச்செய்த வேறொரு 
முடிவைப்‌ பற்றிய கல்வெட்டு புதுக்கோட்டை மாவட்டம்‌ குன்னாண்டார்‌ 
கோயில்‌ உள்ளது (புதுக்கோட்டைக்‌ கல்வெட்டுகள்‌, எண்‌ 689) 





இப்பொழுது கோயிலில்‌ கிடைக்கும்‌ பாடமும்‌ (மக்கென்சியின்‌ 
பாடமும்‌)* 


1. சுபமஸ்து ஸ்வஸ்தி ஸ்ரீ மந்‌ மஹாமண்ட _லீசுரன்‌ அரிய இராய விபாடன்‌ 
பாஷைக்குத்‌ தப்புவ இராயர்‌ கண்டன்‌ மூவராயர்‌ கண்டன்‌ கண்ட நாடு 
கொண்டு கொண்ட நாடு குடாதான்‌ (பூஞ்‌ ஷளாயச சம்பிதகா 
சமுத்திராருபதி கமன இராசராணடு இராசா தனது ரோசபா மேதான 
கெசமே)ஞ்‌ 


2. ருளிய ப்ரதாப-தேவராய மஹா இராயர்‌ குமார விருபாக்ஷ இராயர்‌ ப்ரதி 
இராஞ்‌ பண்ணி அருளா நின்ற சகாப்தம்‌ 1380ன்‌ மேல்‌ செல்லா நின்ற 
விய வருஷத்து கன்னி நாயற்று பூர்வபக்ஷத்து ஷஷ்டியும்‌ சோம வாரமும்‌ 
பெற்ற அனுழத்து நாள்‌ பாண்டிகுலாசனி வளநாடு எயில்‌ நாட்டு 
ஆற்காட்டு கூற்றத்து யில்‌)ஞ்‌ 

3. மேலை முட்டி திருக்காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி உடையநாயனார்‌ 
கோவில்‌ ஆதிசண்டேசுர தேவகன்மிகளுக்கு இந்தப்‌ (வுத்தம கெற்பனை 
வுடன்வட்டக்காரும்‌ ஒருத்தன்‌ வீரகளளைஞ்சனிமாரு)ம்‌ இரண்டு 
கோயிலும்‌ இரண்டு கரை நாடும்‌ (பெரிய ஊர்‌ வரம்பநதான கோட்டை 
உடன்கூட்டத்தாரும்‌ வல்ல) 

4. நாடு பஞ்சாளத்தாரும்‌ நாலுநாடு பஞ்சாளத்தாரும்‌ நிறைவற நிறைந்து 
குறைவறக்‌ கூடி முழுதுமல்லான்‌ மண்ட (பத்தில்‌ இருந்து முன்ன நாலு 
மண்டலமும்‌ ககு கூடுகையம) யாண்டு இந்த (சமய)ப்படி திருப்பணிக்கு 
(வஞ்‌ ணகக்கு யிரண்டு குணமும்‌ கல்லிஆணத்து ஒரு பணமும்‌ கஞ்‌) 

5.  வாழிமோதிரத்து ஆதிஅந்த சமயத்தில இருந்தபடி ஆலெ யிம்மதிகாரியம்‌ 
தீந்து எங்கள்‌ உபைய(ம்‌ ஆக னடந்தப்‌ பெஞ்‌.டு நாள்‌ யிஷப வாஹனத்‌ 
திரு)நாள்‌ முழுதுமல்லான்‌ தோப்பிலெ நடத்த தோப்பு வைத்த எல்லை 
ஆ(ன சந்திரரேகை வாயிக்காலுக்கும்‌ வழிக்கும்‌ வழிக்கும்‌ தெற்கு ஒன்ப) 


282 க 
ஆவணம்‌ 24, 2013 


6. திற்றுவெலி எல்லைக்கு மேற்க்கு பெருமாள்‌ பெருவழிக்கு வடக்கு 
ஆலுக்கு கிழக்கு யிந்த நான்கெல்லைக்கு உட்பட்ட நிலம்‌ (உள்ளது 
தென்னமரம்‌ பலாமரத்தும்‌ பல பரமும்‌) தொப்பு ஆக வைத்து சந்திராதித்த 
வரையிலும்‌ யிந்த தொப்பும்‌ யிந்த திருநாளும்‌ (எங்கள்‌ சுவந்திரமும்‌ 
சந்திராதித்த வரையிலும்‌ சருவ மானியமும்‌ நாங்கள்‌ நடத்தி) 

7. தற கடவோமாகவும்‌ யிந்த கல்வெட்டுக்கு விக்கினம்‌ பண்ணிநால்‌ 
கங்கைக்‌ கறையில்‌ காராம்‌ பசுவை கொன்ற பாவத்திலே (போகக்‌ 
கடவார்கள்‌ ஆகவும்‌ ஸுபமஸ்து) 

**இப்பொழுது கல்லால்‌ மறைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு மட்டும்‌ 

மக்கென்சியின்‌ பாடம்‌ பிறை அடைப்புகளுக்குள்‌ கொடுக்கப்பட்டுள்ளது 


283 
ஆவணம்‌ 24, 2013 


6௦. இந்திய காலமுறை 


மோகன சுந்தர்‌, சென்னை 


உலக அளவில்‌ கிறித்துவ ஆண்டை மையமாக வைத்து காலமுறைப்‌ 
பின்பற்றப்படுகிறது எனினும்‌ இந்தியர்கள்‌ கால முறையைக்‌ 
கீழ்க்கண்டவாறு பகுத்தார்கள்‌ 


நான்கு யுகங்கள்‌ 


1. கிருதயுகம்‌ 17,28,000 வருடங்கள்‌ 
2 திரேதயுகம்‌ 12,96,000 வருடங்கள்‌ 
3 துவாபரயுகம்‌ 8,64,000 வருடங்கள்‌ 
4. கலியுகம்‌ 4,32,000 வருடங்கள்‌ 


சதுர்யுகம்‌ / மஹாயுகம்‌ 43,20,000 வருடங்கள்‌ 
71 சதுர்‌ / மஹாயுகங்கள்‌ ஒரு மன்வந்தரம்‌ 
பதினான்கு மன்வந்தரங்கள்‌ 
சுயம்புவ மன்வந்தரம்‌ 
சுவரோச்சிச மன்வந்தரம்‌ 
உத்தம மன்வந்தரம்‌ 


தாமச மன்வந்தரம்‌ 


1, 

2 

3 

4 

5. ராய்வத மன்வந்தரம்‌ 
6. சக்சுச மன்வந்தரம்‌ 

7. வைவஸ்வத மன்வந்தரம்‌ (தற்சமயம்‌ நடப்பது) 
8. சூரியசர்வானி மன்வந்தரம்‌ 

9. இந்திரசர்வானி மன்வந்தரம்‌ 

10. பிரம்மசர்வானி மன்வந்தரம்‌ 

11. ருத்திரசர்வானி மன்வந்தரம்‌ 

12. தக்சயசர்வானி மன்வந்தரம்‌ 

13. ரோச்சிய மன்வந்தரம்‌ 

14. பைசிய மன்வந்தரம்‌ 


பதினான்கு மன்வந்தரங்களும்‌, 6 மஹாயுக இடைவெளிகளும்‌ சேர்ந்தது 
ஒரு கல்பம்‌ 


284 ஆவணம்‌ 24, 2013 


ஏழு கல்பங்கள்‌ 

பார்தீவ கல்பம்‌ 

கூர்ம கல்பம்‌ 

பிரளய கல்பம்‌ 

ஆனந்த கல்பம்‌ 

ஸ்வதவராக கல்பம்‌ (தற்சமயம்‌ நடப்பது) 


பிரம்ம கல்பம்‌ 


உள இ. 8 


சாவித்திரி கல்பம்‌ 
7000 கல்பங்கள்‌ பிரம்மாவின்‌ ஒரு பகல்‌ 1000 கல்பங்கள்‌ பிரம்மாவின்‌ ஒரு 


இரவு 


ஒரு கல்பம்‌ என்பது 432 கோடி. ஆண்டுகள்‌ (43,20,000 % 1000) 


285 
ஆவணம்‌ 24, 2015 


70. புதிய வெளியீருகள்‌ 


இர்‌ஃபன்‌ ஹவிபு மற்றும்‌ பைஸ்‌ ஹவிபு, பண்டைய இந்திய வரலாற்று 
அட்லஸ்‌, ஆக்ச்‌ஃபோர்டு அச்சகம்‌, 2012 (Irfan Habib & Faiz Habib, Atlas of 
Ancient Indian History, New Delhi, Oxford University Press, 2012), 13 படங்கள்‌ 
133 பக்கம்‌. 


இந்த நூலின்‌ முதல்‌ ஆசிரியரான இர்‌ஃபன்‌ ஹவிபு 1982இல்‌ வெளியிட்ட 
முகலாயப்‌ பேரரசின்‌ அட்லஸ்‌ (Atlas of the Mughal Empire) பலரும்‌ அறிந்த 
ஒன்று ஏறக்குறைய அதே தொழில்‌ நுட்பத்தைக்‌ கையாண்டு இந்த 
அட்லஸை அவரும்‌ அவருடைய மகனும்‌ இணைந்து செய்துள்ளனர்‌ கடந்த 
ஒரு நூற்றாண்டுக்கும்‌ மேலாக தென்னாசியாவின்‌ தொல்பழங்காலம்‌ மற்றும்‌ 
முன்வரலாற்றுக்காலம்‌ பற்றி செய்யப்பட்டுள்ள ஆய்வுமுடிவுகளின்‌ 
சாரத்தைப்‌ பன்னிரண்டு நிலப்படங்களாகச்‌ செய்து தந்துள்ளனர்‌ முதல்‌ 
படத்தில்‌ கற்கருவிப்‌ பண்பாடுகள்‌ பற்றியும்‌, தொடர்புடைய மனித இனத்தின்‌ 
மூதாதையரின்‌ தோற்றமும்‌ பரவலும்‌ பற்றியும்‌ சொல்லப்படுகிறது 
இரண்டாம்‌ படத்தில்‌ குறுணிக்கற்கருவி காலம்‌ மற்றும்‌ புதிய கற்காலம்‌ 
பற்றிய விவரம்‌ உள்ளது மூன்றாம்‌ படத்தில்‌ சிந்துசமவெளி நாகரிகம்‌ 
பற்றியது படங்கள்‌ 4,5 கிமு 1800-600 காலகட்டத்தில்‌ தொல்லியல்‌ மற்றும்‌ 
வரலாற்று நிலவியல்‌ பற்றியன படம்‌ 5இல்‌ திராவிட மொழிக்குடும்பம்‌ 
இந்தோ-இரானிய (அதாவது ஆரிய) மொழிக்குடும்பம்‌ ஆகியவற்றின்‌ 
தொடக்கநிலைகள்‌ மற்றும்‌ பரவல்‌ பற்றிய செய்திகள்‌ குறிப்பிடத்தக்கவை 
6ஆம்‌ படம்‌ கிழு 600-320 காலகட்டத்தில்‌ நிலவிய அரசு, பொருளதாரம்‌ 
பற்றியது 7ஆம்‌ படம்‌ மெளரியப்பேரரசு காலத்திய வரலா று பற்றியது 
இப்படத்திலும்‌ அடுத்த (8) படத்திலும்‌ தமிழ்பிராமி பற்றிய செய்தி 
கொடுக்கப்பட்டுள்ளது 8, 9ஆம்‌ படங்கள்‌ கிமு 200-கிபி 300 காலகட்ட 
அரசியல்‌ மற்றும்‌ பொருளாதாரம்‌ பற்றியவை 9இல்‌ தங்க, வெள்ளி நாணயச்‌ 
செலாவணியை வைத்து குஷாண நாணய வட்டாரம்‌, க்ஷத்ரப நாணய 
வட்டாரம்‌, ரோம நாணய வட்டாரம்‌ எனப்‌ பாகுபாடு செய்யப்பட்டுள்ளது 
இந்தப்‌ பாகுபாடு அக்கால உள்நாட்டு வணிகத்துக்கும்‌, அயல்நாட்டு 
வணிகத்துக்கும்‌ உன்ள தொடர்பைப்‌ பற்றி மேலும்‌ ஆராய உதவும்‌ 10இல்‌ 
கிபி 300-550 கால வரலாறு, 11இல்‌ கிபி 550-750 கால வரலா று பற்றியும்‌ 12இல்‌ 
500-800 காலப்‌ டொருளாதார நிலை பற்றியும்‌ சொல்லப்பட்டுள்ளன எல்லாப்‌ 
படங்களிலும்‌ அவ்வக்காலத்தில்‌ இருந்த ஊர்கள்‌ (அல்ல து தொல்லியல்‌/ 
இருப்பிட நிலைகள்‌), அரசு அல்லது பண்பாட்டு வட்டாரங்கள்‌, ஆறுகள்‌ 
ஆகியன பெயர்களோடு குறிக்கப்பட்டுள்ளன கூடவே அவ்வவ்வூர்கள்‌ 
தொடர்பான பொருளாதாரச்‌ செய்திகள்‌ (. கருவிகள்‌, தானியங்கள்‌ முதலிய 
உணவுபொருள்‌, போன்றவை, கைவினைப்பொருள்‌, மண்கலங்கள்‌, 
உலோகங்கள்‌, கல்மணிகள்‌) தரப்பட்டுள்ளன 


586 ஆவணம்‌ 24, 2013 


இரண்டாம்‌ பகுதியில்‌ (பக்கம்‌ 7-170) பன்னிரண்டு அதிகாரங்களில்‌ 
நிலப்படங்கள்‌ தொடர்பான தரவுகள்‌, மூலநூல்கள்‌, கல்வெட்டுகள்‌, 
நாணயங்கள்‌, வணிகப்பொருள்‌, மண்கலவகை போன்றவற்றைப்‌ பற்றிய 
செய்திகள்‌, காலக்கணக்கடு பற்றிய விவாதங்கள்‌, இனக்குழுக்கள்‌, அரசுகள்‌, 
ஊர்கள்‌, வட்டாரங்கள்‌ அகியன பற்றிய விவரங்கள்‌ எல்லாம்‌ விரிவாகக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன இதற்குப்‌ பின்‌ சுட்டுநூற்பட்டியலும்‌, மூன்று 
சொல்லடைவுகளும்‌ இணைக்கபட்டுள்ளன முதல்‌ அடைவில்‌ படங்களில்‌ 
குறிக்கப்பட்டுள்ள சுமார்‌ 1075 ஊர்கள்‌ அல்லது இடப்பெயர்கள்‌ அவற்றின்‌ 
நிலக்குறுக்குக்கோணம்‌ மற்றும்‌ நெடுங்கோணங்களுடன்‌ (coordinates) 
கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம்‌ அடைவில்‌ அரசுகள்‌, வட்டாரங்கள்‌ 
பற்றிய பட்டியலும்‌, மூன்றாம்‌ அடைவில்‌ ஆறுகளின்‌ பெயர்ப்பட்‌டியலும்‌ 
உள்ளன 


விருப்பு வெறுப்புக்கு இடமில்லாமல்‌ இந்திய/தென்னாசிய வரலாற்றை 
நிலப்படம்‌ மூலமாக விளக்கும்‌ இத்த நூலில்‌ தென்னிந்திய மற்றும்‌ 
தமிழ்நாட்டுச்‌ செய்திகளுக்கு உரிய இடம்‌ கொடுத்துள்ளது 
பாராட்டத்தக்கது சில சிறு குறைகளும்‌ உண்டு காவிரிப்பூம்பட்டினம்‌ 
விடுபட்டுவிட்டது படம்‌ 5இல்‌ தென்னிந்திய புதியகற்காலப்‌ பண்பாட்டு 
நிலைகளையும்‌ பெருங்கற்படைக்காலப்‌ பண்பாட்டு நிலைகளையும்‌ 
ஒருசேரக்‌ காட்டியிருப்பதால்‌ பெருங்கற்படைக்கால நிலைகளுக்கு போதிய 
முக்கியத்துவம்‌ தரப்படவில்லை இதற்குப்‌ படத்தின்‌ சிறிய அளவும்‌ (7 செ.மீ 
=90 கிலோமீட்டர்‌) ஒரு காரணம்‌ ஆசிரியர்கள்‌ இப்படங்களை கணிப்பொறி 
உதவியில்லாமல்‌ பழைய முறையில்‌ கையாலேயே வரைந்து 
உருவாக்கியுள்ளனர்‌ என்பது மனங்கொள்ளத்தக்கது ஆசிரியரின்‌ கடின 
உழைப்பும்‌ பரந்த அறிவும்‌ இந்நால்‌ முழுக்கக்‌ காணலாம்‌ இந்த வரலாற்றுப்‌ 
பெட்டகம்‌ ஆசிரியர்‌, மாணவர்‌, ஆர்வலர்‌ ஆகிய யாவருக்கும்‌ 

உறுதுணையாக நிற்கும்‌ என்பதில்‌ இருவேறு கருத்திருக்க முடியாது 
௭. சுப்பராயலு, கோயம்புத்தூர்‌ 





முனைவர்‌ தி. சுப்பிரமணியன்‌, தமிழகத்தில்‌ பெருங்கற்காலப்‌ பண்பாடு, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, சென்னை, 2011, பக்‌. 231. 


உலகெங்கும்‌ இறந்தவர்களைப்‌ பல முறைகளில்‌ அடக்கம்‌ செய்து 
இறந்தவர்களின்‌ ஆவியை அமைதிப்படுத்தும்‌ வழக்கம்‌ மிகப்‌ பழங்காலத்‌ 
திலிருந்து இருந்து வருகிறது இறந்தவர்களின்‌ ஆவியைத்‌ திருப்திபடுத்துவதன்‌ 
மூலம்‌ தங்கள்‌ வாழ்வு வளம்‌ பெருகிச்‌ செழிக்கும்‌ இறந்தவர்களின்‌ ஆவி 
தங்களைத்‌ துன்புறுத்தாதுஎன்ற நம்பிக்கை மிகப்‌ பழங்காலத்திலிருந்து 
மக்களிடையே இருந்து வருகிறது இதனால்‌ இறப்புச்‌ சடங்குகளை 
விரிவாகச்‌ செயது தங்கள்‌ பொருளாதார நிலைக்கு ஏற்ட கல்லறைகள்‌ 
உருவாக்கி அவற்றில்‌ படையல்கள்‌ வைத்துப்‌ போற்றுகின்றனர்‌ இதனைத்‌ 


ஆவணம்‌ 24, 2013 287 


தமிழக வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ மூலம்‌ விரிவாக இந்நூல்‌ ஆய்வு 
செய்துள்ளது தமிழ்நாட்டில்‌ பல வடிவங்களில்‌ ஈமச்‌ சின்னங்கள்‌ 
அமைக்கப்பட்ட முறைகள்‌, அவற்றில்‌ வைக்கப்பட்டிருத்த படையல்‌ 
பொருட்கள்‌, அவற்றின்‌ மூலம்‌ அறியப்படும்‌ மக்களின்‌ நம்பிக்கைகள்‌, சமூகப்‌ 
பொருளியல்‌ நிலைகள்‌ குறித்து ஆழமாக இந்நூல்‌ ஆய்வு செய்துள்ளது 
மேற்பரப்பு ஆய்வுகள்‌, அகழாய்வுகள்‌ செய்து அவற்றின்‌ மூலம்‌ பெறப்பட்ட 
அரிய செய்திகளை இந்நூலாசிரியர்‌ தந்துள்ளார்‌ தொல்லியல்‌ துறையில்‌ 
நீண்ட காலம்‌ அனுபவம்‌ பெற்ற இந்நூலாசிரியரின்‌ இம்முயற்சி 
தமிழ்நாட்டில்‌ பெருங்கால ஈமச்‌ சின்னங்கள்‌ பற்றி அறியவிழைவோர்க்கு 
நல்விருந்தாகும்‌ 





முனைவர்‌ வெ. வேதாசலம்‌, மதுரை 


ச.மா. இரத்னவேல்‌, ஸ்ரீவை. நா. கள்ளபிரான்‌, பாசன ஏரிகளின்‌ 
பாரம்பரியத்தைத்‌ தேடி..., பாவை பப்ளிகேஷன்ஸ்‌, சென்னை, 2013, 
பக்‌. 128. 


உலகளவில்‌ பாசனத்‌ தொழில்நுட்பம்‌ குறித்து நீண்ட காலம்‌ பாசனத்‌ 
துறையில்‌ தமிழ்நாட்டில்‌ பணியாற்றி ஓய்வு பெற்ற துறைபோகிய பாசனத்‌ 
தொழில்நுட்பப்‌ பொறியாளர்களால்‌ இருவரால்‌ எழுதப்பட்ட நூல்‌ இது 
தமிழ்நாட்டில்‌ காணப்படும்‌ சிறப்பும்‌ தனித்தன்மையும்‌ வாய்ந்த பண்டையப்‌ 
பாசனத்‌ தொழில்நுட்பம்‌ போற்றிப்‌ பாதுகாக்கப்பட வேண்டும்‌ என்ற 
ஆதங்கத்தோடு இந்நூல்‌ எழுதப்பட்டுள்ளது ஓரளவு வரலாற்று நோக்கோடு 
தற்காலப்‌ பாசனப்‌ பொறியாளரின்‌ கள ஆய்வுப்‌ பார்வையில்‌ தமிழ்நாட்டின்‌ 
பண்டைய ஆற்றுப்பாசனம்‌, ஏரிப்‌ பாசனம்‌ போன்றவை எவ்வாறு 
இருந்துள்ளன என்பதை உரிய ஒளிப்படங்கள்‌, வரைபடங்களோடு இந்நூல்‌ 
தெளிவாக்குகிறது ஆற்றுப்‌ பாசனத்தைவிட ஏரிகளின்‌ தோற்றம்‌, அமைப்பு, 
பாசனக்‌ கட்டமைப்புகள்‌, வளர்ச்சி, தளர்ச்சி பற்றி விரிவாகவும்‌ 
ஆழமாகவும்‌ இந்நூல்‌ எடுத்துக்‌ கூறுகிறது மேலும்‌ கற்சிறை எனப்படும்‌ 
பண்டைய தடுப்பணைகளின்‌ கட்டுமானச்‌ சிறப்பும்‌ இந்நூலில்‌ விளக்கப்‌ 
பட்டுள்ளது பண்டைய பாசன ஏரிகளின்‌ பாரம்பரியத்‌ தொழில்நுட்பம்‌ 
குறித்து அண்மையில்‌ வந்த நூற்களில்‌ குறிப்பிடத்தக்கதாக இந்நூல்‌ 
திகழ்கிறது 


முனைவர்‌ வெ. வேதாசலம்‌, மதுரை 


அமுதன்‌ அடிகள்‌, வரலாற்றில்‌ புன்னைக்‌ காயல்‌ , 2012, தியான 
இல்லம்‌, வேளாங்கண்ணி, %1% * 194 பக்கங்கள்‌, விலை ரூ. 150/- 
சமூகப்‌ பண்பாடுகளின்‌ தாக்கங்களை அறிய வட்டார, உள்ளூர்‌ 
வரலாற்றறு ஆய்வுகள்‌ மிகுதியான அளவில்‌ மேற்கொள்ளப்பெறவேண்டும்‌ 
இதுபோன்ற முயற்சிகள்‌ பல தமிழகத்தில்‌ மேற்கொள்ளப்பெற்று 


288 ஆவணம்‌ 24, 2013 


வருகின்றன அவ்வகையில்‌ “வரலாற்றில்‌ புன்னைக்‌ காயல்‌” என்னும்‌ இந்நூல்‌ 
வெளிவந்திருப்பது பாராட்டிற்குரியது இந்நூலாசிரியர்‌ தாம்‌ பிறந்த ஊரான 
புன்னைக்காயலின்‌ வரலாற்றை வெளிக்கொணர்ந்திருக்கிறார்‌ 
புன்னைக்காயலில்‌ தற்போது மிகுதியாக வசிக்கின்ற பரத இனத்தவரின்‌ 
பண்டைக்கால வரலாற்றை முதலில்‌ அறிமுகம்‌ செய்கின்றார்‌ 
இடைக்காலத்தில்‌ காயலுக்கும்‌ சீனம்‌ உள்ளிட்ட கடல்‌ கடந்த நாடுகளுக்கும்‌ 
இடையில்‌ இருந்த தொடர்பை சான்றுகளுடன்‌ குறித்துள்ளார்‌ போர்த்து 
கசியர்களின்‌ வருகையினால்‌ ஏற்பட்ட கிறித்தவ மதமாற்றம்‌ மற்றும்‌ 
இசுலாமியர்‌ விசய நகர மன்னர்களுக்கிடையேயான உறவுகள்‌ இதனால்‌ 
பரதவர்களுக்கு போர்த்துக்கசியர்‌ அளித்த உதவிகள்‌ மற்‌ றும்‌ மதமாற்றம்‌ 
குறித்த செய்திகளைச்‌ சான்றுகளினடிப்படையில்‌ அளித்துள்ளார்‌ புனித 
சவேரியர்‌ முத்துக்குளித்துறைக்கு வந்த வரலாறு தொடங்கிப்‌ பின்னர்‌ 
ஏற்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை லிஸ்பன்‌ நகரில்‌ உள்ள போர்த்துகீசிய 
ஆவணங்களில்‌ கிடைக்கும்‌ சான்றுகளையும்‌ இந்தியாவில்‌ கிடைக்கும்‌ 
சான்றுகளையும்‌ ஒருங்கிணைத்து கிறித்துவ சபைகளின்‌ நடவடிக்கைகள்‌, 
புன்னைக்காயலைச்சுற்றியுள்ள ஊர்களுடனான உறவுகள்‌, கோவில்கள்‌, 





இயேசு சபைத்‌ துறவிகளின்‌ சமூகப்பணிகள்‌, புன்னைக்காயலில்‌ 
நடைபெறும்‌ திருவிழாக்கள்‌, புன்னைக்காயலில்‌ பிறந்து சமூக 
மேம்பாட்டிற்காக உழைத்த பெரியோர்கள்‌ போன்றன குறித்த வரலாற்றுச்‌ 
செய்திகளைத்‌ திறம்பட. அளித்துள்ளார்‌ தமிழகக்‌ கடல்சார்‌ வரலாற்றிற்கு 
மிகவும்‌ பயனுள்ள இதுபோன்ற நூல்களை எழுத விரும்பும்‌ இளைய 
தலைமுறையினருக்கு இந்நூல்‌ வழிகாட்டியாக அமைகிறது 


ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌. 


செ. இராசு, கொங்கு வேளாளர்‌ குல வரலாறு, இரண்டு பாகங்கள்‌, 
2012, கொங்கு ஆய்வு மையம்‌, ஈரோடு, 646 பக்கங்கள்‌, விலை ரூ. 350/ 
- (இருபாகங்களும்‌. 

கொங்கு வேளாளர்‌ குல வரலாறு என்னும்‌ இரு தொகுதிகளிலான 
இந்நூல்‌ இதுவரை ஆசிரியர்‌ எழுதிய பல கொங்கு வேளாளர்‌ குலங்களைப்‌ 
பற்றிய வரலாற்றாய்வுகளின்‌ முழுத்தொகுப்பாகும்‌ கல்வெட்டு, செப்பேடு, 
ஓலைச்சுவடி, காணிப்பாடல்கள்‌, இலக்கியம்‌ வழியான அனைத்துத்‌ 
தரவுகளையும்‌ ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த கொங்குச்‌ சமூகத்தின்‌ 
வரலாற்றை இந்நாலாசியர்‌ அளித்துள்ளார்‌ இந்நூலில்‌ முன்னரையாக 
கொங்குநாடு என்னும்‌ பெயர்‌ வழங்கியமையைச்‌ சங்கப்பாடல்களில்‌ காணும்‌ 
சான்றுகளைக்‌ கொண்டு விளக்குகிறார்‌ கொங்கு என்னும்‌ சொல்லுக்கான 
பெயர்க்காரணம்‌, கொங்குநாட்டுப்‌ பிரிவுகள்‌, கொங்கு வேளாளர்கள்‌ யார்‌? 
அவர்தம்‌ தொழில்‌, கொங்குநாட்டிற்கும்‌ வேளாளருக்கும்‌ உள்ள பூர்வீக 
உறவுகள்‌, குலம்‌-கூட்டம்‌-கோத்திரம்‌ குறித்த செய்திகளையும்‌ காமிண்டர்‌ - 
கவுண்டர்‌ சொற்களுக்கான விளக்கம்‌ மற்றும்‌ கொங்கு வேளாளர்களின்‌ 


ஆவணம்‌ 24, 2013 289 


சமூகம்‌ குறித்தும்‌ அளித்துள்ளார்‌ இதுவரை கொங்கு வேளாளர்‌ பற்றி 
மேற்கொண்ட ஆய்வுகள்‌ குறித்தும்‌ விரிவாக தம்‌ நூலில்‌ அளித்துள்ளார்‌ 
பின்னர்‌ அக்கினி குலம்தொடங்கி வேந்தன்‌ குலம்‌ வரையிலான 102 
குலங்களின்‌ வரலாற்றுப்‌ பின்ணணிகளைச்‌ சான்றுகளைக்‌ கொண்டு 
விரிவாக அளித்துள்ளார்‌ மேலும்‌, கொங்கு வேளாளர்‌ கிளையினாராக பத்து 
கிளையினர்‌ குறித்த வரலாற்றுச்‌ செய்திகளையும்‌ அளித்துள்ளார்‌ சமூக 
வரலாறு எழுத முற்படும்‌ ஆய்வாளர்களுக்கு இந்நூல்‌ வழிகாட்டியாக 
அமையும்‌ 

ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌. 
செ.இராசு (பதிப்பாசிரியர்‌) , திருச்செங்கோட்டுத்‌ திருப்பணிமாலை, 
கொங்கு ஆய்வு மையம்‌, ஈரோடு, 328 பக்கங்கள்‌, 16 படங்கள்‌, விலை 
ரூ. 200/- 


திருச்செங்கோடு சதாசிவ பண்டிதர்‌ இயற்றி திருச்செங்கோட்டுத்‌ 
திருப்பணிமாலை என்னும்‌ நூலை அட்டாவதனம்‌ திஅ முத்துசாமிக்‌ 
கோனார்‌ 1912-அம்‌ ஆண்டு ஓலைச்சுவடி யிலிருந்து நூலாகப்பதிப்பித்தார்‌ 
இந்நூல்‌ நூறாண்டுகள்‌ கழித்து மீண்டும்‌ செம்பதிப்பாக வெளிவருகிறது. 
இப்பதிப்பில்‌ பழைய நூலிலுள்ள குறைகளைக்‌ களைந்தும்‌ பல புதிய 
வரலாற்றுச்‌ செய்திகளைக்‌ கண்டறிந்தும்‌ பதிப்பாசிரியர்‌ செம்மையாகப்‌ 
பதிப்பித்துள்ளார்‌ இந்நூல்‌ முதன்முதலில்‌ பதிப்பிக்கப்பெற்ற வரலாறு, 
அதுகுறித்த செய்திகள்‌ குறித்து பதிப்பாசிரியர்‌ முன்னுரையில்‌ 
அளித்துள்ளார்‌ சங்ககிரியில்‌ நிர்வாகம்‌ செய்த நாயக்கர்‌ கால அதிகாரிகள்‌ 
குறித்த செய்திகளையும்‌ பின்னர்‌ இருந்து ஜமீன்தார்கள்‌ குறித்தும்‌ 
அவர்களால்‌ திருச்செங்கோட்டுக்‌ கோயிலுக்குக்‌ கிடைத்த திருப்பணிகள்‌ 
குறித்தும்‌ திருப்பணி மாலையில்‌ உள்ளவாறு விளக்கியுள்ளார்‌ 
திருச்செங்கோட்டு குருக்கள்‌ குறித்த செய்திகளையும்‌ தந்துள்ளார்‌ கோயில்‌ 
திருப்பணியில்‌ பங்குபெற்ற பிற சமூகத்தினர்‌ மற்றும்‌ பெண்களின்‌ 
திருப்பணிகள்‌ குறித்த வரலாற்றுச்சான்றுகளையும்‌ முன்னுரையில்‌ 
அளித்துள்ளார்‌ பின்னர்‌ ஒவ்வொரு செய்யுளையும்‌ அளித்து அதற்குப்‌ 
பாடற்பொருள்‌ அளித்துள்ளது படிப்போருக்கு எளிமையாகப்‌ புரியும்‌ 
வண்ணம்‌ அமைகிறது இப்பாடற்பொருளில்‌ வரலாற்‌ றுக்குறிப்புகளையும்‌ 
ஆண்டுகளையும்‌ அளித்துள்ளமை கோயிலுக்கு நடைபெற்ற திருப்பணிகள்‌ 
குறித்த செய்திகளைப்‌ பற்றிக்‌ காலவாரியாக அறியமுடிகிறது இறுதியில்‌ 
திருச்செங்கோடு குறித்த இலக்கியங்களை அட்டவணையில்‌ பதிப்பாசிரியர்‌ 
அளித்துள்ளார்‌ திருச்செங்கோட்டு குருக்கள்‌, தேர்‌ மற்றும்‌ கோயில்‌ 
சிற்பங்கள்‌, நடுகல்‌ போன்று படங்களை இறுதியில்‌ சேர்த்திருப்பது 
இந்நூலுக்குச்‌ சிறப்பு கோயில்‌ திருப்பணி வரலாற்றினைப்‌ பற்றிய 
இலக்கியங்களைப்‌ பதிப்பிப்போருக்கு இந்நூல்‌ சிறந்த வழிகாட்டியாக 

அமைகிறது 
ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌. 


னு ஆவணம்‌ 24, 2013 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 22ஆம்‌ ஆண்ருக்‌ 
கருத்தரங்கம்‌ - செயலர்‌ அறிக்கை 


கோட்டையூர்‌, முத்தையா - இராமநாதன்‌ அறக்கட்டளையினர்‌ சார்பில்‌ 
தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ 22அம்‌ அண்டுக்‌ கருத்தரங்கு ஐூவை 14, 15 
தேதிகளில்‌ இராமநாதன்‌ செட்டியார்‌ திருமண மண்டபத்தில்‌ சிறப்பாக 
நடத்தப்பட்டது இந்தியா, இலங்கை, ஐப்பான்‌, பிரான்ஸ்‌, இங்கிலாந்து, 
ஹாலந்து, அமெரிக்கா என்று பரவலாக 600 வாழ்நான்‌ உறுப்பினர்களைக்‌ 
கொண்ட இக்கழகம்‌, தமிழகம்‌ சார்ந்த கல்வெட்டுகள்‌, சிற்பங்கள்‌, 
கோயில்கள்‌, காசுகள்‌, சுவடிகள்‌, தொல்லியல்‌ என்று வரலாற்றுக்கு 
அடிப்படையான ஆதாரங்களை ஆண்டுதோறும்‌ “ஆவணம்‌” என்ற இதழில்‌ 
பதிவு செய்து வெளியிட்டு வருகிறது அவ்வகையில்‌ 23ஆவது ஆவணம்‌ 
இதழும்‌ இவ்விழாவில்‌ வெளியிடப்பட்டது 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்‌ தலைவர்‌ ஆத்தங்குடி. முனைவர்‌ ௬ இராச 
கோபால்‌ விழாவிற்குத்‌ தலைமையேற்றார்‌ குன்றக்குடி ஆதீனம்‌ தவத்திரு 
பொன்னம்பல அடிகளார்‌ அவர்கள்‌ ஆவணம்‌ இதழை வெளியிட்டுச்‌ 
சிறப்புடையாற்றினார்கள்‌ முதல்‌ இதழினைப்‌ பெற்றுக்‌ கொண்டும்‌ நகரத்தார்‌ 
பண்பாட்டுப்‌ பாரம்பரியக்‌ கண்காட்சிகளைத்‌ திறந்து வைத்தும்‌ கோவிலூர்‌ 
ஆதீனம்‌ சீர்வளர்சீர்‌ மெய்யப்ப ஞானதேசிய சுவாமிகள்‌ உரையாற்றினார்கள்‌ 
தமிழகத்‌ தொல்லியல்கழக நிறுவனர்‌ பேராசிரியர்‌ சுப்பராயலு கழகத்தின்‌ 
நோக்கம்‌ பற்றி எடுத்துரைத்தார்‌ 

முத்தையா இராமதாதன்‌ அறக்கட்டனைத்‌ தலைவர்‌ திருமதி வள்ளி 
முத்தையா அவர்கள்‌ வாழ்த்துரை கவிதையாக அமைந்தது தமிழகத்தில்‌ 
தொல்லியலை வளர்த்த கம்பன்‌ அடிப்பொடி சா கணேசன்‌, அழகப்பா 
பல்கலை நிறுவனமும்‌ தனது அய்யாவுமான டாக்டர்‌ அழகப்பா செட்டியார்‌ 
ஆகியோர்‌ புகழும்‌ தமிழகத்‌ தொல்லியலின்‌ சிறப்பும்‌ அவர்களது கவிதையில்‌ 
இடம்பெற்றன பேராசிரியர்‌ அய்க்கன்‌, கழக உள்ளூர்ச்‌ செயலர்‌ 
பேராசிரியை வள்ளி சொக்கலிங்கம்‌, தொல்லியல்‌ கழகச்‌ செயலர்‌ 
பேராசிரியர்‌ இல தியாகராஜன்‌ ஆகியோரும்‌ உரையாற்றினர்‌ நூற்றுக்கும்‌ 
மேற்பட்ட பேராளர்கன்‌ தமிழகத்தின்‌ அனைத்துப்‌ பகுதிகளி லிருந்தும்‌ 
வந்திருந்து கருத்தரங்கில்‌ கலந்துகொண்டனர்‌ வெளியூர்‌ உள்ளுர்‌ 
பேராளர்கள்‌ அனைவருக்கும்‌ செட்டிநாட்டு மரபுப்படி சிவப்பு ஓலைக்‌ 
கொட்டானில்‌ செட்டி நாட்டுப்‌ பலகாரங்கள்‌ வழங்கப்பட்டன. 

கருத்தரங்கிற்கு முன்னதாக ஜூலை 10 முதல்‌ 13 முடிய நான்கு நாட்களில்‌ 
காரைக்குடி, திருப்பத்தூர்‌ கல்லூரி மாணவ மாணவியர்‌ நாற்பத்தைந்து 


ஆவணம்‌ 24, 2015 ல்‌ 


பேருக்கு தொல்லியல்‌ - கல்வெட்டியல்‌ அறிமுக வகுப்புகள்‌ நடத்தப்பட்டன 
திருமெய்யம்‌, திருப்பத்தூர்‌, குன்றக்குடி, கோவிலூர்‌ ஆகிய வரலாற்றுச்‌ 
சின்னங்களுக்கு தனிப்‌ பேருந்து மூலம்‌ அம்மாணவர்கள்‌ அழைத்துச்‌ 





செல்லப்பட்டு நேர்முகப்‌ பயிற்சியும்‌ பெற்றனர்‌ 


குன்றக்குடி, குடைவரைக்‌ கோயில்களில்‌ அளித்த பயிற்சியின்போது 
தவத்திரு பொன்னம்பல அடிகளார்‌ அவர்கள்‌ நேரில்‌ வந்திருந்து 
மாணவர்களையும்‌, அசிரியர்களையும்‌ வாழ்த்தினார்கள்‌ கோவிலூரில்‌ 
கல்வெட்டுகளைப்‌ படி யெடுக்கும்‌ பயிற்சியும்‌ அளிக்கப்பட்டது இந்த நான்கு 
நாள்‌ பயிற்சி வகுப்புகளை முனைவர்‌ சு இராசகோபால்‌, பேராசிரியை வள்ளி 
சொக்கலிங்கம்‌, முனைவர்‌ சொ சாந்தலிங்கம்‌, முனைவர்‌ சு இராசவேலு, 


முனைவர்‌ சு கண்ணன்‌, முனைவர்‌ பன்னீர்செல்வம்‌ ஆகியோர்‌ நடத்தினர்‌ 


நிறைவு விழாவில்‌ பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு அழகப்பா பல்கலைக்‌ 
கழக துணைவேந்தர்‌ மாண்புமிகு சேது, சுடலைமுத்து அவர்கள்‌ 
சான்றிதழ்கள்‌ வழங்கி நிறைவுரையாற்றினார்கள்‌ புதுச்சேரி பிரான்சு இந்திய 
கழகப்‌ பேராசிரியர்‌ கோ விஜயவேணுகோபால்‌ அவர்கள்‌ வகுப்புகள்‌, 
கண்காட்சி மற்றும்‌ கருத்தரங்கு ஆகியவை செட்டிநாட்டு உபசரிப்புடன்‌ 
சிறப்பாக நிகழ்த்தப்பட்டதைப்‌ பாராட்டினார்கள்‌ முத்தையா - இராமநாதன்‌ 
அறக்கட்டளைத்‌ தலைவர்‌ திருமதி வள்ளி முத்தையா அவர்கள்‌ அழகப்பா 
பல்கலையில்‌ தொல்லியல்சார்‌ வகுப்புகள்‌ தொடங்கப்பட வேண்டியதின்‌ 
அவசியத்தை தனது கவிதையில்‌ குறிப்பிட, துணைவேந்தர்‌ அவர்கள்‌ 
விரைவில்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ வகுப்புகள்‌ தொடங்க நடவடிக்கை 
எடுப்பதாக உறுதியளித்து எல்லோரையும்‌ மகிழ்வித்தார்கள்‌ 


கருத்தரங்கில்‌ சிற்பக்கலை குறித்த கோவிலூர்‌ ஆண்டவர்‌ அறக்‌ 
கட்டளைச்‌ சொற்பொழிவு, கல்வெட்டுக்‌ குறித்த திநா சுப்பிரமணியம்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு ஆகியவை நிகழ்ந்தன நாட்டரசன்‌ 
கோட்டை நபார்டு திரு கண்ணப்பன்‌, இராயவரம்‌ திரு குப்பன்‌ செட்டியார்‌, 
நேமத்தான்பட்டி திரு சுகுமாரன்‌ ஆகியோர்‌ முறையே செட்டிநாட்டுப்‌ 
பாரம்பரியப்‌ பொருள்கள்‌, அரிய நூல்கள்‌, காசுகள்‌ குறித்த கண்காட்சிகளை 
அமைத்திருந்தனர்‌ 





“செட்டிக்கப்பலுக்குச்‌ செந்தூரன்‌ துணை” வில்லுப்பாட்டு நாட்டியம்‌ 
காணொலிக்‌ காட்சியாகக்‌ காட்டப்பட டது ஆச்சிமார்கள்‌ கொடை 
கொடுத்த சுமைதாங்கிகள்‌, ஊரணிக்‌ கல்வெட்டுகள்‌, ஆவணம்‌ இதழில்‌ 
பதிவாகியிருந்தன கோட்டையூர்‌ முத்தையா - இராமநாதன்‌ அறக்கட்டளைச்‌ 
செயலர்‌ திரு அழகப்பன்‌ அவர்கள்‌ ஆறு நாட்களுக்கும்‌ வேண்டிய உணவு, 
உறைவிடம்‌, போக்குவரத்து ஏற்பாடுகளைச்‌ சிறப்பாகச்‌ செய்திருந்தார்‌ 
292 








ஆவணம்‌ 24, 2013 


காரைக்குழ ஆவணம்‌ கருத்தரங்கத்தில்‌ 
பழக்கப்பட்ட கட்டுரைகள்‌ 


மாணவர்‌ போட்டிக்கட்டுரை 


J 


மீ மருதுபாண்டி யன்‌- குலக்குறிமர பும்‌ , முத்தரைய மக்களும்‌ 


2 ந தனசேகரன்‌ - தொண்டை மண்டலத்தில்‌ அறிய வகைச்‌ சிற்பம்‌ 


நாள்‌ :150712 


முதல்‌ அமர்வு 


தலைவர்‌ : டாக்டர்‌ பாலாஜி 


| 


வை இராம்குமார்‌ மற்றும்‌ 
திலெ சுபாஷ்சந்திர போஸ்‌ 


பாலகிருஷ்ணன்‌ 
சுபாஷ்சந்திரபோஸ்‌ 


க கருப்பையா 


ட்டாக்டடர்‌ எஸ்‌ கண்ணன்‌ 


மு பிரபாகரன்‌ 


யாழ்‌ சு சந்திரா 
சமா இரத்தினவேல்‌ 


ச ரவி 


பூலாங்குறிச்சி திரிரத்னா 

மற்றும்‌ பரசு குறியீடுகள்‌ 

சூலமும்‌ பரசும்‌ கொண்ட 
வெள்ளிக்காகம்‌ கல்‌ தூணும்‌ 

ஆந்திர பிரதேசத்தில்‌ தமிழக்‌ கல்வெட்டு 


வடலூர்‌ பகுதியில்‌ இடைக்கால 
தொல்லியல்‌ தடயங்கள்‌ 


துறையூர்‌ சார்ஜா கல்வெட்டுகள்‌ 
மதுரை மொட்டைக்‌ கோபுரம்‌ 
முனீஸ்வரர்‌ கோயில்‌ திருவாச்சி 
இருப்பைக்குடி. கிழவன்‌ 9 ஆம்‌ 
நூற்றாண்டு பொறியாளர்‌ 
பெருங்கற்கால மட்பாண்டக்‌ 
குறியீகெள்‌ 

நான்‌ . 150712 


இரண்டாம்‌ அமர்வு 


தலைவர்‌ : ஏ. சுப்பராயலு 


1 


2 


3 


வீரராகவன்‌ 


இரா தமிழாதன்‌ 


கணபதிராசன்‌ 


இராமநாதன்‌ 


ஆவணம்‌ 24, 2015 


விழுப்புரம்‌ பகுதியில்‌ புதிய சிற்பங்கள்‌ 


சிந்துவெளி முத்திரை தேனி 
மாவட்டத்தில்‌ இருபுலிகளுடன்‌ 
போரிடும்‌ வீரன்‌ 


Dravidian speakers in South India 


293 


நாள்‌ :150772 


மூன்றாம்‌ அமர்வு 


தலைவர்‌ : ஏ. சுப்பராயலு 


1 
2 
3 


294 


டாக்டர்‌ ஏ சுப்பராயலு 
டாக்டர்‌ க. இராஜன்‌, பொருந்தல்‌ 
டாக்டர்‌ பன்னீர்‌ செல்வம்‌ 


யத்தீஸ்‌ 


இந்தளூர்ச்‌ செப்பேடு 
கொடுமணல்‌ அகழாய்வு 
மன்னராட்சியில்‌ மக்களாட்சி 


அமராவதி பன்ளத்தாக்குத்‌ 
தொல்லியல்‌ 


அறக்கட்டளை சொற்பொழிவு 


முனைவர்‌ சூ சுவாமிநாதன்‌ 


பாண்டிய நாடு அரசு - ஆட்சி 
முறை - பிரம்மதேயங்கள்‌ 
அன்புடன்‌ 
இல. தியாகராஜன்‌ 


செயலர்‌ 


ஆவணம்‌ 24, 2013 


தென்னிந்திய வரலாற்று ஆசிரியர்‌ நபுரு கராசிமா 
அவர்களுக்கு பத்மமுநீ விருது 





தென்னிந்திய வரலாற்று ஆசிரியரும்‌ சிறந்த கல்வெட்டறிஞ்ரும்‌ தமிழகத்‌ 
தொல்லியல்‌ கழகத்தின்‌ வாழ்நாள்‌ உறுப்பினருமான நபுரு கராசிமா 
அவர்களுக்கு 2013ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாவின்‌ உயர்‌ விருதான பத்மஸ்ரீ 
விருது வழங்கப்பட்ட து. அன்மையில்‌ இந்தியப்‌ பிரதமர்‌ மன்மோகன்‌ சிங்‌ 
ஜப்பானிற்குச்‌ சென்றபொழுது இவ்விருதினை நேரிடையாக வழங்கினார்‌. 
ஐப்பான்‌ தோக்கியோப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ வரலாற்றுத்‌ தகைமைப்‌ 
பேராசிரியராக விளங்கும்‌ நபுரு கராசிமா அவர்கள்‌ தென்னிந்திய வரலாற்றில்‌ 
குறிப்பாகத்‌ தமிழகத்தின்‌ வரலாற்றைக்‌ கல்வெட்டுகளின்‌ அடிப்படையில்‌ 
எழுதியுள்ளார்‌. புள்ளியியல்‌ ஆய்வினை தமிழ்க்கல்வெட்டுகளில்‌ அறிமுகம்‌ 
செய்தவர்‌. தமிழக கல்வெட்டுகளை உலக அளவில்‌ அறிஞர்களின்‌ 
பார்வைக்கு எடுத்துச்‌ சென்றவர்‌. எட்டாவது உலகத்‌ தமிழ்மாநாட்டைத்‌ 
தஞ்சையில்‌ மிகச்‌ சிறப்பாக 1995 அம்‌ அண்டு இவரது தலைமையில்‌ தமிழக 
அரசு நடத்தியது. உலகத்‌ தமிழாய்வுக்‌ கழகத்தின்‌ தலைவராக விளங்கிய இவர்‌ 
தென்னிந்தியக்‌ கல்வெட்டு மற்றும்‌ வரலாற்று ஆசிரியர்களுடன்‌ இணைந்து 
பல ஆய்வுகளை மேற்கொண்டவர்‌. இவரது அரும்பணிகள்‌ தொடரவும்‌ 
எல்லா நலனும்‌ பெற்றுச்‌ சிறக்கவும்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ தனது 
வாழ்த்தைத்‌ தெரிவித்துக்கொள்கிறது. 


ஆவணம்‌ 24, 2013 295 


கல்வெட்டு அறிஞர்‌ கே.வி. இரமேஸ்‌ மறைவு 


இந்தியத்‌ தொல்லியல்‌ துறையின்‌ 
மேனாள்‌. இணைத்‌ தலைமை 
இயக்குநராகவும்‌ இந்தியாவின்‌ 
மிகச்‌ சிறந்த கல்வெட்டறிஞ 
ராகவும்‌ விளங்கிய முனைவர்‌ 
கே.வி. இரமேஷ்‌ அவர்கள்‌ 
10-07-2013 அன்று மாலை மைசூரில்‌ 
மாரடைப்பால்‌ காலமாணர்‌. 
1935 அம்‌ அண்டு பிறந்த முனைவா்‌ 
கே.வி. இரமேஷ்‌ தனது பள்ளி 
மற்றும்‌ கல்லூரிப்‌ படிப்புகளை சென்னையில்‌ மேற்கொண்டு 1956ஆம்‌ 
ஆண்டு இந்தியத்தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறையின்‌ கல்வெட்டுப்‌ பிரிவில்‌ 
உதகமண்டலத்தில்‌ தமிழ்க்‌ கல்வெட்டாய்வராகச்‌ சேர்ந்து படிப்படியாக 
பதவி உயர்வு பெற்று மைசூர்‌ கல்வெட்டுப்பிரிவின்‌ முதன்மைக்‌ 
கல்வெட்டாய்வாளராக 1981ஆம்‌ ஆண்டும்‌ 1984இல்‌ இயக்குநராகவும்‌ 
பணியாற்றிப்‌ பின்னர்‌ இந்தியத்‌ தொல்லியல்‌ துறை புதுதில்லியில்‌ இணைத்‌ 
தலைமை இயக்குநராகப்‌ பணிபுரிந்து ஓய்வு பெற்றார்‌. வடமொழி மற்றும்‌ 
திராவிட மொழிகளை நன்கு அறிந்த முனைவர்‌ கேவி. இரமேஷ்‌ நடுவனரசின்‌ 
சிறப்பு அறிஞராக சென்ற அண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. 








முனைவர்‌ கே.வி. இரமேஷ்‌ அவர்கள்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தில்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்ப்பொழிவு ஆற்றியவர்‌. பல நூல்களை எழுதி 
யுள்ளார்‌. இந்திய வரலாற்றுக்‌ கழகத்தின்‌ வாயிலாக கல்வெட்டு அருங்கலைச்‌ 
சொற்கள்‌ திட்டத்தின்‌ பதிப்பாசிரியராகப்‌ பணியாற்றி நூல்களை 
வெளியிட்டுள்ளார்‌. கல்வெட்டுத்துறை இவரது காலத்தில்‌ மேன்மை பெற்ற 
துறையாக விளங்கியது. சென்னையில்‌ இத்துறையின்‌ களை அலுவலகம்‌ 
வருவதற்கு முதன்மைக்காரணமாக விளங்கிய இவருக்கு மனைவியும்‌ மூன்று 
மகள்களும்‌ உள்ளனர்‌. எல்லோரிடமும்‌ அன்புடனும்‌ எளிமையுடனும்‌ 
பழகும்‌ பண்பு மிக்க முனைவர்‌ கேவி. இரமேஷ்‌ இந்தியக்‌ கல்வெட்டுக்‌ கழகம்‌, 
இந்திய ஊர்ப்பெயர்‌ ஆய்வுக்‌ கழகம்‌ ஆகியவற்றை நிறுவியவர்களுள்‌ 
ஒருவராவார்‌. இவ்விரண்டு கழகங்களும்‌ தொடர்ந்து இன்றும்‌ செயல்பட்டு 
வருவதற்கு இவரது பங்கு மகத்தானது. அறிஞர்‌ கே.வி. இரமேஷ்‌ ஆங்கிலம்‌ 
மற்றும்‌ கன்னடத்தில்‌ நூல்கள்‌ பலவற்றையும்‌ எழுதியுள்ளார்‌. இந்தியக்‌ 
கல்வெட்டுகள்‌,.வாதாபி சாளுக்கியர்‌ வரலாறு, மேலைக்கங்கர்‌ கல்வெட்டுகள்‌ 
ஆகிய நூல்கள்‌ இவற்றுள்‌ குறிப்பிடத்தக்கவை. பல்கேரியா,ஐப்பான்‌, 
தென்கிழக்காசிய நாடுகள்‌ தென்‌ ஆப்ரிக்கா போன்ற நாடுகளுக்குச்‌ சென்று 
கள ஆய்வுகள்‌ மேற்கொண்ட வர்‌. மிகச்‌ சிறந்த இந்தியக்‌ கல்வெட்ட றிஞ்ரான 
முனைவர்‌ கே.வி. இரமேஷ்‌ அவர்களின்‌ மறைவிற்குத்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ 
கழகம்‌ தனது ஆழ்ந்த இரங்கலைத்‌ தெரிவித்‌ துக்‌ கொள்கிறது. 


296 ஆவணம்‌ 24, 2013 


கட்ருரையாளர்கள்‌ முகவரி 


செல்வி இரா. அகிலா 
அரசுக்‌ கலைக்கல்லூரி 
அரியலூர்‌ 


திரு. ந. அதியாறான்‌ 
பேராசிரியர்‌, 
கடல்சார்‌ வரலாறு மற்றும்‌ கடல்சார்‌ 


தொல்லியல்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 


தஞ்சாவூர்‌ 


திரு. அ. அன்பு 
அரசுக்‌ கலைக்கல்லூரி 


அரியலூர்‌ 


செல்வி அனுறாதா 
அரசுக்‌ கலைக்கல்லூரி 
அரியலூர்‌ 


செல்வி ஆனந்தி 
சென்னை 


முணைவர்‌ ௪. இரவி 
வரலாற்றுப்‌ பேராசிரியர்‌, 
பி.எஸ்‌.ஜி. கலைக்கல்லூரி, 
கோயமுத்தூர்‌ 


திரு. கோ. இரவீந்திரன்‌ 
பிரெஞ்சு இந்தியக்‌ கழகம்‌, 
புதுச்சேரி. 


முனைவர்‌ ௬. இராசகேோயால்‌ 
“இராஜாஜி இல்லம்‌” 

7, முதல்‌ தெரு 

வெங்கடேஸ்வரா நகர்‌, அடையாறு 
சென்னை 600 020 


முனை ௬. இறாசனேனூ 

42, நாலடியார்‌ தெரு, ஸ்ரீசக்தி நகர்‌, 
ஆவடி கார்ஷெட்‌ காம்ப்ளக்ஸ்‌ 
சென்னை - 600 109 


ஆவணம்‌ 24, ௨013 


திகு. ௧௫. இராசேந்திரன்‌ 
மேலப்பனையூர்‌ (அஞ்சல்‌) 
விராச்சிலை (வழி) 
புதுக்கோட்டை 622 420 


திரு. பொ. இராஜேந்திரன்‌ 
பணி ஓய்வு, 

தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை, 
மதுரை 


திரு. வெ. இராமஷர்த்தி 
பணி ஓய்வு, 
தமிழ்நாடு தொல்லியல்‌ துறை, 


சென்னை 


திரு. உத்திறுாடம்‌ 
உ.வே.சா. நூலகம்‌, 
பெசன்ட்‌ நகர்‌, சென்னை 


முணைவர்‌ கோ. எழில்திறை 
இணைப்‌ பேராசிரியர்‌ 

6, பெருமாள்‌ வடக்கு வீதி, 
வெளிப்பாளையம்‌, 

நாகப்பட்டினம்‌ 611 011. 


மூனைவள்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ 


பி. 1, நறுமுகை வளாகம்‌, 2வது தெரு, 
விருந்தாமன்‌ நகர்‌ விரிவாக்கம்‌, 
ஆதம்பாக்கம்‌, சென்னை 600 088 


செல்வி கு. கண்ணகி 
அரசுக்‌ கலைக்கல்லூரி, 
அரியலூர்‌ 


திரு ம. காந்தி 
875, பேஸ்‌ 2, 7வது குறுக்குத்தெரு, 
சத்துவாச்சாரி, வேலூர்‌ 632 009 


297 


திரு. ௯. குமரன்‌ 
பண்டைய வரலாறு மற்றும்‌ 
தொல்லியல்‌ துறை, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
சென்னை 


திரு கி. குமார்‌ 

இ.103, பொதுப்பணித்துறை 
குடியிருப்பு, 

தாடண்டர்‌ நகர்‌, 
சைதாப்பேட்டை, 
சென்னை 600 015 


திரு. செ. கோவிந்தராஜ்‌ 
கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம்‌ 
தமிழ்நாடு அரசு 

கிருஷ்ணகிரி 


திரு. செ. கெணரிசங்கர்‌ 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, 
கல்வெட்டியல்‌ மற்றும்‌ 
தொல்லியல்‌ துறை, 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ 10 


முனைவர்‌ ௮. சந்திரபோஸ்‌ 
விரிவுரையாளர்‌, 

மாட்சிமை தாங்கிய மன்னர்‌ கல்லூரி, 
புதுக்கோட்டை - 622 001. 


திரு. சொ. சந்திறவாணணன்‌ 
தமிழ்நாடு தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறை 
உதவி இயக்குநர்‌ (ஒய்வு) 
இராசபாளையம்‌. 


செல்வி கோ. சசிகலா 

258, பாரதியார்‌ மெயின்‌ தெரு 
கடைசி, அயப்பன்‌ கோயில்‌ அருகில்‌, 
ஜெய்ஹிந்த்புரம்‌, 

மதுரை 625 011 

298 


முனைன்‌ சொ. சாந்தலிங்கம்‌ 
மாவட்ட தொல்பொருள்‌ 

அலுவலர்‌ (ஓய்வு) 

32, பிரீதம்‌ தெரு, துரைசாமி நகர்‌ 
மதுரை 625 010. 


முணைவம்‌ பி. சாமுண்டீஸ்வரி 
உதவிப்‌ பேராசிரியர்‌ 
அண்ணாநகர்‌ கிழக்கு, சென்னை 


திரு. ஐ. சவுந்தரராஜன்‌ 
விரிவுரையாளர்‌, பண்டைய வரலாறு 
மற்றும்‌ தொல்லியல்‌ துறை, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
சென்னை 600 005. 


திரு. பெ. ௬தாகள்‌ 

த1பெ. பெருமாள்‌ 

பொய்யூர்‌, மேலக்கருப்பூர்‌ (அ) 
அரியலூர்‌ 621 707. 


திரு. தூ. ௬ந்தறம்‌ 

21, கிரீன்வியூ டெலிகாம்‌ குடியிருப்பு, 
விளாங்குறிச்சி சாலை, 

பீளமேடு, கோவை - 641 004 


முணைணர்‌ எ. ௬யப்பாராமானு 
26, பாரதி பார்க்‌, 

6வது குறுக்குத்‌ தெரு, 
சாயிபாபா காலனி, 
கோயமுத்தூர்‌ 641 011 


திகு. க. சுரேஷ்‌ 
கல்வெட்டியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ 


Dr. S. Swaminathan 

Deputy Supermdenting, Epigraphist 
Office of the Director (Epigraphy) 
Near Sankaranti Circle, 4th Mam 
2nd Stage, Mysore - 570 017 


ஆவணம்‌ 24, 2013 


முனைவர்‌ வீ. செல்வகுமார்‌ 
விரிவுரையாளர்‌ 

கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ 
துறை, தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 010. 


திரு. த. தங்கதுரை 

த/பெ. ப. தங்கையா 

பாத்தம்பட்டி (தெற்கு) (அஞ்சல்‌) 
ஆலங்குடி (தாலுக்கா), புதுக்கோட்டை 


திரு த.த. தவசிமுத்து 
36, பூவரசுர்‌ மெயின்‌ ரோடு 


ஆறுமுகனேரி 628 202, தூத்துக்குடி 


மூனைவர்‌ ஒல. தியாகராசன்‌ 
தலைவர்‌, வரலாற்றுத்துறை 

அரசு கலைக்கல்லூரி 

அரியலூர்‌ 621 713. 


திரு. கோ. திருமூர்த்தி 
உதவி கண்காணிப்பாளர்‌, 
தொல்லியல்‌ துறை, சந்திரகிரி 


திரு. தூக்கன்‌ 
பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம்‌ 
பாண்டிச்சேரி 


திரு. செ. நந்தகுமார்‌ 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, 
பண்டைய வரலாறு மற்றும்‌ 
தொல்லியல்‌ துறை, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
சென்னை. 


முனைவர்‌ மா. பவாணி 
விரிவுரையாளர்‌ 
கல்வெட்டியல்‌ மற்றும்‌ 
தொல்லியல்‌ துறை, 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 010 


ஆவணம்‌ 24, 2013 


Dr. K.Panneerselvam 

O/o, Director of Epigraphy 
Office of the Director (Epigraphy) 
Near Sankarant1 Circle, 4th Mam 
2nd Stage, Mysore - 570 017 


திரு. நா. பாபு ஸு இறாமசாமி 
பிரெஞ்சு இந்தியக்‌ கழகம்‌, பதுச்சேரி. 


திகு. பரந்தாமன்‌ 

ஆய்வு மாணவர்‌, கல்வெட்டியல்‌ துறை, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 

தஞ்சாவூர்‌ 


திரு. பழணியயப்பன்‌ 
சம்பை, பவானி வட்டம்‌, ஈரோடு 


திரு. கா. பாண்டியன்‌ 
கல்வெட்டியல்‌ துறை, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ 


திரு. கு. மால்தூறை 
பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம்‌ 
புதுச்சேரி 


திரு. பா. பாலமுருகன்‌ 
பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம்‌ 
புதுச்சேரி. 


திரு. பிச்சைப்‌ பிண்ணை 
விழுப்புரம்‌ 


திரு. பிறசன்ணா 

தொல்லியல்‌ ஆய்வாளர்‌, 

இந்தியத்‌ தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறை, 
சென்னை 


திரு ப. பூுபாண்‌ 
9, பாட்டை தெரு 
நவல்பூர்‌ (அஞ்சல்‌), 
இராணிப்பேட்டை 632 402 
299 


திரு. ஆ. வெருமான்‌ 
முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, 
புதுச்சேரி பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி 


திரு. மோகணசந்தர்‌ 
சென்னை 


திரு. மோசஸ்‌ 
கலவெட்டியல்‌ துறை, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌. தஞ்சாவூர்‌ 


திருமதி மங்கையாரக்கரசி! 

கே சி.எம்‌. பள்ளி 

66, முத்துவேல்‌ லே-அவுட்‌ 
கே.கே.சாலை, விழுப்புரம்‌ 605 602 


திரு. த. மணி 
புதுக்கோட்டை 


திரு. ஆம்‌. மணி 
10, ஐஸ்வர்யா தெரு, 
எழில்‌ நகர்‌, பெரிய அல்லாபுரம்‌, 
தொரப்பாடி, வேலூர்‌ - 632 002 


திரு. வீ. மூத்தூகுறாம்‌ 
117, மாயாண்டி சாமி நகர்‌ 
திருவப்பூர்‌, புதுக்கோட்டை - 3 


திரு. இரா. ரமேஷ்‌ 

த1பெ. கே. இராமசாமி 

காளயனூர்‌, கருங்கல்லூர்‌ (அஞ்சல்‌) 
மேட்டூர்‌ (வட்டம்‌), சேலம்‌ 


திரு. சினம்‌. ரமேஷ்குமார்‌ 
அவினாசி 


திரு. ஆ. ராஜா 

த/பெ. சி. ஆரோக்கியசாமி 
நெப்பியப்பட்டி, வடவாளம்‌ (அஞ்சல்‌) 
புதுக்கோட்டை தாலுக்கா 

& மாவட்டம்‌ - 622 004. 


300 


செல்வி வ. வசகமதி 

அரசுக்‌ கலைக்கல்லூரி, அரியலூர்‌ 
முனைவர்‌ கோ. விஜய்வேணுகேரபால்‌ 
15, 4வது குறுக்குத்‌ தெரு 

ஜெயா நகர்‌, 

ரெட்டியார்‌ பாளையம்‌ 

பாண்டிச்சேரி 605 010 


திரு. வீரராகவன்‌ 
கேஜி.எம்‌. பள்ளி 

66, முத்துவேல்‌ லே-அவுட்‌ 
கே.கே.சாலை, 

விழுப்புரம்‌ 605 602 


திரு. க. வெங்கசேடன்‌ 
பண்டைய வரலாறு மற்றும்‌ 
தொல்லியல்‌ துறை, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
சென்னை 600 009 


திரு ப. வெங்கடேசன்‌ 
3/178, கம்பன்‌ தெரு 
பெல்லியப்பா நகர்‌ 

வாலாஜாப்‌ பேட்டை - 632 513 


முனைவர்‌ வெ. வேதாசலம்‌ 
51/12இ, ரத்தினசாமி நாடார்‌ தெரு, 
பி.பி. குளம்‌, 

மதுரை - 625 002 


திரு. கி. முநீதரன்‌ 
324, முதல்‌ தெரு, 
நடேசன்‌ நகர்‌, 
விருகம்பாக்கம்‌ 
சென்னை - 600 092. 


முனைவம்‌ ராம. ஜம்புலிங்கம்‌ 
கண்காணிப்பாளர்‌ 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ 613 010 


ஆவணம்‌ 24, 2013 


நன்றி 
கல்வெட்டு மற்றும்‌ கட்டுரைகளை ஆவணத்தில்‌ எழுதிய ஆசிரியர்‌ 
களுக்கு உதவி புரிந்த சீழ்க்கண்டவர்களுக்கு நன்றி 


1. து. சுந்தரம்‌, கொங்குப்‌ பகுதியில்‌ சில கல்வெட்டுகள்‌ - 
கல்லாபுரம்‌ திரு. ஜான்சன்‌ 


2. செ. கோவிந்தராஜ்‌, பேருஹள்ளி கல்வெட்டு - 
திரு. டி.வி. கோவிந்தசாமி 


3. பரந்தாமன்‌, மணப்பாறை பகுதியில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ - 
திருவாளர்கள்‌ சு. இராசவேலு, அழகேசன்‌ 


4. கி. ஸ்ரீதரன்‌ - புண்ணியகோடீசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ - 
திருவாளர்கள்‌ தி. இரவிசங்கர்‌, மைசூர்‌, முனைவர்‌ சு. இராஜகோபால்‌ 


5. இல. தியாகராஜன்‌, பெரிய ஒலைப்பாடி கல்வெட்டுகள்‌ - 
திரு. தே. க. இராஜேந்திரன்‌ ஐ.பி.எஸ்‌. 


6. இல. தியாகராஜன்‌, வயலூர்‌, இராஜந்தாங்கல்‌ கல்வெட்டுகள்‌ - 
திருவாளர்கள்‌ அருணாசலநயினார்‌, சிவப்பிரகாச நயினார்‌, 
கி. மணிகண்டன்‌, கா. ஞானவேல்‌, செல்வன்‌, வைத்தியநாதன்‌, 
அப்துல்‌அலி, கோயில்‌ குருக்கள்‌ சந்திரசேகரன்‌, கே.எஸ்‌. துரைராஜன்‌, 
எம்‌. ஏழுமலை, எஸ்‌. அருள்முருகன்‌ 


8. ஆனந்தி, - கூவத்தூர்‌ கொற்றவை சிற்பம்‌ - 
திரு. அர. பூங்குன்றன்‌ 
9. கோ. விஜயவேணுகோபால்‌, சிங்கப்பூர்த்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ - 


திருவாளர்கள்‌ சுப. திண்ணப்பன்‌, சிங்கப்பூர்‌, கோகுலபாலன்‌ 


10. கி. குமார்‌, வேலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ - 
திரு. எஸ்‌. நாகர்ச்சுனா 


ஆவணம்‌ 24, 2013 301 


TAMIL NADU ARCHAELOGICAL SOCIETY, THANJAVUR - 613 010 


RECEIPTS AND PAYMENT ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2013 


RECEIPTS 


Opening Balance 


Cash in hand 7,812 80 

Indian Bank 2,446.00 

State bank 32,940.62 
of India 

Book Sales 5,567.50 

Donation 56,000.00 


Membership Fees 65,950.00 


Fixed Deposit 410,000.00 
ICHR Grant 29,750.00 
Interest 37,852.00 
Commission received 190.00 

648,508.92 
302 


PAYMENTS 


Stationery 


Printing charges 


Xerox 


Auditor Fees 
Student Prize 
Salary 

Honararium 
Sundries 

Postage & Courier 
Freight Charges 
Commission received 
Telephone Charges 
Travellmg Charges 
Fixed Deposit 


Closing Balance 
Indian Bank 


State Bank of India 


Cash in hand 


3,781.00 
67,410.00 


149 00 


1,500.00 
4,000.00 
6,000.00 
7,000.00 
2,382.00 
5,515.00 
1,220.00 
95.00 
200.00 
7,176.00 


528,000.00 


5,419.00 
3,084.62 


5,577.30 


648,508.92 


ஆவணம்‌ 24, 2013 


TAMIL NADU ARCHAELOGICAL SOCIETY, THANJAVUR - 613 010 


INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2013 


To Stationery 


3,781.00 


To Printing Charges 67,410 00 


To Xerox 

To Audit fees 

To Student Prize 

To Salary 

To Honararium 

To Sundries 

To Postage & Courier 
To Freight 

To Bank Commission 
To Telephone 

To Travelling 


To Excess of Income 


149.00 
1,500.00 
4,000 
6,000.00 
7,000.00 
2,382.00 
5,515.00 
1,220.00 
95 00 
200.00 


7,176.00 


Over Expenditure 88,881.50 


195,309.50 


ஆவணம்‌ 24, 2013 


By Book Sales 

By Donations 

By Members Fess 
By Interest 

By ICHR Grant 


By Commission received 


5,567.50 
56,000.00 
65,950 00 
37,852.00 
29,750.00 


190 00 


195,309.50 


303 


TAMIL NADU ARCHAELOGICAL SOCIETY, THANJAVUR - 613 010 


BALANCE SHEET AS ON 31.03.2012 


LIABILITES ASSEST 

Fund Account 560,780 92 Furniture 18,700 00 
Fixed Deposits 528,000 00 

Indian Bank 5,419.00 

State Bank of India 3,084.62 

Cash in hand 5,577.30 

560,780 92 560,780 92 

FUND ACCOUNT 

01 04 2012 By Opening Balance 471,899.42 
31 03 2013 By Excess of Expenditure over Income 88,881 50 
01 04 2013 By Opening Balance 560,780.92 


94 ஆவணம்‌ 24, 2013 





